பேராசிரியர்‌ 
டாக்டர்‌ ந. சுப்பு ரெட்டியார்‌, 
எம்‌. ஏ., பி.எஸ்‌, எல்‌.டி. பிஎச்‌.டி, 
தமிழ்ப்பேராசிரியர்‌ - துறைத்தலைவர்‌ (ஓய்வு). - 
திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, திருப்ப தி. 


பழனியப்பா பிரதர்ஸ்‌ 
சென்னை - 600 014 திருச்சி- 620 002 
சேலம்‌ - 636 001 கோயமுத்தூர்‌ - 641 001 
மதுரை - 625 001 ஈரோடு - 638 001 


முதற்பதிப்பு_—சவம்பர்‌; 1983 


டாக்டர்‌ எஸ்‌. இராமலிங்கம்‌, 
ஆசிரியரின்‌ மூத்த மகன்‌ 

௨ வேங்கடம்‌ *” 

AD-13; அண்ணா நகர்‌, 
சென்னை-600 040. 


விலை: ரூ. 12-90 


HHARATHEEYAM 


ஏஷ்யன்‌ அச்சகம்‌, 
சென்னை . 600 012. 


| அமரர்‌. 
ஜஸ்டிஸ்‌ டாக்டர்‌ எஸ்‌. மகராஜன்‌ அவர்கட்கு 
அன்புப்‌ படையல்‌ 


ஆங்கில அணங்கும்‌ செந்தமிழ்த்‌ தாயும்‌ 
ஆடல்செய்‌ கின்றநா வுடையார்‌ ; 
ஓங்கிய கம்பன்‌ மாண்பினை மேற்கும்‌ 
உணர்ந்திடப்‌ புரிஎழுத்‌ தாளர்‌ ; 
பாங்குறு புகழ்சால்‌ ஷேக்ஸ்பியர்‌ பொதியில்‌. 
படர்தரச்‌ செய்தவர்‌ ; கலைச்சொல்‌. 
ஈங்களித்‌ துயர்ந்தோர்‌ எஸ்‌.மக ராசர்‌ 
இசையுடம்‌ பணிக இந்‌ஃநூலே. 


அணிந்‌ துரை 


டாக்டர்‌ ஒளவை நடராசன்‌, 
(இயக்குநர்‌, மொழியாக்கத்துறை, தமிழ்நாடு அரசு) 


புவியனைத்தும்‌ போ ற்றிடவான்‌ புகழ்படைத்துத்‌ 
தமிழ்மொழியைப்‌ புகழில்‌ ஏற்றும்‌ 
கவியரசர்‌ தமிழ்நாட்டுக்‌ கில்லையெனும்‌ 
- வசையென்னாற்‌ கழிந்த தன்றே ! ! 


என்று தட ஏன்‌ எக்களிப்புடன்‌ - கூறிக்கொண்ட 
பெருங்கவிஞர்‌ பாரதியின்‌ நூற்றாண்டு விழா மாநிலமெங்கும்‌ 
கொண்டாடப்பெற்றது. தமிழக அரசே இதனைத்‌ தன்‌ பொறுப்பில்‌ 
மேற்கொண்டது. கவியரசர்‌ பெயரில்‌ ஒரு பல்கலைக்‌ கழகத்தையே 
நிறுவித்‌ தன்‌ புகழை நிலை நிறுத்திக்கொண்டது. பாரதியாருக்கு 
அறிவுலகம்‌ சூட்டிய புகழ்மாலைகளின்‌ ௩றுமணம்‌ காற்றில்‌ கலந்த 
கரிப்பூரம்‌ போலாகாமல்‌, ஆற்றில்‌ கரைத்த புளி போலாகாமல்‌, அச்சு 
வடிவம்‌ கொண்டு வெளி வம்‌ துள்ளன. அவற்றுள்‌ பாரதியாரை 
மிகுந்த ஆர்வத்தோடு பாராட்டி மகிழும்‌ நூல்கள்‌ பல ; ஆற்றலோடு 
ஆராய்ந்து: போற்றும்‌ நூல்கள்‌ சில !....இரண்டாவது வகையைச்‌ 
சார்ந்தது பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சுப்பு ரெட்டியார்‌ அவர்களின்‌ 
பாரதீயம்‌. பாரதியாரின்‌ நூற்றாண்டில்‌ அவர்தம்‌ முப்பெரும்‌ பாடல்‌ 
களைப்பற்‌ றித்‌ தனித்தனியே மூன்று திறனாய்வு நூல்களைத்‌ தி.றம்‌ 
பட எழுதி வெளியிட்டுத்‌ தம்‌ போக்கில்‌ கவிஞரின்‌ நூற்றாண்டு 
விழாவைக்‌ கொண்டாடியவர்‌ இப்பேராசிரியர்‌. இவற்றிற்கும்‌ மேலாக, 
பாரதியார்‌ கவிதைகள்‌ முழுவதையும்‌ சாரமாகப்‌ பிழிந்து வழங்கும்‌ 
பெருநூலே பாரதீயம்‌ என்னும்‌ இந்நூல்‌. 


£கலைபயில்‌ தெளிவும்‌ கட்டுரை வன்மையும்‌” கொண்ட 
பேராசிரியர்‌ ரெட்டியார்‌ தமிழுலகம்‌ நன்கறிந்த பேர நிஞர்‌- 
துறையூரில்‌ ஒர்‌ உயர்நிலைப்பள்ளியை நிறு விஅதன்‌ தலைமையாசிரிய 
ராகத்‌ தம்‌ கல்விப்‌ பணியைத்‌ தொடங்கிப்‌ ப த்தாண்டுகள்‌ அதனைப்‌ 
பால்‌ நினைந்தாட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ பரிந்து? வளர்த்துவிட்ட பிறகு; 
காரைக்குடி வள்ளல்‌ அழகப்பர்‌ நிறுவிய ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரி 
யில்‌... தொடக்கம்‌ முதல்‌ பத்தாண்டுகள்‌ "தமிழ்த்துறைத்‌ தலைவ 
ராகவும்‌ பேராசிரியராகவும்‌ பணியாற்‌ றி, . ்‌ அதன்‌ பிறகு, திருப்பதி 


vi 


சென்று, தம்‌ வி டாமுயற்சியால்‌ ப த்தாண்டுகள்‌ தனி நின்று முயன்று, 

இருவேங்கட வன்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ( தமிழக அரசு மானியத்‌ தக்‌ 
கொண்டு) தமிழ்த்துறையைப்‌ புதிதாக நிறுவி, அதன்‌ தலைவராகவும்‌ 
பேராசிரியராகவம்‌ பணியாற்றி, அதனைப்‌ பேரும்‌ புகழும்‌ பரவ 
அதனை நன்கு வளர்த்து, ஆய்வுப்‌ பணி /கள்‌, கருத்‌ தரங்குகள்‌ 
முதலிய பல நற்பணிகள்‌ புரிந்து, பதினேழு ஆண்டுகள்‌ தமிழை 
அப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆல்போல்‌ விரிந்து அருகுபோல்‌ வேரூன்‌ 
றச்‌ செய்துவிட்டு ஒய்வு பெற்றவர்‌. ஒய்வு பெற்ற பிறகும்‌ ஒன்றரை 
யாண்டுகள்‌ கலைக்களஞ்சியத்தின்‌ தலைமைப்‌ பதிப்பாசிரியராகப்‌ 
பணியாற்றியவர்‌, உழைப்பின்‌ உருவமாகத்‌ . திகழும்‌. பேராசிரியர்‌ 
ரெட்டியார்‌ அறிவியலையும்‌ அருளியலையும்‌ இணைக்கும்‌ பைம்‌ ்‌ தமிழ்ப்‌ 
பாலமாக நிலவி இவர்‌ படைத்துள்ள நூல்களின்‌ எண்ணிக்கை இவர்‌ 
வயதோடு ஐம்பத்தெட்டை எட்டிப்‌ பிடித்துவிட்டது (இவர்‌ வயது 
66). தம்‌ வாழ்வின்‌ அநுபவங்களையும்‌ தாம்‌ பயின்ற நூல்களின்‌ 
அண்பொருள்களையும்‌ இணைத்து ஆற்‌ே றாழுக்காகு,, படிப்போர்‌ 
கெஞ்சைப்‌ பிணிக்கும்‌ வண்ணம்‌, நேருக்கு நேர்‌ நின்று பேசுவ தப்‌ 
போல்‌ எளிய இனிய தமிழில்‌ விரிவாகவும்‌, சுவையாகவும்‌ எழு துவது 
இவருக்குக்‌ கைவந்த கலையாகும்‌. 


“பாரதீயம்‌? என்ற இந்த நூலின்‌ பெயர்க்‌ காரணத்தை, எடுத்த 
எடுப்பிலேயே பொருத்தமுற எடுத்துரைக்கின்றார்‌ இப்பெரும்‌ 
பேராசிரியர்‌. 


“கொள்கை அல்லது கொள்கைகளைத்‌ தமக்கே உரிய 
முறையில்‌, பிறர்‌ கூறாத வகையில்‌ ஒருவர்‌ கூறுவது அவர்தம்‌ 
தனிச்‌ சிறப்பாகும்‌. மொழி, இலக்கியம்பற்றிய கொள்கை 
களைத்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ கூறினார்‌ தொல்காப்பியர்‌. அவர்‌ 
கூறிய நூல்‌ “தொல்காப்பியம்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றது. அம்‌ 
நூலுக்குத்‌ தமக்கே உரிய முறையில்‌ உரை கண்டார்‌. கச்சினார்க்‌ 
கினியர்‌ ; அது “நச்சினார்க்கினியம்‌ என்ற திருநாமம்‌ பெற்றது. 
இங்ஙனமே சேனாவரையரின்‌ அந்நூலுக்குரிய உரை “சேனா 
வரையம்‌” என்ற பெயரால்‌ வழங்குகின்றது. இத்தகைய 
மரபினைப்‌ பின்பற்றிச்‌ சில கொள்கைகளைப்‌ பாரதியார்‌ 
தமக்கே உரிய முறையில்‌ கூறுவதைப்‌ £பாரதியம்‌*' என்று 
வழங்கலாமல்லவா 275(பக்‌. ஸ்‌. ப | 


தட. லாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்‌ தில்‌. நம்மாழ்வாரின்‌ “திருவாய்‌ 
மொழி: குறித்து ஆப்ந்‌ து ஆங்கிலத்தில்‌ எழுதி டாக்டர்‌ பட்டம்‌ பெற்ற 


vii 


€பராசிரியர்‌ ரெட்டியார்‌ ஒரு சிறக்த வைணவத்‌ தமிழறிஞராக விளங்கு 
கின்றார்‌; வைணவத்தில்‌ பல்வேறு ஆன்மிக நூ ல்களை எழுதியுள்ளார்‌. 
இவருடைய வைணவ ஈடுபாடு இவர்‌ எழுதியுள்ள எல்லா நூல்‌ 
களிலும்‌ வெள்ளிடை மலையாகத்‌ தோன்றும்‌. இந்நூலிலும்‌ பாரதி 
யாரின்‌ விடுதலை வேட்கைக்கு உவமை கூறும்போது. “நாயன்‌ 
மார்கட்கும்‌ ஆழ்வார்கட்கும்‌ பக்தி அவர்தம்‌. மூச்சாக இருந்தது 
போலவே, இவருக்கு விடுதலையே மூச்சாக . த்த (பக, 1 
என்று நயம்பட உரைக்கின்‌ றார்‌. 


*சித்தினை அசித்துடன்‌ இணைத்தாய்‌--அங்கு 
சேரும்ஐம்‌ பூதத்து வியனுலகு அமைத்தாய்‌ 

அத்தனை யுலகமும்‌ வண்ணக்‌ களஞ்சிய . . 

மாகப்‌ பலப்பல௩ல்‌ அழகுகள்‌ சமைத்தாய்‌” 


என்ற பாரதியாரின்‌ பாடற்பகுதி விசிட்டாத்வைத ங்கில்‌ 
உள்ளடக்கி இருப்பதைப்‌ பேராசிரியர்‌ சுவைபட விளக்குகின்றார்‌ 
(பக்‌. 67). 


இறைவனை அடைதற்கு£வைணவ? தத்துவத்தில்‌ முடிக்த முடிபாக, 
எளிய வழியாக, மேற்கொள்ளப்பெறுவது பிரபத்தி கெறி (சரணாகதி 
மார்க்கம்‌). எனினும்‌, சற்றுக்‌ கடினமாகவுள்ள பக்தி நெறியும்‌ அங்கு 
மேற்கொள்ளப்பெறுகன்றது” என்று ௯.றி அவற்றைப்‌ பாரதியார்‌ 
கைக்கொண்டதாக எடுத்துக்காட்டுகின்றார்‌ (பக்‌. 57). பேராசிரியர்‌ 
ரெட்டியாரின்‌ ஆழ்ந்த தமிழ்ப்புலமையும்‌ பன்னூல்‌ ஆராய்ச்சியும்‌, 
பழுஞ்‌ த அநுபவமும்‌ பாரதியார்‌ பாடல்களைப்‌ பாங்குடன்‌ விளக்கப்‌ 
பல இடங்களில்‌ பயன்படுகின்றன : 

“தன்னைக்‌ கட்டுதல்‌” என்பது மனத்தைக்‌ கட்டுதல்‌, 
ஐம்பொறிகளை அடக்கி மனத்தைக்‌ கட்டுதல்‌ என்று ஞானியர்‌ 
கூறும்‌ பொருளில்‌ அல்ல ஈண்டுக்‌ குறிப்பிடப்பெறுவது. 
“பாதரசமாய்ச்‌ சஞ்சலப்பட்டுக்கொண்டே” (தாயுமானவர்‌) 
இருக்கும்‌ மனத்தை, பல பொருள்களின்மீது ௫ஞ்ச௨ படம 
மனத்தை அடக்கினால்‌ போதும்‌ என்பது பாரதியாரின்‌ கருத்‌ து 
(பக்‌, 83). 
பாரதியாரின்‌ கவிதைகளை விளக்கும்போது காலத்திற்கேற்ற 

கருத்துகளையும்‌, கு றிப்பாக .. அறிவிய ற்கருத்‌ துகளையும்‌ 
ஆங்காங்குப்‌ (பக்‌. 52-55; 191_- 92) பேராசிரியர்‌ ரெட்டியார்‌ 
விளக்கிச்‌ செல்வது படிப்போரின்‌. சுவையை மிகுவிக்கும்‌ 
என்பதற்கு ஐயமில்லை. 


9111 
“கலைச்சொற்களை உண்டாக்கிக்கொண்டு தாய்மொழியில்‌ 
கற்பித்தலைத்‌ தொடங்கவேண்டும்‌ என்று நினைப்பது, நீந்தக்‌ 
கற்றுக்கொண்ட பிறகு நீரில்‌ இறங்கவேண்டும்‌ என்று எண்ணு 
வது போலாகும்‌. செயலில்‌ இறங்கினால்தான்‌ அனைத்தும்‌ 
சீர்படும்‌... தார்‌ சாலை அமைப்பதற்கு முன்னர்‌ மண்சாலை, 
ஹும்‌ பெரிய சல்லிகளும்‌ கலந்த சாலை; மண்ணும்‌ சிறிய 
சல்லிகளும்‌ கலந்த சாலை என்றிப்படிப்‌ பல படிகளைத்‌ 
தாண்ட வேண்டியுள்ளதல்லவா 2. இக்நிலையைத்‌ தாய்மொழி 


பயிற்‌ றுமொழியாக அமைவதிலும்‌ சந்திக்க நேரிடும்‌?” (பக்‌, 160), 


பாரதியாரின்‌ (வசன கவிதைகளை” ஆராயும்‌ போக்கில்‌ 
பேராசிரியர்‌ ரெட்டியார்‌ கூறுவார்‌ 2 
“நாம்‌ வாழ்வது. அறிவியல்‌ தொழில்‌ நுட்பக்‌ காலம்‌, 
தட்டச்சுப்பொறி, அச்சுப்பொறி, அச்சுப்பொ.றிகளிலும்‌ 
பல்வேறு நுட்ப வகைகள்‌--இவை எழுதுவதற்குத்‌ துணையாக 
அமைநீதுவிட்டன.......... செவிப்புலன்‌ ஆட்சியைவிடக்‌ கட்புலன்‌ 
ஆட்சி டப்‌ எவற்றையும்‌ நினைவில்‌ நிறுத்தித்‌ 
“தலைக்கனம்‌? செய்யவேண்டிய இன்‌ நியமையாமை இல்லாது 
போய்விட்டது. கல்வி முறையிலும்‌. ர நினைவி 
லிருத்த வேண்டிய முறை தளர்ந்துவிட்டது ; தகர்ந்தே போய்‌ 
விட்டது என்றுகூடச்‌ சொல்லலாம்‌, டட படித்தல்‌ 
குறைந்து வாய்க்குட்‌ படித்தல்‌ செல்வாக்கு அடைந்துவிட்டது, 
ஓரே அறையில்‌ - பெரிய மண்டபத்தில்‌ - பலர்‌ இருக்கைகளில்‌ 
அமர்த்து “கல்லாலின்‌ புடை அமர்ந்துள்ள தென்முகக்‌ கடவுள்‌ 
போல்‌” நூல்களிலும்‌ வார; பிறை, திங்கள்‌ இதழ்களி லும்‌ 
ஆழங்கால்‌ பட்ட நிலையில்‌ அமர்ந்திருக்கும்‌ காட்‌. கண்கொள்‌ 
ளாக்‌ காட்சியாக இருப்பதை நூலகங்களில்‌ காணலாம்‌. 
(பக்‌. 116), க்க 


இந்தரலில்‌ எடுத்துக்காட்டப்பெற்றுள்ள ₹இலக்கிய . ஆராய்ச்‌ 
சிக்கு ஓர்‌ அறிமுகம்‌” என்ற ஆங்கில நூலில்‌. அட்சன்‌ என்ற 
திறனாய்வுப்‌ பேராசிரியர்‌ கூறும்‌ இலக்கியக்‌ கொள்கைகள்பற்றிய 
மேற்கோள்‌ “பாரதீயம்‌” என்ற இக்நூலுக்கும்‌ பொருந்தும்‌. 7 


“கவிதை தயை அராயுங்கால்‌.. நம்முடைய முதற்கவனம்‌ 
bi வதும்‌ அவன்‌ அருமையிலும்‌ அவன்‌ 


ச எகிற வாழ்க்கையை எவ்வாறு நோக்கி மக்கர்‌ ர்கள்‌ 


1X 


றான்‌ என்பதைக்‌ கவனித்தல்‌ வேண்டும்‌. இது வெளிப்படை 
யாகவும்‌ இருக்கலாம்‌; குறிப்பாகவும்‌ இதனைப்‌ பெற வைக்‌ 
கலாம்‌. கலை, வடிவம்‌, வரலாறு போன்ற செய்திகளில்‌ நாம்‌ 
எவ்வளவு ஆழ்ந்திருந்த போதிலும்‌, மேற்கூறிய கவிதையின்‌ 
முதனிலைக்‌ கூறுகள்‌ . எவ்விதத்திலும்‌ நம்‌ பார்வையினின்று 
நழுவாமல்‌ காக்கவேண்டும்‌?” (பக்‌. 150 - 151). 


இந்த ஒளியின்‌ அடிப்படையில்‌ இந்த நூலை நோக்கவேண்டும்‌. 
“சமுதாயப்‌ பார்வை” (கட்டுரை - 5) என்பதையாவது குறிப்பாக 
நோக்கவேண்டும்‌. இலக்கியச்‌ சுவைஞர்களும்‌ இலக்கிய ஆய்வாளர்‌ 
களும்‌ கட்டுரை - 9, கட்டுரை - 10 ஆகியவற்றைப்‌ படித்துத்‌ தம்‌ 
சுவையையும்‌ தம்‌ ஆராய்ச்சி நோக்கையும்‌ எடை போட்டுப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளலாம்‌; இவற்றில்‌ ஒருவிதப்‌ புத்தொளி வீசுவதையும்‌ 
காணலாம்‌. 


“உலகை இன்பமயமாகக்‌ கண்டு, உள்ளத்தில்‌ பூரிப்பு அடை 
பவர்கள்‌ கவிஞர்கள்‌? என்றால்‌ அக்கவிதை தரும்‌ இன்ப 
அதநுபவங்களை எடுத்துரைக்கும்‌ திறனாய்வாளருக்கும்‌ அக்கவிஞர்‌ 
களுக்கு இருக்கவேண்டிய உள்ளக்கனிவு கட்டாயம்‌ இருக்கவேண்டும்‌- 
அவ்வகையில்‌ பாட்டரசர்‌ பாரதியாரின்‌ ₹ந வநீதம்‌” போன்ற 
கவிதைகளை நெய்யாக்கி உண்ணத்‌ தந்‌ துள்ளார்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ 
ரெட்டியார்‌ என்பதை இந்நூலைப்‌ படித்து முடிக்கும்‌ எவரும்‌ ஒப்பி 
மகிழ்வர்‌. 


“கவிதையின்‌ உயிராற்றல்‌ பகுதிகளை உரைநடையில்தான்‌ 
வளமாகத்‌ தருதல்‌ இயலும்‌” என்ற வொர்ட்ஸ்வொர்த்தின்‌ கருத்திற்‌ 
கேற்ப, பல்வேறு உரைகடைச்‌ செல்வங்களைப்‌ படித்துத்‌ தமிழுக்கு 
வளம்‌: சேர்க்கும்‌ தெய்வப்‌ பணிபுரிபவர்‌ பேராசிரியர்‌ ரெட்டியார்‌. 
இத்தனைக்கும்‌ மேலாகப்‌ புத்தம்‌ புதிய நுட்பங்கள்‌ கூறும்‌? அறிவியல்‌ 
துறைகளில்‌ பாடல்‌ நூல்களின்‌ பாணியில்‌ அழுது . வடியும்‌ 
முறையில்‌” எழுதாது அழகான தமிழில்‌ புதிய அறிவியல்‌ பிடிப்பு 
களை ஆற்றலுடன்‌ எழுத முடியும்‌ என்று தமிழின்‌ மொழியாண்‌ 
மையைப்‌ புலப்படுத்தும்‌ பாங்கில்‌ பதினான்கு நூல்களை எழுதித்‌ 
தமிழன்னைக்கு அணிகளாகப்‌ பூட்டி மகிழ்ந்த பேராசான்‌. 
அறிவியலில்‌ கல்லூரியில்‌ பட்டப்‌ படிப்புக்குப்‌ படித்த மூன்று 
துை றகளைத்‌ தவிர வேறு நான்கு துறைகளை அரிதின்‌ முயன்று 
கற்று அவற்றில்‌ ஆழ்ந்த புலமையை அடைந்தவர்‌ என்பதற்கு இவர்‌ 
தம்‌ அறிவியல்‌ படைப்புகளே சான்றுகளாக நின்று பேசும்‌. உடல்‌ 


Xx 

நலத்துடனும்‌ மன வளத்துடனும்‌ இகழும்‌ இந்த *நடமாடும்‌ கலைக்‌ 
களஞ்சியத்தை” - உழைப்பின்‌ உருவத்தை - தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகமோ, தமிழக அரசோ தக்க முறையில்‌ பொறுப்பினை நல்கிப்‌ 
பயன்படுத்திக்கொள்வது அவர்தம்‌ தலையாய கடமை. இந்தப்‌ 
பேராசிரியர்‌ தம்‌ பணியால்‌ அளவிடுபவரேயன்‌ றி, பெறும்‌ பொருளால்‌... 
ஊதியத்தால்‌ - அல்ல. இத்தகைய பெரும்‌ பேராசிரியர்‌ பல்லாண்டுகள்‌ 
வாழ்கீது தமிழ்மொழிக்கும்‌ தமிழகத்திற்கும்‌ ந ற்றொண்டாற்றிச்‌ 
சிறக்க வாழ்த்துகின்றேன்‌. வாழ்க நம்‌ பேராசிரியர்‌ ! வளர்க இவர்தம்‌ 
தமிழ்ப்பணி! 


கவம்பர்‌ 2, 1983 ஒளவை நடராசன்‌ 


நூல்‌ முகம்‌ 


அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி 
அகத்திலே அன்பினோர்‌ வெள்ளம்‌ 
பொறிகளின்‌ மீது தனியர சாணை, 
பொழுதெலாம்‌ நினதுபே ரருளின்‌ 
நெறியிலே நாட்ட்ம்‌ கருமயோ கத்தில்‌ 
நிலைத்திடல்‌ என்றிவை யருளாய்‌ 
குறிகுண மேதும்‌ இல்லதாய்‌ அனைத்தாய்க்‌ 
குலவிடு தனிப்பரம்‌ பொருளே !* 
வடகம்‌ 


நடைபெ ற்றுக்கொண்டிருப்பது : இலக்கிய ம றுமலர்ச்சி யுகம்‌, 
அதில்‌ காம்‌ பாரதி நூற்றாண்டில்‌ வாழ்கின்றோம்‌. தமிழ்கூறு ௩ல்‌ 
லுலகமெங்கும்‌ பாரதி நூற்‌ றாண்டு விழாச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 
பெற்றது. பாரதியாரின்‌ படைப்புகளில்‌ மக்கள்‌ அழங்கால்‌ 
படுகின்றனர்‌, பாரதியாரை ஆழ்ந்து கற்குங்கால்‌ நாம்‌ ஆய்ந்து 
கண்ட முடிவுகள்‌ யாவை ? தமிழ்‌ மொழியில்‌ கவிதையாயினும்‌ 
உரைடீடையாயினும்‌ முதன்‌ முதலாக எளிய நடையை அழகுற 
அமைத்த பெருமை பாரதியாரையே சாரும்‌. பரரதியாரின்‌ கவிதை 
வேர்‌ பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ புலத்தில்‌ ஆழமாய்‌ ஒடியுள்ளதை 
யும்‌ அதில்‌ பூத்த மலர்கள்‌ புதியதொரு சோபையைக்‌ கண்டிலங்கு 
வதையும்‌ காண முடிகின்றது. அவர்‌ உள்ளம்‌ கம்பனின்‌ கங்கை 
வெள்ளக்‌ கவிதையில்‌ மூழ்கிக்‌ களி.த்ததையும்‌, வான்புகழ்‌ கொண்ட 
வள்ளுவரின்‌ நூலில்‌ ஈடுபட்டிரும்‌ததையும்‌ நோக்க முடிகின்றது; 
அவர்தம்‌ நெஞ்சம்‌, நெஞ்சை அள்ளும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ கரைந்த 
தையும்‌, பக்திச்‌ சுவை நனி சொட்டச்‌ சொட்டத்‌ திகழும்‌ ஆழ்வார்‌ 
களின்‌ பாசுர ஊற்றுகளிலும்‌ இராமலிங்கர்‌, தாயுமான அடிகள்‌ 
இவர்களின்‌ தீஞ்சுவைக்‌ கவிதை ஓடைகளிலும்‌ நீராடி மகிழ்ந்ததை 
யும்‌ உணர முடிகின்றது. 

இவற்றையெல்லாம்‌ நன்கு அறிந்து தெளிந்த கவிமணியவர்கள்‌ 
“பாட்டுக்கொரு புலவன்‌ பாரதியடா ! !” என்று பட்டிக்காட்டான்‌ 
ஒருவன்‌ வாயில்‌ வைத்துப்‌ பேசுகின்றார்‌. பட்டிக்காட்டான்‌ தான்‌ 
பெற்ற பாரதியின்‌ பாட்டநுபவத்தை, 


5 கவிகள்‌ (த | சுயசரிதை - 49, 


xii 


நாட்டு மொழியுமவன்‌ பாட்டினிசையில்‌- மிக்க 
நல்ல கற்கண்டினிமை சொட்டுமேயடா . 
ஏட்டிலிம்‌ மந்திரந்தான்‌ கண்டவருண்டோ--ஈதவ்‌ 
ஈசன்‌ திருவருளென்‌ றெண்ணுவாயடா. 
உள்ளம்‌ தெளியமொரு பாட்டிலேயடா--மிக்க 
ஊக்கம்‌ பிறக்குமொரு பாட்டிலேயடா - 
கள்ளின்‌ வெறிகொளுமோர்‌ பாட்டிலேயடா- ஊற்றாய்க்‌ 
கண்ணீர்‌ சொரிந்திடுமோர்‌ பாட்டிலேயடா.” 
என்று வடித்துக்‌ காட்டுவர்‌. மற்றும்‌ கவிதைகளில்‌ சொல்லுக்குச்‌ 
சொல்லழகு ஏறுவதையும்‌; கவி துள்ளும்‌ மறியைப்போல்‌ துள்ளு. 
வதையும்‌, கல்லும்‌ கனிந்து கனியாவதையும்‌, பசுங்கன்றும்‌ பால்‌ 
.ண்டிடாது கேட்பதையும்‌; கவிதைகளில்‌ குயிலும்‌ கிளியும்‌ கூவு 
வதையும்‌, மயில்‌ குதித்துக்‌ குதித்து ஈடமாடுவதையும்‌, வெயிலும்‌ 
மழையும்‌ அதில்‌ தோன்றுவதையும்‌, மலர்‌ விரிந்து விரிந்து மணம்‌ 
வீசுவதையும்‌; பாடல்களில்‌ விண்ணில்‌ ஒளிரும்‌ மீன்கள்‌ மின்னுவதை 
யும்‌, விண்ணில்‌ திகழும்‌ மதி நிலவு வீசுவதையும்‌, ௧ கண்ணுக்கினிய 
சோலை தென்படுவதையும்‌, அச்சோலையில்‌ இளமான்கள்‌ களித்து 
விளையாடுவதையும்‌; தேனும்‌ இனை மாவும்‌ பாவில்‌ உண்ண . முடி 
வதையும்‌, மிகத்‌ இத்திக்கும்‌ முக்கனியை நுகர முடிவதையும்‌, கானக்‌ 
'குழலினிசையையும்‌ அதன்‌ ஊடே களி வண்டு மிழற்றுவதையும்‌ 
கேட்க முடிவதைப்‌ பிரித்துப்‌ பிரித்துக்‌. காட்டுவர்‌. 
| பாரதீயம்‌ என்ற இந்நூல்‌ “பாரதீயம்‌? என்ற கட்டுரையைத்‌ 
தொடக்கமாகக்‌ கொண்ட பத்துக்‌ கட்டுரைகளின்‌ தொகுப்பாகும்‌. 
இந்தக்‌ கட்டுரைகளில்‌ யான்‌ பாரதியாரின்‌ கவிதைகளில்‌ ஆழங்கால்‌ 
பட்டதைக்‌ காட்டியுள்ளேன்‌. இவை பாரதியாரின்‌ பாடல்களின்‌ 
நயத்தைப்‌ பளிச்சிட்டுக்‌ காட்டுவதுடன்‌ பாரதியாரின்‌ பல்வேறு 
கொள்கைகளைப்‌ பாங்குற  எடுத்துக்காட்டும்‌. விருக்துமாகும்‌. 
இவற்றில்‌ பாரதியாரின்‌ ஆளுமைக்‌ கோலங்களை ஒரு பல்லுருவம்‌ 
காட்டியில்‌ (Kaledoscope) காணும்‌ காட்கெளைப்போல்‌ கண்டு மகிழ 
லாம்‌. என்றாலும்‌, 


பாவின்‌ கயமெல்லாம்‌- யானும்‌ 
பகர வல்லேனோ 
ஆவின்‌ பாற்சுவையை-— நாழி 
அளந்து காட்டிடுமோ 23. 
என்ற கவிமணியின்‌ அளவுகோலின்‌ வரையறையை எண்ணிப்‌ 
பார்த்தே யாகவேண்டும்‌. அப்போதுதான்‌ அந்த "அளவுகோலின்‌ 


வலின்னு பைப்வுக்வ யலை 


2. கவிமணி: மலரும்‌ மாலையும்‌-பாரதியும்‌ பட்டிக்காட்டானும்‌-7. 8. 
3 றை - ஜே - 22. 


xiii 


எல்லையை உண்மையிலேயே உரை முடியும்‌. கவிதைகளைச்‌ 
சுவைத்துக்‌ கூறுகின்‌ றவர்களின்‌. கருத்துகளெல்லாம்‌ அவர்களுடைய 
உணர்ச்சியையே சார்ந்திருக்கும்‌ என்று கொண்டால்‌ இங்குக்‌ காணப்‌ 
பெறும்‌ கூற்றுகள்‌ வாதத்திற்கு இடம்‌ தரா. பல்லாண்டுகளாக யான்‌ 
பாரதியாரின்‌ பாடல்களைச்‌ சுவைக்கும்போது குமிழியிட்டெழுந்த 
என்‌ கருத்துகள்‌ “பாரதியாரின்‌ நூற்றாண்டில்‌” பாகுபடுத்தப்பெற்று 
நூல்‌ வடிவம்‌ கொண்டு தமிழ்கூறு நல்லுலகில்‌ நடையாடுகின்‌ றன: 
பாரதியாரின்‌ படைப்புகளில்‌ ஈடுபாடு கொண்ட அன்பர்கள்‌, 
அறிஞர்கள்‌ என்னுடைய இந்த நூலிலும்‌ கவனத்தைச்‌ செலுத்து 
வார்கள்‌ என்பது என்‌ உறுதியான நம்பிக்கை, அத்தகைய 
பேற்றினை இந்நூல்‌ பெறுமானால்‌ அதனை என்‌ பெறற்கரிய 
பே ப்‌ கரு துவேன்‌. : 


்கிவப்பம்‌  லோத்்க்ட்கு என்‌ கன்றி.” கலந்த Erp 
புலப்படுத்திக்கொள்ளுடன்றேன்‌. 


இந்த நூலுக்கு அழகிய அணிந்துரை நல்கிய டாக்டர்‌ ஒளவை 
நடராசன்‌ என்‌ உடன்பிறவாச்‌ சகோதரர்‌ போன்றவர்‌. டாக்டர்‌ 
மு. வரதராசனின்‌ பல நன்மாணாக்கர்களுள்‌ ஒருவர்‌. தமிழ்‌ இலக்கியங்‌ 
களையும்‌ இலக்கணங்களையும்‌ பழுதற ஓதிப்‌ ப்யன்‌ பெற்றவர்‌. 
அடக்கமான பண்புடையவர்‌. எல்லோரிடமும்‌ எளிமையாகப்‌ 
பழகுபவர்‌. தமது “கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்க்‌ கேளாரும்‌ 
வேட்ப மொழியும்‌” பேச்சால்‌ .பல்லாயிரக்கணக்கான - மக்களின்‌ 
மனத்தைக்‌ கவர்ந்து வருபவர்‌. இத்தகைய கெழுதகை நண்பர்‌ 
இர்‌ நூலுக்கு அணிந்துரை வழங்கினமைக்கு என்‌ அன்பு கலந்த 
நன்றியை உரித்தாக்குகின்‌ றேன்‌. 


ஜஸ்டிஸ்‌ டாகடர்‌ எஸ்‌. மகராசன்‌ அவர்களை அறியாத தமிழர்களே 
இரார்‌.. சட்ட நுணுக்கங்களை அறியும்‌ திறன்‌ ஒருபுறமிருக்க, 
ஆங்கிலம்‌, ஃபிரெஞ்சு என்ற இரண்டு அயல்‌ மொழிகளிலும்‌ வல்லுகர்‌. 
தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மிக வும்‌ ஆழங்கால்‌ பட்டுச்‌ லட்டும்‌ 
பேரன்பர்‌.. - ரசிகமணி டி. கே. சி.யின்‌. முதல்‌ சீடர. : ரசிகமணி 
டி. கே, ௫. யின்‌. வாழ்நாள்‌ காலம்‌ முதல்‌ தம்‌ மறைந்த காலம்‌ வ்ரை 
ரசிகமணியின்‌ புகழ்‌ பரப்பி வந்த பெருமகனார்‌. ரசிகமணீ கண்ட 
வட்ட த்தொட்டியின்‌ தலைவராக: இருந்து பல: இலக்கியக்‌ ₹ கூட்டங்களை 
நடத்திப்‌ பல்லாயிரக்கணக்கான தமிழன்‌ பர்சட்கு இலக்கிய ரசனை 
யினைத தொற்று போல்‌ பரப்பினவர்‌. கம்பனையும்‌. வள்ளுவனையும்‌ 
கரைத்துக்‌ குடித்தவர்‌. இவர்தம்‌ அருந்தமிழ்‌ நூல்கள்‌ அனைத்தும்‌ 
ரசனையின்‌. வடிவங்கள்‌. இவர்தம்‌. இலக்கியங்களை மேனாட்டாரும்‌ 
அறியும்படி அரிய ஆங்கில. நூல்களை வெளியிட்டு உதவியவர்‌, 


xiv 


செகப்பிசியரின்‌ ஆங்கில நாடகங்களை ரசனைப்‌ பண்புடன்‌ தமிழ்‌ 
மக்கட்குத்‌ தமிழில்‌ வழங்னெவர்‌. திருமூலரின்‌ இதயத்தை 
நன்கு அறிந்த பெரியார்‌. இத்தனைக்கும்‌ மேலாகப்‌ *பண்‌ 
புடையார்‌ பட்டுண்டு உலகு” என்ற வள்ளுவர்‌ வாக்குக்கு . இலக்கிய 
மாகத்‌ திகழ்பவர்‌. இவர்‌ தூத்துக்குடி மாவட்ட நீதிபதியாக இருந்த 
நாள்‌ முதல்‌ (1949) மறைந்த நாள்‌ வரை (1982) இவரை நன்கு 
அறிவேன்‌. காரைக்குடிக்‌ கம்பன்‌ அடிப்பொடியால்‌ எனக்கு ௮ றிமுகம்‌ 
ஆனவர்‌, கான்‌ காரைக்குடியில்‌ பணியாற்றியபோது ஆண்டுதோறும்‌ 
இவரைச்‌ சந்தித்து அன்புரையாடும்‌ வாய்ப்பு இருக்து வந்தது- 
திருப்பதியில்‌ பணியாற்றியபொழுது  அப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
- தடைபெற்ற கம்பராமாயணக்‌ கருத்தரங்கை இவரைக்கொண்டு 
தொடங்க. வைத்தேன்‌. இவருடைய ஆங்கிலப்‌ பேருரையைக்‌ 
கேட்ட பல நூற்றுக்கணக்கான தெதெலு ங்கு அன்பர்கள்‌ தம்‌ 
உல்‌ விரல்வைத்து மகிழ்ந்தனர்‌. இத்தகைய: பேரன்பர்க்கு 
இக்த நூலை அன்புப்படையலாக்கி மகிழ்கின்றேன்‌... - அமரத்துவம்‌ 
ற்‌ இவர்தம்‌ ஆசியால்‌. இலக்கியங்களைச்‌ சுவைக்கும்‌ பழக்கம்‌ 
என்னிடம்‌ மேன்மேலும்‌ வளரும்‌ என்பது என்‌ திடமான. நம்பிக்கை. 


இச்‌ சமயத்தில்‌ பாரதியாரின்‌, : 


செய்யும்‌ கவிதை பராசக்தி 
யாலே செயப்படுங்காண்‌. * 


பாட்டினிலே சொல்லுவதும்‌ 
அவள்சொல்‌ லாகும்‌. * 


என்ற வாக்குகளைச்‌ சந இக்கின்‌ே நன்‌. பாரதியார்‌ கருதுவதுபோல்‌ 
இக் தரலை, யான்‌ எழுதி வெளியிட்டதற்கு என்னுளே அந்தர்‌ 
யாமியாக இருக்கும்‌ திருவேங்கடமுடையானே காரணன்‌ ஆவான்‌. 
அவனே எனக்கு நோயற்ற கிலையையும்‌ எல்லா நலன்களையும்‌ ஈத்து 
என்னை இயக்கி கன்னெறிப்படுத்தி வருபவன்‌... அவனே பாரதியார்‌ 
வழிபடும்‌ கண்ணனாகவும்‌, கோவிந்தனாகவும்‌,. இராமனாகவும்‌ 
இருத்து வருகின்‌ றான்‌; அவனை மனம்‌; மொழி, மெய்களால்‌ வழு த்தி 
இறைஞ்சி வணங்குகின்றேன்‌. 


எளியனேன்‌ யானெனலை எப்போது 
போக்கிடுவாய்‌, இறைவ னே !இவ்‌ 


4. வி, கதை 
5, தோ. பா : பேதை கெஞ்சே-5. 


XV 


வளியிலே பறவையிலே மரத்தினிலே 
முகிலினிலே வரம்பில்‌ வான 

வெளியிலே, கடலிடையே மண்ணகத்தே . 
வீதியிலே வீட்டி லெல்லாம்‌ 

களியிலே, கோவிந்தா ! நினைக்கண்டு 
நின்னொடுநான்‌ கலப்ப தென்றோ 2" 


சென்னை - 600 040 


டிசம்பர்‌ 20, 1983, ௩, சுப்பு ரெட்டியார்‌ 


6. தோ, லா: கோவிக்தன்பாட்டு - 2 


ய ௩3 ந டெக்‌ மே. ௮ 


Fa 
டன 


உள்ளுறை 


அன்புப்‌ படையல்‌ 

அணிந்துரை 

நூல்‌ முகம்‌. 

பாரதீயம்‌ 

இலக்கியக்‌ கொள்கைகள்‌ 

கடவுள்‌, சமயக்‌ கொள்கைகள்‌ 

- இயற்கை எழில்‌ 

சமுதாயப்‌ பார்வை 

கல்வி பற்றிய சிந்தனைகள்‌ 

வசன கவிதைகள்‌ | 

வாழ்க்கை உண்மைகள்‌ 

கவிதைகளில்‌ காணும்‌ சுவைகள்‌ 

பாடல்களில்‌ படிமங்கள்‌ 

பின்னிணைப்பு-1 : பயன்பட்ட நூல்கள்‌ - 

பின்னிணைப்பு-2 : பொருட்‌ குறிப்பு 
அகராதி 

பேராசிரியர்‌ டாக்டர்‌ ரெட்டியாரின்‌ நூல்கள்‌ 


7. பாரதியம்‌ 


கொள்கை அல்லது கொள்கைகளை த்‌ தமக்கே உரிய முறையில்‌, 
பிறர்கூறாத வகையில்‌ ஒருவர்‌ கூறுவது அவர்தம்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌, 
மொழி, இலக்கியம்பற்றிய கொள்கைகளைத்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ 
கூறினார்‌ தொல்காப்பியர்‌. அவர்‌ கூறிய நூல்‌ 40 தால்காப்பியும்‌” 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. அம்நூலுக்குத்‌ தமக்கே உரிய முலை றயில்‌ 
உரை கண்டார்‌ நச்சினார்ச்சினியர்‌; அது “£ச்சினார்ச்சினியம்‌” என்ற 
திருநாமம்‌ பெ ற்றது. இங்ஙனமே; சேனாவரையரின்‌ அம்‌ நூலுக்குரிய 
உரை சேனாவரையம்‌ என்ற பெயரால்‌ வழங்குகின்றது. . இத்தகைய 
மரபினைப்‌ பின்பற்றிச்‌ சில கொள்கைகளைப்‌ பாரதியார்‌ தமக்கே 
உரிய முறையில்‌ கூறுவதைப்‌ பாரதீயம்‌ என்று வழங்கலாமல்லவா 2 


எந்த ஒரு நாட்டிலும்‌ அந்த நாட்டில்‌ வழங்கும்‌ மொழி அல்லது 
மொழிகளில்‌ தோன்றும்‌ இலக்கியங்களில்‌ அலை தோன்றும்‌ காலத்‌ 
தில்‌ நிலவும்‌ சமுதாய வாழ்வு பிரதிபலிக்கும்‌ என்பது அறிஞர்கள்‌ 
கண்ட உண்மை.” இலக்கியத்தைப்‌ படைக்கும்‌ ஆசிரியன்‌ தான்‌ 
வாழும்‌ சமுதாயத்தில்‌ நடைமுறையிலுள்ள கருத்துகளை இலக்கியத்‌ 
தில்‌ காட்டுவான்‌. அவன்‌; நிலவும்‌ கருத்துகளை ஒன்றுசேர்த்து 
விளக்கம்‌ செய்வானே யன்றிப்‌ புதிய கருத்துகளைக்‌ கண்டறிவது 
அவன்‌ நோக்கம்‌ அன்று, புதிய கருத்துகளைக்‌ கண்டறிவதும்‌ 
அவற்றை வெளிப்படுத்துவதும்‌ மெய்‌ விளக்க நூலறிஞனின்‌ வேலை 
யாகும்‌. இலக்கிய ஆசிரியன்‌ அக்கருத்துகளைக்‌ கலைத்திறனுடன்‌ 
காட்டுவதற்கு ஏற்ற வாய்ப்பு ஒன்றனை உண்டாக்கிக்கொள்ளுவான்‌. 
தான்‌ காட்ட நினைக்கும்‌ கருத்துகளைக்‌ கவர்ச்சிகரமானவையாய்‌ 
ஓர்‌ ஒழுங்கில்‌ கோவையாக அமைத்துக்கொள்ளுவான்‌. அவற்றைத்‌ 
தான்‌ ஏற்படு த்திக்கொண்ட வாய்ப்பில்‌ மிகத்திறனுடன்‌ கவர்ச்சிகர 
மாக அமையும்படி செய்வான்‌. இங்ஙனம்‌ தோன்றும்‌ இலக்கியமும்‌ 
தக்க சூ.ற்நிலை இருந்தால்தான்‌ சூடு? பிடிக்கும்‌. காட்டில்‌ வேக 
மாகவும்‌ பரவும்‌.” எனவேதான்‌; எல்லாக்‌ காலங்களிலும்‌ சிறந்த 
இலக்கியங்கள்‌ தோன்றுவதில்லை ; பேராற்றல்‌ வாய்ந்த ஒருசில 


1. Literature i is (thus) fundamentally an expression of life 
through the medium of language. —W. H. Hudson. 
2. For a creation of master - work of literature two powers 


ur; the power of the man and the power of the moment, 
and the man is net enough of the moment. —Mathew Arnold. 


2 பார க்‌ யம்‌ 


டன்‌ தோன்‌ றியிருக்தாலும்‌. அவர்கள்‌ க ற்ப்ப்டண்‌ இகழ்‌ 
முடியாதுபோய்விட்டது என்றுதான்‌ கொள்ளவேண்டும்‌. ஆசிரியனிடம்‌ 
இறனிருந்தும்‌ ஏற்ற சூழ்நிலை அமையாமையால்‌ அவன்‌ படைப்பு 
சிறப்புடன்‌ மிளிர்வதில்லை. படைப்புக்கேற்ற சூழ்நிலை அமைவது 
அவன்‌ கட்டுப்பாட்டில்‌ இல்லை. இவ்வுண்மையை அடிப்படையாகக்‌ 
கொண்டு நோக்குமிடத்து, பாரதியார்‌ வாழ்ந்த காலம்‌ அவர்தம்‌ 
படைப்பாற்றலுக்குக்‌ கைகொடுத்து உதவிற்று; அவர்‌. வாழ்ந்த 
சூழ்கிலையும்‌ தக்க முறையில்‌ துணை செய்தது. தனிச்‌ சிறப்புடன்‌ 
செயற்பட்ட அவர்தம்‌ தனித்திறமையும்‌ நிகழ்ச்சிகளுக்குத்‌ தம்‌ 
கற்பனைத்‌ திறனால்‌ புது மெருகூட்டும்‌ பாங்கும்‌ கலந்து அவர்‌ 
மாபெரும்‌ கவிஞராக மலர வழி ஏற்பட்டது. 

பாரதியார்‌ வாழ்த்த காலம்‌, நாட்டில்‌ பெரும்‌ குறைகள்‌ மலிந்து 
நிலவிய காலம்‌, நம்‌ நாடும்‌ அன்னியர்‌ ஆட்சியில்‌ அடிமை காடாக 
அடங்கிக்‌ கெடந்தது. நாட்டு மொழிகளின்‌ வளர்ச்சிக்கும்‌ அவற்றின்‌ 
ஆக்க. வழிகட்கும்‌ வாய்ப்பு இல்லை. சமுதாயத்திலும்‌ ஆணின்‌ 
கையே மேலோங்கி இருந்தது; பல வகைகளில்‌ பெண்ணுக்கு உரிமை 
இல்லாதிருந்தது. சமயப்‌ பிணக்கும்‌ அங்காங்கு த்‌ தலைதூக்கிய 
வண்ணம்‌ இருந்தது. தற்சாதிப்பற்று என்ற கொடுமை சமூகத்தை 
ஆட்டிவைத்தது. இச்குழ்நிலைதான்‌ பாரதியார்‌ வாழ்ந்த சூழ்நிலை. 
இச்சூழ்கிலையில்‌ தான்‌ பாரதியாரின்‌ பாடல்கள்‌ முகிழ்த்தன. எனவே, 
நாட்டுப்பற்று, விடுதலை வேட்கை, தாய்மொழிப்பற்று, சமுதாய 
முன்னேற்றம்‌, பழமையில்‌ புதுமை, பெண்‌ விடுதலை, அறிவுத்‌ 
தெளிவு--இவை யாவும்‌ பாரதீயங்களாயின. 

பழமையின்‌ அடிப்படையில்‌ புதுமை : பண்டிருந்து இன்றுவரை 
எழுக்த இலக்கிய இலக்கணங்களை நோக்கின்‌, தமிழ்‌ நூல்கள்‌ 
பழமைப்‌ பற்றுடையனவாகவே அமைந்து வருவதைக்‌ காணலாம்‌. 
இலக்கிய இலக்கணங்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ சமூகம்‌ பழமை 
எய்திவிட்டது; மக்கள்‌ நினைவோட்டத்தில்‌ அடிச்சுவடுகள்‌ தோன்றி 
விட்டன. மக்கள்‌ அச்சுவடுகளிலேயே செல்லத்‌. தொடங்கினர்‌. 
மனிதன்‌ கண்ட மொழி என்ற ஒர்‌ அற்புதக்‌ கருவியின்றிச்‌ சிந்திக்கும்‌ 
ஆற்றல்‌ செயற்பட முடியாது போய்விட்டது. சொற்களும்‌ சொற்‌ 
றொடர்களும்‌ மரபாகிவிட்டன ; குறியீடுகளாக நின்று பொருள்‌ 
களை உணர்த்தத்‌ தொடங்கிவிட்டன. ஆகவே, எதிலும்‌ “புதுமை” 
என்ற ஒரு. தனித்துவத்தைக்‌ காண்டல்‌ அரிது. ₹*தனிப்புதுமை” 
என்பது குதிரைக்‌ கொம்பு. பழயவற்றைப்‌ புதுக்கன பிறகு அவற்‌ 
றைப்‌ “புதுமை” என்று புகழாரம்‌ சூட்டுகின்றோம்‌. பாரதியாரையே 
ஈடு “புதுமைக்‌ கவிஞர்‌” என்று. போற்றுகின்ற து; அவரும்‌ “சுவை 
புதிது; பொருள்‌ புதிது” என்றும்‌ பெருமைப்பட்டுக்கொள்கின்‌ றார்‌, 
மக்கள்‌ யாவரும்‌ ஒருமனத்துடன்‌' இப்பெருமைக்கு அவர்‌ உரியவர்‌, 


உரக்‌. 3 


இன்ற என்று ஒப்புக்கொள்கின்‌ றனர்‌, ஆழ்ந்து கோக்கினால்‌ 
பாரதியாரிடம்‌ காம்‌ காணும்‌ புதுமைகள்‌ யாவும்‌ பழமையின்‌ அடிப்‌ 
படையிலேயே அமைந்தவை என்பதை அறிகின்றோம்‌; தெளிகின்‌ 
றோம்‌. இதன்‌ விளக்கத்தை அடியில்‌ காண்போம்‌. 


நாட்டுப்பற்று : தாம்‌ பிறந்த நோடு தமிழகமாயினும்‌ பாரதியாம்‌ 
கண்ட நாடு, பாரத நாடு. அவர்தம்‌ தேசியப்‌ பார்வை மிக விரிந்தது. 
தமிழகத்தையும்‌ பிற பகுதிகளையும்‌ பாரதப்‌ பெருநாட்டின்‌ அகப்‌ 
பகுதிகளாகவே நோக்கினார்‌. **யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌'*என்ற 
மரபுவழிவந்த தமிழ்‌ மகனிடம்‌ குறுகிய கோக்கு எங்ஙனம்‌ முகிழ்க்கும்‌? 
பாரத நாடு முழுவதும்‌ அடிமைப்பட்டிருந்த நிலையில்‌ தமிழக 
விடுதலையை மட்டிலும்‌ பிரித்துப்‌ பாடும்‌ குறிப்பு அவர்‌ பாடல்களில்‌ 
இருக்கமுடியுமா? எனவே, விரிந்த மன நிலையைக்கொண்ட .அவற்‌ 
பாரதத்தைப்‌ பாரத மாதாவாகவே- இந்தியத்‌. தாயாகவே -— காண்‌ 
கின்றார்‌. 
எந்தையும்‌ தாயும்‌ மகிழ்ந்து குலாவி 
... இருந்ததும்‌ இந்நாடே-அதன்‌ 
முந்தையர்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வாழ்ந்து 
.... முடிந்ததும்‌ இக்காடே-- அவர்‌ 
சிந்தையில்‌ ஆயிரம்‌ எண்ணம்‌ வளர்ந்து 
சிறந்ததும்‌ இந்நாடே. 
என்று காட்டை வணங்கிப்‌ போற்றுகின்றார்‌, 
தாயின்‌ மணிக்கொடி பாரீர்‌ _ அதைத்‌ 
தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர்‌.” 
என்‌ ற கொடிவணக்கப்‌ பாட்டில்‌, பல்வேறு காரணங்களால்‌ சிதறுண்டு 
கிடக்கும்‌ மக்களை அறைகூவி அழைக்கின்‌ றார்‌; ஒரு கொடிக்கழ்‌ 
வந்து திரளுமாறு பணிக்கின்றார்‌. இதனை அக நாட்டார்‌ அனை 
வருக்கும்‌ விடுக்கும்‌ அழைப்பாகக்‌ கொள்ளலாம்‌. தமிழ்‌ மொழியைச்‌ 
கன்னித்‌ தமிழாகவே -- ஆற்றல்‌ மிக்க மொழியாகவே _ காணும்‌ 
தமிழ்‌ மரபில்‌ வந்து. கவிஞர்‌; பாரத மாதாவையும்‌ “கன்னிகை யாகவே 
காண்கின்‌ றார்‌. பாரத மாதாவை, 
முப்பது கோடி முகமுடை:யாள்‌ உயிர்‌ 
மொய்ம்புற வொன்றுடை யாள்‌ -- இவள்‌ 
செப்பு மொழிபதி னெட்டுடை யாள்‌ எனிற்‌. 
சிந்தனை ஒன்றுடை யாள்‌. 


3. புறம்‌ - 192 

4. நாட்டு வணக்கம்‌ - 1. 

5. தாயின்‌ மணிக்கொடி - பல்லவி 
6. எங்கள்‌ தாய்‌ - 3 


4 | பாரதீயம்‌ 


என்று படைத்துக்‌ காட்டும்போது வேற்றுமையில்‌ ஒற்றுரை 
{Unity in diversity) காணும்‌ கவிஞரின்‌ பாரதப்‌ பண்பைக்‌ காண 
முடிகின்றது. மேலும்‌, “அறுபது கோடி தடக்கைகள்‌” உடையவள்‌ 

ஈறும்‌, இக்கைகளால்‌ அறங்கள்‌ நடத்துவாள்‌ என்றும்‌ மொழி 


நீலத்‌ திரைக்கட லோரத்திலே -- நின்று 

தித்தம்‌ தவஞ்செய்‌ குமரிஎல்லை--வட 
மாலவன்‌ குன்றம்‌ இவற்‌ நிடையே- புகழ்‌ 

மண்டிக்‌ கிடக்கும்‌ தமிழ்நாடு.” 
என்னு தமிழ்நாட்டிற்கு எல்லை வகுத்தது; “வடவேங்கடம்‌ தென்‌ 
குமரி” என்ற பண்டைய தொல்காப்பிய மரபையொட்டியேயாகும்‌ . 
ஆனால்‌, அடிமைத்தளையை அகற்ற வேண்டும்‌ என்று அவாவி 
கிற்கும்‌ கவிஞர்‌ இந்திய ஒருமைப்பாட்டையே காடுகின்‌ றார்‌. 
இதனால்‌ குழந்தைப்‌ பாடலிலேயே பிஞ்சு மனங்களுக்கு , 


வடக்கில்‌ இமயமலை பாப்பா -—தெ ற்கில்‌ 
வாழும்‌ குமரிமுனை பாப்பா ! 

கிடக்கும்‌ பெரியகடல்‌ கண்டாய்‌-—இதன்‌. 
கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ பாப்பா !8 


என்று நாட்டின்‌ வழக்கு எல்லையை வரைந்து ட இலவ பாக 
பிறிதோர்‌ இடத்தில்‌, 


பேரிமய வெற்புமுதல்‌ பெண்குமரி ஈறாகும்‌: 
ஆரியகா டென்றே யறி.” 


என்று இந்த எல்லையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. எனவே, பாரதியின்‌ 
பாரதப்‌ பாடல்கள்‌! தமிழ்மொழிக்குப்‌: புதியவை ;. தமிழர்களிடம்‌ 
அகன்‌ ற கோக்கை - விரிந்த? பார்வையை - உண்டாக்கக்கூடியவை, 
எந்த மொழியிலிருப்பினும்‌ உயர்ந்த சிந்தனையையுடைய பாடல்கள்‌ 
மற்றைய மொழிகளில்‌ பெயர்க்கப்பெற்று நாட்டின்‌ பொதுச்‌ சொத்‌ 
தாக ஆக்கப்பெறுதல்‌ வேண்டும்‌. தமிழ்மொழியில்‌ திருக்குறள்‌ இருப்‌ 
பினும்‌ அது உலக மொழிகளிலெல்லாம்‌ பெயர்க்கப்பெற்று உலகப்‌. 
பொதுச்‌ சொத்தாகிவிடவில்‌ லையா 2. அது போலவே, பாரதியாரின்‌ 
பாடல்கள்‌ மொழிபெயர்ப்புகளின்‌ மூலம்‌ நாட்டின்‌ பொதுச்‌ 
சொத்தாக ஆக்கப்பெறு என்டு குறிப்பாகத்‌ £தாயின்‌ மணிக்‌ 

7. செக்தமிழ்‌ தாடு --5 

8. பாப்பாப்‌ பாட்டு — 13 


9. பாரத தேவியின்‌ திரு த்தசாங்கம்‌--2 
10. “தேசிய தங்கள்‌” என்ற தலைப்பிலுள்ள ப. ல பாடல்கள்‌. 


பாரதீயம்‌ ஓ 


கொடி” என்ற பாடல்‌ இந்திய மொழிகளனைத்திலும்‌ பெயர்க்கம்‌ 
பெற்று, எங்கும்‌ இசை ஏற்றம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ ; மைய அரசு 
இதில்‌ முயற்சி எடுத்துச்‌ செயற்பட வேண்டும்‌. 
நாட்டுப்பற்றை மக்கட்கு ஊட்டும்‌ முறையில்‌ பல பாடல்கள்‌ 
- அமைந்துள்ளன மக்களிடையே விடுதலையுணர்ச்சியை எழுப்புவதில்‌ 
இவை பெரும்‌ பங்கு கொள்கின்றன. முதலில்‌ நாட்டின்‌ பழம்‌ 
பெருமையைப்‌ பேசி இந்த உணர்ச்சியை எழுப்ப முனைகின்‌ றார்‌ 
கவிஞர்‌. ப ப 
பாருக்குள்ளே நல்ல நரடு-எங்கள்‌ 
பாரத தாரு,11 ப 
என்று பல்லவியாகத்‌ தொடங்கித்‌ தோடிப்‌ பண்ணில்‌ இசையை 
எழுப்புகின்றார்‌. ஞானத்திலும்‌, பரமோனத்திலும்‌, கானத்திலும்‌, 
வீரத்திலும்‌, நெஞ்சில்‌ ஈரத்திலும்‌, நன்மையிலும்‌, உடல்‌ வன்மை 
யிலும்‌, ஆக்கத்திலும்‌, தொழில்‌ ஊக்கத்திலும்‌, உயர்‌ நோக்கத்திலும்‌, 
வண்மையிலும்‌, உளத்‌ திண்மையிலும்‌ நுண்மையிலும்‌, உண்மை 
யிலும்‌ உயர்ந்து நரடல்லவா? வரலாற்றறிஞர்களும்‌ பிறந்த நாள்‌ 
அறியமாட்டாத பழந்தாய்‌ என்று கூறுபவர்‌, 
தொன்று நிகழ்ந்த தனைத்தும்‌ உணர்ந்திடு 
சூழ்கலை வாணர்களும்‌---இவள்‌ 
என்று பிறந்தவள்‌ என்றுண ராத 
இயல்பின ளாம்‌எங்கள்‌ தாய்‌,13 


மாரத வீரர்‌ மலித்தமன்‌ னாடு 

மாமுனி வோர்பலர்‌ வாழ்க்தபொன்‌ னாடு 
நாரத கான நலந்திகழ்‌ நாடு 

நல்லன யாவையும்‌ நாடுறு நாடு 
பூரண ஞானம்‌ பொலிந்தநன்‌ னாடு 

புத்தர்‌ பிரானருள்‌ பொங்கிய நாடு 
பார த நாடு பழம்பெரு நாடே 

பாடுவம்‌ இஃதை எமக்கில்லை ஈடே. 3 


என்று பாடிப்‌ பரவி நம்மிடம்‌ நாட்டுப்பற்றை ஊட்டுகின்றார்‌. | இத்‌ 
தகைய நாட்டுக்கு; 


11. தே. கீ: 4, பாரத நாடு--1. 
12. ஷை எங்கள்‌ தாய்‌--1 
13. தை எங்கள்‌ நாடு--2. 


பார தீயம்‌ 


. வந்தனை கூறி மனத்தில்‌ இருத்தி 
வாயுற வாழ்த்தேதனோ--இதை 
வந்தே மாதரம்‌, வந்தே மாதரம்‌” 
என்று வணநங்கேனோ?1* 


என்கின்றார்‌... 
முன்னர்‌ நாடு திகழ்ந்த பெருமையும்‌ 
மூண்டி ருக்குமிந்‌ காளின்‌ இகழ்ச்சியும்‌ 15 
அவர்‌ சிந்தனையில்‌ எழுகின்றது. விடுதலைப்‌: பயிரும்‌ அவர்‌ 
மனத்தில்‌ முகிழ்க்கின்‌ றது. ஆங்கில ஆட்சியால்‌ அடிமைதான்‌ நம்‌ 
வடடல புதிதேயன்றி. விடுதலை புதிதன்று. என்று அவர்‌ தூய 
மனம்‌ எண்ணுகின்றது. இந்தியத்‌ தாயை -— பாரத மாதாவை -- 
கோக்டுப்‌ 'பேசுகின்‌ றார்‌: 
கின்பொருட்டு நின்னருளால்‌ 
.. தின்னுரிமை யாம்‌ கேட்டால்‌, 
என்பொருட்டு நீதான்‌ 
. இரங்கா இருப்பதுவே ?. ஒத்‌ 
இன்று புதிதாய்‌ 
.. இரக்கின்றோ மோமுன்னோர்‌ 
அன்‌ அகொடு வாழ்ந்த 
அருமையெலாம்‌ ஒராயோச i 
ஓராயிரம்‌ வருடம்‌ ஒய்ச்து கடம்‌ துவிட்ட தம்‌ ஈாட்டினரிடம்‌ இடைக்‌ 
காலத்து வந்த இழிநிலையை எடுத்துக்‌ காட்டிக்‌ கழிவிரக்கம்‌ கொள்‌ 
கின்றார்‌. 
அன்னையே, அந்காளில்‌ அவனிக்‌ கெல்லாம்‌ 
ஆணிமுத்துப்‌ போன்‌ றமணி மோழிக ளாலே 
பன்னிநீ வேதங்கள்‌ உபநிட தங்கள்‌ 
பரவுபுகழ்ப்‌ புராணங்கள்‌ இதிகா சங்கள்‌ ; 
இன்னும்பல்‌ நூல்களிலே இசைத்த ஞானம்‌ 
என்னென்று புகழ்ந்துரைப்போம்‌ அதனை இக்கான்‌?17 


என்ற அன்னை படைத்த ஞானச்‌ செல்வங்களையெல்லாம்‌ எண்ணி 
எண்ணிக்‌ களிக்கின்‌ றார்‌. 
விடுதலை வேட்கை : விடுதலையே பாரதியின்‌ தாரக மக்திரம்‌, 
கரட்டுப்பற்றைப்‌ போலவே இதுவும்‌ ஒரு பாரதீயம்‌; நாட்டுப்‌ 
14, தே. கீ, நாட்டு வணக்கம்‌! 
45. சுய சரி த - 26. 
16. தேத. சுதந்திரப்‌ பயிர்‌--13, 14, 
47. தை யார மாதா கவர 'த்தின மாலை டு. 


யாரதீயம்‌ a 


பற்றிலிருக்து கிளைத்தெழுந்த ஒரு கொள்கை, வந்தே மாதரம்‌ 
ஒன்றே தாரகம்‌” என்பது இதன்‌ உயிராய பண்பு. எனவே, 


வீர சுதந்திரம்‌ வேண்டியின்‌ றார்பின்னர்‌ 
- வேறொன்று கொள்வா ரோ ? -- என்றும்‌ 
ஆரமு துண்ணுதற்‌ காசைகொண்‌ டார்கள்ளில்‌ 
அறிவைச்‌ செலுத்துவா ரோ?!8 
என்று கேட்கின்றார்‌. நாயன்மார்களுக்கும்‌ ஆழ்வார்கட்கும்பக்தி அவர்‌ 
தம்‌ மூச்சாக இருந்தது போலவே, இவருக்கு விடுதலையே மூச்சாக 
இருந்தது. எனவ போலவே எப்போதும்‌ விடுதலையை 
வேண்டி நிற்பவர்‌. 
விட்டு விடுதலை யாகிகிற்‌ பாயிந்தச்‌. 
சிட்டுக்‌ குருவியைப்‌ போலே. 3 
என்று தம்‌ மனத்திற்குக்‌ கட்டளைடுயிகின்றார்‌; பல்லவி பாடு 
கின்றார்‌. தெய்வத்தை நோக்கி, 

“தெய்வமே, எனக்கு இரண்டு சிறகுகள்‌ கொடுக்க 
மாட்டாயா ? பாழ்பட்ட மனிதர்‌ கூட்டத்தையும்‌, அதன்‌ கட்டு 
களையும்‌, நோய்களையும்‌, துன்பங்களையும்‌, பொய்களையும்‌ 
உதறி எறிந்துவிட்டு நான்‌ இச்சைப்படி வானத்திலே பறந்து 
செல்ல மாட்டேனா 27520... 

என்று வேண்டுவதில்‌ இவர்தம்‌ விடுதலை நாடி துடிப்பதைக்‌ காண்‌ 
இன்றோம்‌.. சமயப்பற்று இந்நாட்டு மக்களிடையே குருதியுடன்‌ 
ஊ றிக்‌ கிடப்பதை நன்கு அறிந்தவர்‌ பாரதியார்‌. சிவன்‌; கண்ணன்‌, 
இராமன்‌, முருகன்‌, இயேசுநாதர்‌, அல்லா என்ற பெயர்களைக்‌ 
கூறிய அளவில்‌ பிறவித்துயர்‌ அனைத்தும்‌ அறுந்தொழியும்‌ எனச்‌ 
சுட்டியுரைத்தலும்‌, சமயத்‌ தொண்டர்களை வழிபடுதலும்‌ சமயப்‌ 
பற்றாளர்களின்‌ ஈடைமுறையொழுக்கங்கள்‌ என்பதைத்‌ தெளிவாக 
அறிந்தவர்‌ நம்‌ கவிஞர்‌ பெருமான்‌ ; கல்லையும்‌ மண்ணையும்‌ 
கடவுளர்களாகப்‌ பாவித்து வழிபடுவதை நேரில்‌ கண்டவர்‌. எனவே, 
இந்திய நாட்டையே பாரதமாதாவா கவும்‌, சு தந்திரத்தையே சுதக்திர 
தேவியாகவும்‌ பாடிப்‌ பரவி இம்மரபினைத்‌ தழுவிக்கொள்ளுகின்‌ 
றார்‌. சமயத்துறைப்‌ பாங்கில்‌ ஒரு கொள்கையைப்‌ பரப்பினாற்‌ 
றான்‌ இந்நாட்டு மக்களுக்கு ஏற்கும்‌ என்பதை நன்கு அறிந்து 
தெளிந்தவர்‌. எனவே, “பாரததேவியின்‌ திருத்தசாங்கம்‌? பாடு 
இன்றார்‌ ; ; பாரதமாதா கவரத்தினமாலை£யைப்‌ பாடி மகிழ்கின்‌.றார்‌. 


18. தே.8. சுதந்திரப்‌ பெருமை-1 


19. வே.பா. விடுதலை -- சிட்டுக்குருவி. 
20. பாரதியார்‌ கட்டுரைகள்‌ -- சிட்டுக்குருவி -- பக்‌. 139. 


8 பாரதீயம்‌ 


திண்ணங்‌ காணீர்‌! பச்சை 
வண்ணன்‌ பாதத்‌ தூணை ; 
எண்ணம்‌ கெடுதல்‌ வேண்டா ! 
திண்ணம்‌, விடுதலை திண்ணம்‌. ** 
என்ற பாடல்‌, 
கண்ணன்‌ கழல்‌ இணை 
கண்ணும்‌ மனம்‌ உடையீர்‌ 
எண்ணும்‌ திருகாமம்‌ 
திண்ணம்‌ காரணம, 
என்ற ்வ்க்வ்மெர்றில்‌ பாசுரத்தை அடியொற்றி அமைந்ததாகும்‌. 
மணிவாசகப்பெருமானும்‌, தொண்டரடிப்பொடியாழ்வாரும்‌ தத்தம்‌ 
கடவுளருக்குத்‌ “திருப்பள்ளி எழுச்சி” பாடியதைப்போலவே, பாரத 
மாதாவுக்குத்‌ திருப்பள்ளி எழுச்சியும்‌ பாடுகின்றார்‌, பாரதியார்‌. 
மதலையர்‌ எழுப்பவும்‌, தாய்துயில்‌ வாயோ ? 
மாநிலம்‌ பெற்றவள்‌ இஃதுண ராயோ? 
குதலை மொழிக்கிரங்‌ காதொரு தாயோ ? 
கோமக ளேோ!பெரும்‌ பாரதர்க்‌ கரசே ! 
விதமழறு நின்மொழி பதினெட்டும்‌ கூறி 
வேண்டிய வாறுஉனைப்‌ பாடுதும்‌ காணாப்‌ ; 
இதமுற வந்தெமை ஆண்டருள்‌ செய்வாய்‌ 
சன்றவ ளே! பள்ளி எழுந்தரு ளாயே 2“ 
இதில்‌ மொழி ஒருமைப்பாடும்‌ தேசிய ஒருமைப்பாடும்‌ மிளிர்வதைக்‌ 
கண்டு மகிழலாம்‌. 
இதந்தரு மனையின்‌ நீங்கி 
இடர்மிகு சிறைப்பட்‌ டாலும்‌, 
பதந்திரு இரண்டும்‌ மாறிப்‌ 
பழிமிகும்‌ திழிவுற்‌ றாலும்‌ 
விதந்தரு கோடி இன்னல்‌ 
விளைக்தெனை அழித்திட்‌ டாலும்‌ 
சுதந்திர தேவி ! நின்னைத்‌ 
தொழுதிடல்‌ மறக்கி லேனே. 4 
என்று சுதந்திர தேவிக்குத்‌ துதி பாடுகின்றார்‌. தரு த்தொண்டத்‌ 
தொகையைப்‌ பாடி அடியார்‌ வழிபாட்டைத்‌ தொடங்கி வைத்தவர்‌, 
சுந்தரமூர்த்தி அடிகள்‌; இதுவே பின்னர்த்‌ திருத்தொண்டர்‌ அந்தாதி 
21. தே.க, 1 2--பாரதமாதா நவர த்தின மாலை6. 
22. திருவாய்‌, 10.5 : 1. 


9௨ 


த பாரத மாதா திருப்பள்ளி எழுச்‌ ௪-5. 


ஆை சுதந்திர தேவியின்‌ துதி 1 


பாரதீயம்‌ 9 


யாகவும்‌, இருத்தொண்டர்‌ புராணமாகவும்‌ வரித்து... சுந்தரரின்‌ 
சுவட்டைப்‌ பின்பற்றிக்‌ காந்தியடிகள்‌, தாதாபாய்‌ நவுரோஜி, திலகர்‌, 
லாலா லஜபதிராய்‌, வ. ௨. சிதம்பரம்‌ பிள்ளை போன்ற விடுதலைத்‌ 
தொண்டர்களைப்‌ பாடிப்‌ போற்றினார்‌ கம்‌ கவிஞர்‌. 


வாழ்க நீ ! எம்மான்‌, இந்த 
வையத்து நாட்டி லெல்லாம்‌ 
தாழ்வுற்று வறுமை மிஞ்சி 
விடுதலை தவறிக்‌ கெட்டுப்‌ 
பாழ்பட்டு நின்ற தாமோர்‌ 
பாரத தேசம்‌ தன்னை 
வாழ்விக்க வந்த காந்தி : 
மகாத்மா நீ! வாழ்க! வாழ்க ! க்‌ 


ன்‌ என்ப து காந்தியடிகளைப்‌ போ நிறியுரைக்கும்‌ பாடல்‌. 


நெஞ்ச கத்தோர்‌ கணத்திலும்‌ நீங்கிலான்‌ 
நீத மேயோர்‌ உருவெனத்‌ ே கான்றினோன்‌ ; 
வஞ்ச கத்தைப்‌ பகையெனக்‌ கொண்டதை 
'மாய்க்கு மாறு மனத்திற்‌ கொதிக்கின்றோன்‌ ; 
துஞ்சு மட்டுமிப்‌ பாரத நாட்டிற்கே ப 
'தொண்டி. ழைக்கத்‌ துணிந்தவர்‌ யாவரும்‌ 
அஞ்செ முத்தினைச்‌ சைவர்‌ மொழிதல்போல்‌ 
அன்பொ டோதும்‌ பெயருடை ஆரியன்‌. 2 6 


என்ப து திலகரைப்‌ புகழ்க்‌ துரைக்கும்‌ பாட்டு. 


"இனம்பற்றும்‌. மொழிப்பற்றும்‌ : பாரதியார்‌ ஒரு பச்சைத்‌ தமிழ்‌ 

மகன்‌; தமிழகத்தைப்‌ பிறப்பிடமாகக்‌ கொண்டவர்‌. ற்‌ 

. இனத்தையும்‌, நாட்டையும்‌ இணைத்துப்‌ பாடிய தப இவர்தம்‌ 
- இணையற்ற கொள்கை, 


வாழிய செந்‌ தமிழ்‌ ! ! வாழ்ககற்‌ றமிழர்‌ 
வாழிய பாரத மணித்திரு நாடு. த 


என்ற கொள்கை கம்மையெல்லாம்‌ ஈர்க்கின்றது. தம்‌ இனமக்கட்கு 
விடுதலை வேட்கையையும்‌ மொழிப்பற்றையும்‌ குழைத்து ஊட்டிய 
கவிஞர்‌ பெருமான்‌. தமிழகத்தின்‌ பண்டைய . பெருமைகளையும்‌: 
தமிழர்களின்‌ வெ ற்றிகனளயும்‌ கூ றுகின்‌ றார்‌... 


25. தே.க, வாழ்க நீ எம்மான்‌-1 
26. தை இலக முனிவர்‌ கோன்‌--2 
27. ஷை வாழிய செந்தமிழ்‌ 


10 பாரதீயம்‌ 


சிங்களம்‌ புட்பகம்‌ சாவக--மாதிய 
இவ பலவினும்‌ சென்றேறி-அங்கு 
தங்கள்‌ புலிக்கொடி மீன்கொடியும்‌-நின்‌ து 
.. சால்புறக்‌ கண்டவர்‌ தாய்மாடு.* 
என்று கீழ்த்திசை வெற்றிகளையும்‌, 
விண்ணை யிடிக்கும்‌ தலையிமயம்‌-எனும்‌ 
. லெற்பை யடிக்கும்திறனுடையார்‌--ச மரீ. 
பண்ணிக்‌ கலிங்கத்‌ திருள்கெடுத்தார்‌- தமிழ்ப்‌ 
பார்த்திவர்‌ கின்ற தமிழ்நாடு? 
என்று வடதிசை வெற்றிகளையும்‌ சுட்டிக்‌ காட்டுவார்‌. பாரத 
நரட்டுணர்வைய/டைய கவிஞர்‌ இமய. வெம்தியையும்‌ கலிங்க 
வெற்றியையும்‌ ஓதுக்கிவிடாது கூறுதல்‌ குறிப்பிட த்தக்கது. இந்திய 
காட்டுணர்விலும்‌ தமிழகத்தின்‌ சிறப்பு கலந்தே மிளிர்கின்றது. 
மேலும்‌, 
சீன மிசிரம்‌ யவனரகம்‌-— இன்னும்‌ 
. தேசம்‌ பலவும்‌ புகழ்வீசிக- கலை 
ஞானம்‌ படை த்தொழில்‌ வாணிபமும்‌-— மிக 
தன்று வளர்த்த தமிழ்நாடு 
என்று சனம்‌, மிசிரம்‌, யவனம்‌ முதலிய மேற்றிசை நாடுகளில்‌ புகழ்‌ 
பரப்பிய தமிழ்காடு என்று பெருமிதத்துடன்‌ பேசுகின்றார்‌. இங்ஙனம்‌ 
பழம்‌ பெருமைகளையெல்லாம்‌ பேசி “எங்கள்‌ தக்தையர்‌ சாடென்ற 
பேச்சினிலே'” ஒரு விடுதலை ஆற்றல்‌ பிறக்க வேண்டும்‌ என்று 
விழைகின்‌ றார்‌ : போவாக்‌ கொள்ளுகின்‌ றார்‌. 
வள்ளுவன்பற்றி இவர்தம்‌ புகழ்‌ மாலை ஒப்புயர்வற்றது; 
திருவன்ளுவமாலையில்‌ உள்ள ஐம்பத்து மூன்று பாராட்டுரைகளும்‌ 
இவருடைய, ப 
வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்‌ கேதம்‌ து 
வான்புகழ்‌ கொண்ட தமிழ்காடு,** 
என்ற பாராட்டுரைக்கு ஈடு சொல்ல்‌ முடியாது. வள்ளுவன்‌ தமிழ்‌ 
காட்டின்‌ கொடைப்பொருள்‌ என்று. மொழியோடும்‌ நாட்டோடும்‌ 
வைத்துப்‌ புகழ்ந்த கவிஞர்‌ இவர்‌ ஒருவரேயாவர்‌, இந்த மாபெரும்‌ 
புலவனை உலகிற்கு ஈந்து தமிழ்காடு பெற்றது வான்‌ புகழாகும்‌. 
இங்வனம்‌ புகழ்‌ வாணிகம்‌ நடத்திய பாரதியம்‌ தனிப்பெரும்‌ 
சிறப்புடையது ; ஒப்பற்ற புதுமைப்‌ போக்கைக்‌ கொண்டது. 
28. தே, &- செம்‌ தமிழ்‌. நாடு--8 
29. தை தடு 
39. நை - 10. 
37. ஷை செக்தமிழ்‌ நாடு--7 


பாரதீயம்‌ 17 


சாட்டுப்பற்றைப்போல்‌ தமிழ்மொழிப்பற்றும்‌ பாரதியாரிடம்‌ 
மிக்கிருந்தது. “பாருக்குள்ளே நல்ல காடு பாரத நாடு” என்று பறை 
சாற்றியதைப்‌ போலவே, தாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி 
போல்‌ இனிய மொழியை எங்கும்‌ கண்டதில்லை என்று வீறு பேசு 
கின்றார்‌. தமிழைப்பற்றி இவர்‌ இயற்றிய நான்கு பாடல்களும்‌ 
தமிழர்களால்‌ பொன்னேபோல்‌ போற்றப்பட வேண்டியவை. 
அவற்றில்‌ .உணர்த்தப்பெறும்‌ செய்திகளை உணர்ந்து உணர்ந்து 
தமிழர்கள்‌ வீறு கொண்டெழுதல்‌ வேண்டும்‌; மொழியை வளப்படுத்த 
வேண்டும்‌. இலக்கியச்‌ செல்வத்தை, கலைச்செல்வ த்தைப்‌ பெருக்கு 
தல்‌ வேண்டும்‌. | 
"சொல்லில்‌ உயர்வுதமிழ்ச்‌ சொல்லே ;--அதைத்‌ 
தொழுது படித்திடடி பாப்பா. 8 
என்று தமிழின்‌ உயர்வைச்‌ சின்னஞ்சிறு க்களின்‌ பிஞ்சு 
மனங்களில்‌ படியச்செய்ததிலிருந்து இவர்தம்‌ மொழிப்‌ பற்றை 
நன்கு அறிய முடிகின்றது; 
யாமறிந்த புலவரிலே கம்பனைப்போல்‌, 
வள்ளுவச்போல்‌, இளங்கோ வைப்போல்‌,. 
பூமிதனில்‌ யாங்கணுமே பிறந்ததிலை ; 
உண்மை,வெறும்‌ புகழ்ச்சி இல்லை.”* 
என்று மொழியின்‌ பெருமையை, இலக்கிய வளத்தின்‌ தட்ப 
முரசு கொட்டி முழக்குவர்‌. 
ஆதிசிவன்‌ பெற்று விட்டான்‌--என்னை 
ஆரிய மைந்தன்‌ அகத்தியன்‌ என்றோர்‌ 
வேதியன்‌ கண்டு மூழ்ந்தே--நிறை 
மேவும்‌ இலக்கணம்‌ செய்து கொடுத்தான்‌.” 
என்று தமிழ்த்தாயின்‌ வாயில்‌ வைத்தே தமிழின்‌ தெய்வப்‌ பிறப்பை 
எடுத்துரைப்பார்‌; இலக்கணத்தின்‌ பழமையையும்‌ பகர்வார்‌. தெள்ளு 
தமிழ்ப்‌ புலவோர்கள்‌ இஞ்சுவைக்‌ பப்ப, செய்து தந்ததை 
யும்‌ நம்‌ திருச்செவி சாற்றுவார்‌. 
கன்னிப்‌ பருவத்தில்‌ அந்நாள்‌-என்றன்‌ 
காதில்‌ விழுந்த திசைமொழி எல்லாம்‌ 
என்னென்ன வோபெய ருண்டு- பின்னர்‌ 
யாவும்‌ அழிவுற்‌ றிறந்தன கண்டீர்‌! £ 
32. தே. 8. தமிழ்‌ 1 | 
33. ப. யார, பாப்பாப்‌ பாட்டு-12 
34. 6த.கீ. தமிழ்‌-2 
35.. கை தமிழ்த்‌ தாய்‌-1. 
36. கை ஷை 


12 பாரதீயம்‌ 


என்று காதில்‌ விழுந்த திசைமொழிகளெல்லாம்‌ பெயர்கூடத்‌ 
தெரியாமல்‌ அழிவுற்றிறந்தன என்று தமிழின்‌ இறவாத 
தன்மையை _ மார்ச்கண்டேயத்தை -- எடுத்துக்காட்டி மகிழ்வார்‌: 
இத்த உலகத்தில்‌ அமரவாழ்வு பெறவேண்டுமாயின்‌ **தெள்ளுற்ற 
தமிழமுதன்‌ சுவை காணுங்கள்‌; இன்பத்தேன்‌ வேண்டுமென்‌ 
ஜால்‌ “செந்தமிழ்‌ . நாடென்று செப்புங்கள்‌ ?” என்று மொழி 
மேலும்‌ நாட்டின்மேலும்‌ வைத்து நல்லுரை பகர்வார்‌. “சேம 
முற வேண்டுமெனில்‌ தெருவெல்லாம்‌ தமிழ்‌ முழக்கம்‌ செய்ய 
வேண்டும்‌?” என்பதே, இங்ஙனம்‌ பகர்வதற்குக்‌ காரணம்‌ என்று 
கருதலாம்‌. தமிழ்மொழியின்‌ வளர்ச்சியைப்பற்றிய பார தீயம்‌ இது: 
பிறநாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ 
தமிழ்மொழியில்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌ ; 
இறவாத புகழுடைய புது நூல்கள்‌ 
தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌.” 


பெண்ணுரிமை : பெண்ணுரிமை என்பது பாரதீயத்தின்‌ உயிர்‌ 
நிலையானது. இவவுரிமையைப்‌ பாரதியார்‌ பல்வேறு கோணங்களில்‌ 
பேசுகின்றார்‌. மக்கள்‌ சமுதாயத்தில்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ இருகண்‌ 
களையொத்தவர்‌ என்பது கவிஞரின்‌ கருத்து. 
பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான்‌ -- புவி 
பேணி வளர்த்திடும்‌ ஈசன்‌; 
மண்ணுக்‌ குள்ளே சிலமூடர்‌--- நல்ல 
மாத ரறிவைக்‌ கெடுத்தார்‌, 
கண்கள்‌ இரண்டினில்‌ ஒன்றைக்‌ -- கு. த்திக்‌ 
“காட்சி கெடுத்திட லாமோ ? 
பெண்க ளறிவை வளர்த்தால்‌ - வையம்‌ 
பேதைமை யற்றிடுங்‌ காணீர்‌. 5 * 
சமூதாயத்தில்‌ பாதிப்‌ பேரை அறிவுக்‌ கேடராக்கினால்‌ ஏனைய பாது 
யும்‌ இருளில்‌ மூழ்கிவிடும்‌ என்பது இவர்தம்‌ அதிராத நம்பிக்கை. 
பிறிதோரிடத்தில்‌, 
ஆணும்‌ பெண்ணும்‌ நிகரெனக்‌ கொள்வதால்‌ 
அறிவி லோங்கிஇவ்‌ வையம்‌ தழைக்குமால்‌?$? 
என்று இக்கருத்திற்கு அரண்‌ அமைத்துக்‌ காட்டுவர்‌, மேலும்‌, 
வ 
37. தே.க. தமிழ்‌-—3 
38. ப. பா, முரசு — 8, 9. 
39. ஒ புதுமைப்‌ ண்ட பத, 


பாரதீயம்‌ 18 


வலிமை சேர்ப்பது தாய்முலைப்‌ பாலடா 7 
மானம்‌ சேர்க்கும்‌ மனைவியின்‌ வார்த்தைகள்‌ ; 
கலிய ழிப்பது பெண்க ளறமடா ! 
கைகள்‌ கோத்துக்‌ களித்துநின்‌ றாடுவோம்‌. 40 
என்று இந்த அரணுக்கும்‌ வலியூட்டுவார்‌. காலத்திற்கேற்ப, நடை 
மூறைக்கேற்பப்‌ பெண்ணினத்திற்கு வேண்டும்‌ ஆண்மைக்‌ கூறு 
களைப்‌ புதிய பாச்வையுடன்‌ எடுத்துக்‌ காட்டுவார்‌ நம்‌ புதுமைக்‌ 
கவிஞர்‌. ப 
நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும்‌ 
நிலத்தில்‌ யார்க்கும்‌ அஞ்சாத நெறிகளும்‌ 
திமிர்ந்த ஞானச்‌ செருக்கும்‌ இருப்பதால்‌ 
செம்மை மாதர்‌ திறம்புவ தில்லையாம்‌; 
அமிழ்ந்து பேரிரு ளாமறி யாமையில்‌ 
அவல மெய்திக்‌ கலையின்‌ றி வாழ்வதை 
உமிழ்ந்து தள்ளுதல்‌ பெண்ணற மாகுமாம்‌ 4 
என்ற கவிதையில்‌ இவற்றைக்‌ காணலாம்‌. புதுமைப்‌ பெண்ணுக்கு 
“உதய கன்னி: என்று திருநாமமும்‌ சூட்டுகின்‌ றார்‌ ! “உதய சூரியன்‌” 
போல்‌ ஒளிவிட்டு எழவேண்டும்‌ என்று விழைகின்‌ றார்‌. 
இக்காலக்‌ கவிஞர்களுள்‌ “பெண்மை வாழ்க /” என்று கூத்திடும்‌' 
முதற்கவிஞர்‌ இவரே ; (பெண்மை வெல்க 7? என்று இழுவை அதல்‌ 
விழைபவரும்‌ இவரே. 
உயிரைக்‌ காக்கும்‌, உயிரினைச்‌ சேர்த்திடும்‌ ; 
உயிரினுக்‌ குயிராய்‌ இன்ப மாகிடும்‌ ; 
உயிரி னும்‌இத்தப்‌ பெண்மை இனிதடா ! 
ஊது கொம்புகள்‌ ; ஆடுகளி கொண்டே,*? 
என்று பெண்ணுரிமைக்குப்‌ பாடுபடும்‌ ௦ தாண்டர்கட்கு உயிர்ப்பு 
ஊட்டுகின்றார்‌. “போற்றி தாய்‌” என்று தாளங்கள்‌ கொட்டவும்‌, 
பொற்குழல்‌ ஊ தவும்‌ அவர்களைப்‌ பணிக்கின்‌ றார்‌. ப 
ஆணினம்‌ பெண்ணினத்திற்கு விதித்துள்ள வேலிகளைத்‌ தகர்த்‌ 
தெறிக்துவிட்டு அவ்வினம்‌ பூட்டிய தளைகளை அவிழ்த்தெறிந்து 
விட்டுப்‌ பெண்ணின த்தை “விடு தலைக்‌ கும்மி”யடிக்குமாறு கட்டளை 
யிடுகின்‌ றார்‌ கவிஞர்‌. 
கற்பு நிலையென்று சொல்லவக்‌ தார்‌இ ந. 
கட்சிக்கும்‌ அஃது பொதுவில்‌ வைப்போம்‌ ; 
வற்புறுத்‌ திப்பெண்ணைக்‌ கட்டிக்‌ கொடுக்கும்‌ 
வழக்கத்தைத்‌ ண மிதித்திடு வோம்‌. 
ட - பபா. பெண்மை : — 3. 


தை புதுமைப்‌ பெண்‌. 
உ பெண்மை 6 


பாரதீயம்‌ 


பட்டங்கள்‌ ஆள்வதும்‌ சட்டங்கள்‌ செய்வதும்‌ 


பாரினில்‌ பெண்கள்‌ கடத்தவக்தோம்‌ ; 


இளைப்பில்லை காணென்று கும்மியடி, ட்‌ 


புதுமைப்‌ பேண்‌ இக்காலத்திற்குப்‌ பயன்படும்‌ சாத்திரங்கள்‌ 
{அறிவியல்‌ கலைகள்‌) கற்க வேண்டும்‌ என்று விழைகன்‌ றார்‌. 
ஒரு மேடம்‌ குயூரி போன்றும்‌, ஒரு சரோஜினி தேவியார்‌ போன்றும்‌; 
ஒரு இந்திரா காந்தி போன்‌ றும்‌ திகழ வேண்டும்‌, பொலிவு ஐ வேண்டும்‌: 
சான்று விரும்புகின்றார்‌, 
போற்றி, போற்றி! ஐயய போற்றி ! இப்‌ 
புதுமைப்‌ பெண்ணோளி வாழிபல்‌ லாண்டிங்‌ே 
மாற்றி வையம்‌ புதுமை யுறச்செய்து 
மனிதர்‌ தம்மை அமார்க ளாக்கவே,** 
என்று வாழ்த்துகின்றார்‌. பராசக்தியே தன்னுள்‌ ஒரு கன்னிகையாக 
இருந்து புதுமைப்‌ பெண்ணை” வாழ்த்துவதாகக்‌ கருதுகின்றார்‌. 
அறிவுத்‌ தெளிவு: இ துகாறும்‌ . கூறியவற்றால்‌ பாரதியாரின்‌ 
பழுமைப்பற்றில்‌ ஒருவிதத்‌ தனிப்புதுமை பொலிவைக்‌ கண்டோம்‌. 
எதனைக்‌ கூறினாலும்‌ ஒருவித புதுப்போக்கில்‌, புதிய சத்தம்‌ 
அமைக்த எளிய பாடல்களில்‌, கேட்போர்‌ படிப்போர்‌ சிந்தை கவரும்‌ 
பீட, சிந்தனையைக்‌ கிளறும்படி மொழிவதைத்‌ தெனித்தோம்‌. 
இறனாய்வு கோக்கில்‌ இவை மட்டிலும்‌ முழுப்‌ புலமைக்கூறு என்று 
சொல்லிவிட முடியாது. வருவதை முன்னுணர்ந்து ஆற்றலோடு 
நவிலும்‌ அறிவுத்‌ தெளிவு தனிப்பெரும்‌ புலமைக்‌ கூறாகும்‌, 


மறுவில்‌ செய்தி மூவகைக்‌ காலமும்‌ 

கெறியின்‌ ஆற்றிய அறிவன்‌“ 
என்று தொல்காப்பியர்‌ கணியனை உணர்த்தினதாலும்‌ இக்கூறு 
கவிஞனுக்கும்‌ உரியது என்று கொள்ளலாம்‌. சென்ற கால 
வரலாற்றைச்‌ சந்தித்து நிகழ்காலப்‌ போக்கைக்‌ கூர்ந்து நோக்கும்‌ 
கவிஞன்‌ எதிர்காலத்தில்‌ நிகழபபோவதை மயங்காது அறுதியிட்டுக்‌ 
கூறுவான்‌. தொல்காப்பியர்‌. கணியனுக்குக்‌ கூறிய இலக்கணத்‌ 
திற்குப்‌ பேரிலக்கியமாக விளங்குபவர்‌ கம்‌. கவிஞர்‌ பெருமான்‌... 
ஒன்‌ ஜிரண்டு எடுத்துக்காட்டுகளால்‌ இதனைத்‌ தெளியலாம்‌. 


1 


கு, பாபா, பெண்கள்‌ வடுதலைக்‌ கும்மி 5, ஐ, 
கீழ்‌, கை புதுமைப்‌ பெண்‌ - 5, 9, 


௪5. ஆ டை10. | 
26, தொல்‌ - பொருள்‌. புறத்திணை - 74 (இளம்‌) 


பதக்க 15 


ஆடுவோமே - _— பள்ளுப்‌ ரம்‌ 5 a, 
ஆனந்த சுதந்தீரம்‌ அடைந்துவிட டோமென்று. 77 


என்று நாடு விடுதலையடைவகற்குப்‌ பல்லாண்டுகட்கு 'முன்னரே 
பாடினார்‌, . 
கம்பத்தின்‌ கீழ்நிற்றல்‌ காணீர்‌ -- எங்கும்‌ 
காணரும்‌ வீரர்‌ பெருந்திருக்‌ கூட்டம்‌. 
நம்பற்‌ குரியர்‌அவ்‌ வீரர்‌ ; -- தங்கள்‌ | 
... நல்லுயிர்‌ ஈந்தும்‌ கொடியினைக்‌ காப்பர்‌, 48, 
என்று மூவண்ணக்‌ கொடியின்‌ பெருமையையும்‌, அதனைக்‌ காத்து 
நிற்கும்‌ வீரரின்‌ சிறப்பையும்‌ நாடு விடுதலையடைவதற்கு முன்னரே 
பாடிச்‌ சென்‌ றார்‌. 
| இழிவு கொண்ட மனித ரென்பது 
...... இந்தி யாவில்‌ இல்லையே. "9 
என்றும்‌, 
ஊதுமினோ வெற்றி ! 
ஒலிமினோ வாழ்த்தொலிகள்‌ 


வேதனைகள்‌ இனிவேண்டா 
விடுதலையோ திண்ணமே. £0 
என்றும்‌, 
எங்கும்‌ சுதந்திரம்‌ என்பதே பேச்‌சு- நாம்‌ 
எல்லோரும்‌ சமமென்ப து உறுதியாச்சு;” ள்‌ 
என்றும்‌ முன்னரே கூறிச்‌ சென்ற. கவிஞரின்‌ வருவதுரைக்கும்‌ தி றன்‌ 
நம்மை இறும்பூது எய்தச்‌ செய்கின்றது. பெண்‌ கல்வி பற்றி, 
எட்டையும்‌ பெண்கள்‌ தொடுவது இமையென்‌ 
றெண்ணி யிருக்தவர்‌ மாய்ந்துவிட்டார்‌; 
வீட்டுக்‌ குள்ளே பெண்ணைப்‌ பூட்டிவைப்‌ பப்‌ 
விந்தை மனிதர்‌ தலைகவிழ்ந்தார்‌.3?, 
என்று பின்னர்‌ அமையும்‌ நிலையை முன்னரே கூறிய கவிஞனின்‌ 
புலமை வீறு போற்றற்குரியதன்றோ?: இவண்‌ காட்டிய கூற்றுகளில்‌ 
47. தே.க, -- சுதந்திரப்‌ பள்ளு-பல்லவி 
48. நை தாயின்‌ மணிக்கொடி - 4, 
49. ஷிவிடுதலை--2 
50. ட பாரத மாதா நவரத்தின மாலை 5. 
51. ஜை சுதந்திரப்‌ பள்ளு - 2 
52. ப. பா, பெண்கள்‌ விடுதலைக்‌ கும்மி -- 2 


16 பாரதீயம்‌ 


உள்ள இறக்த கால வினைமற்றுகள்‌ எதிர்கால கல்வாழ்வைச்‌ 
சுட்டுவதைக்‌ கண்டு, புலவனின்‌ எண்ணக்‌ கூர்மையை வியக்கின்றோ 
மன்றோ ? இவை விரைவில்‌ வரும்‌ என்ற கவிஞரின்‌ தெனிவு- எண்ண 
உறுதி -- இறந்த கால நடையில்‌ பாடலை ஆக்கும்படி செய்து 
விட்டது. இத்தகைய தெளிவெண்ணங்களை இவர்தம்‌ பாடல்‌ 
ம்‌ இன்னும்‌ பலவிடங்களில்‌ கண்டு மூழலாம்‌. காந்தியடிகளின்‌ 


முடிவிலாக்‌ கீர்த்தி பெற்றாய்‌ ! 
. புவிக்குளே முதன்மை யுற்றாய்‌, *” 
என்று முன்னரே உணர்ந்து பாராட்டிய பெருமை இவரையே சாரும்‌. 
இங்வனம்‌ கவிஞரின்‌ கனவுகள்‌ யாவும்‌ இன்று கனவென முடிந்த 
நிலையைக்‌ கண்டு வியக்கின்றாம்‌, இக்கனவகள் தாம்‌ பாரதியங்‌ 
களாயின. இந்த நினைவுகளின்‌ அடிப்படையில்தான்‌ “பாரதியார்‌ 
பல்கலைக்‌ கழகமும்‌” எழும்தது என்று கருதுவதில்‌ தவறில்லை. 


53. தே.8. வாழ்க £ எம்மான்‌ --.2, 


தோற்றுவாய்‌ : . பாரதியார்‌ இருபதாம்‌ நூ ற்றாண்டில்‌ தோன்றிய 
ஒரு மாபெருங்‌ கவிஞர்‌. பாமர மக்களும்‌ குல றவான கல்வி பெற்றவர்‌ 
களும்‌ இலக்கிய, தீதைச்‌ சுவைக்க முடியும்‌ என்ற. கொள்கைக்கு 
வழியமைத்துத்‌ தந்தவர்‌. 


“சுவைபுஇது, பொருள்புதிது, வளம்புதிது. 
சொற்புதிது சோதி மிக்க : 

நவகவிதை, எந்நாளும்‌ அழியாத 
மாகவிை த” என்று. நன்கு? 


எண்ண ற்‌ ற்பு துமையான கவிை தகளைத்‌ தமிழுலகுக்கு அளி த்தவர்‌. 
இதனைத்‌. தெளிவாக அறிவிக்கும்‌ முறையில்‌ கவிமணி. தேசிக 
விநாயகம்‌. பிள்ளை யவர்கள்‌ “பாட்டுக்கொரு. புலவன்‌ பாரதியடா?*? 
என்று பட்டிக்காட்டான்‌. ஒருவன்‌ வாயில்வை த்துப்‌ பேசிப்‌ போர்தார்‌. 


ஒரு காலத்தில்‌, கல்விச்‌. செருக்குடைய கற்றறிக்கு புலவர்கள்‌ 
மட்டிலுமே கவிதைச்‌ சுவையை "அறுபவிக்க முடியும்‌ என்ற கொள்கை 
கிலவி ; வந்தது. - அதனைச்‌ சமயச்‌ சான்‌ே றார்கள்‌. பக்தியைச்‌ சாதன 
மாகக்கொண்டு ஓரளவு. த்‌ இிற்தவ்‌. மணிவாசகப்‌ . 
மான்‌... பல்‌. ர்கள்‌, அருண 
மானவர்‌, ட்ட 


பாரதியார்‌. தமிழ்‌. உலகிற்கு. ஒரு புதிய கபிரோனியையும்‌.. ற்று 
லையும்‌, த ற்காலச்‌ சுவையையும்‌ “தேடி அளித்தார்‌. _ தற்கால இளமை 
ததும்பும்‌ நாகரிகத்தின்‌ கலைப்போக்கையும்‌ கருத்துப்போக்கையும்‌ 
அ ய்யுறக்‌. கலந்து. பாமாலைகள்‌ சூட்டித்‌ தமிழன்னையைக்‌ களிப்‌ 
புறச்‌. "செய்தார்‌. "தமிழ்க்கவிதை: யின்‌ நறுமணம்‌ வாடிப்போய்‌ 
செய்யுள்களை இய ற்றுவதைச்‌ செப்பிடுவித்தையைச்‌ செய்வது 
போல்‌ பயின்று; எட்டுக்‌. கற்பனையை. வைத்துக்கொண்டு, சத்தும்‌ 
தற்காலப்‌ பண்புமற்ற. கவிதையை அளவுகோல்களால்‌ . ஆக்கும்‌. மெப்ப்‌ 
புலமையற்ற . தமிழ்ப்புலவர்கள்‌ திண்டாடிக்கொண்டிருக்க. காலத்தில்‌ 
பாரதியார்‌ உண்மைக்‌ கவிதையின்‌ ஒளியைத்‌ : தமிழகம்‌. காணச்‌ 
பமடம்‌. 


தியாக வேங்கடேச ரெட்டப்ப பூபதி (2). த்‌ 


2 மலரும்‌ மாலையும்‌; பாரதியும்‌. பட்டிக்காட்டானும்‌, 
பா2 


18 பாரதீயம்‌ 


தானாகப்‌ பிறக்கும்‌ கவிதையின்‌ குணங்கள்‌ காலத்தால்‌ 
ம எப்துவதில்லை. விலக உறுப்புகளும்‌, அவற்றின்‌ 
குறிக்கோள்களும்‌, பாடப்பெறும்‌. "பொருள்களும்‌ காலத்திற்கேற்ற 
வாறும்‌; கவி ர்ஞர்களின்‌ படைப்பாற்றலுக்கேற்றவாறும்‌, மக்களின்‌ 
கலைச்சுவைக்குத்‌ தக்கவாறும்‌ மாறுகின்றன. இவை கவிதைக்குக்‌ 
கால-தேச-காகரிக-வர்த்தமானங்களை அநுசரித்த கூறுகளாக அமை 
இன்றன. நிரக்தரமான கூறில்‌ கவிதை இசையுடன்‌ . ஒளிரும்‌ 
கற்பனையின்‌ சொற்கோவை ; கருத்தாலும்‌ சொல்லாலும்‌ இயற 
கையின்‌ எழிலைப்‌ . பிழிந்தெடுக்கும்‌ சக்தியின்‌ இதம்‌; இந்த 
அூலத்தின்‌ எல்லையற்ற எழிலிலும்‌ சோதியிலும்‌ கவிஞர்களின்‌ 
உள்ளத்தை மூழ்கிக்‌ குளிப்பாட்டும்‌ ஆவியின்‌ மலர்ச்சி; இந்தப்‌ 
பண்புகளை எல்லாக்‌ காலத்தில்‌ தோன்‌, றிய மாபெருங்‌ கவிஞர்‌ 
களிடையேயும்‌ காணலாம்‌. ஆனால்‌, புதிய கற்பனை முலை றகளையும்‌ 
sos roi காலத்தி ற்கேற்ற குறிக்கோள்‌ கருத்துகளையும்‌, 
கைக்கொள்ளும்‌ ஆற்றல்‌ கவிஞர்கட்கு இன்‌ றியமையாதது. தன்‌ 
காலத்து ஆ ற்‌ ற்றல்க்ளால்‌ கவிஞன்‌ ஒருவன்‌ படைக்கப்பட்டபோதிலும்‌, 
அவன்‌ தன்‌ காலத்திற்கு அப்பாற்பட்ட கு றிக்கோள்களையும்‌ 
பூடைக்கவல்லவன்‌. இவற்றின்‌ அடிப்படையில்‌ பாரதியாரின்‌ கவிதை 
களை ஆராய்த்தால்‌ அவர்‌. பெருங்கவிஞர்‌ என்பது தட்டுப்படும்‌. 


இயற்கை எழில்‌ : இயற்கைப்‌ பொருள்கள்‌ இன்பமயமான 
சமாதியில்‌ அடங்கிக்‌ கிடக்கின்றன. அந்தச்‌ சமாதியில்‌ கலந்து 
கொள்ளும்‌ இயல்புடையவனே கவிஞன்‌, அவன்‌ இயற்கையோடு 
பழகும்‌ திறன்‌ வாய்ந்தவன்‌. இயற்கையை அவன்‌ தழுவும்‌ விதமே 
தனித்தன்மை வாய்ந்தது, உறங்குகின்ற குழந்தையைத்‌ தாய்‌ அதன்‌ 
உறக்கம்‌ கெடாமல்‌ தழுவிக்கொண்டு தன்னை மறந்திருப்ப துபோலக்‌ 
கவிஞனும்‌ இயற்கையை அதன்‌ இன்ப சமாதி கலையாமல்‌ தழுவு 
வான்‌; தன்னையும்‌ உடனே மறந்துவிடுவான்‌.. இன்பப்‌ பெருக்கில்‌ 
மிதப்பான்‌. அதிலிருக்து வெளிவக்தவுடன்‌ பாடுவான்‌. சில சமயம்‌ 
ஆடவும்‌ செய்வான்‌. . இந்த இன்ப நிலையிலிருந்துகொண்டு 
பாரதியார்‌ பாடியுள்ள பாடல்கள்‌ இயற்கை : எழில்களைக்‌. காட்டு 
கின்‌ ர றன. பாடல்கள்‌, தம்முடைய மந்திர ஆற்றலால்‌ . படிப்போரை 
ஈர்த்து அவற்றில்‌ ஈடுபடச்‌ செய்கின்‌ றன. ்‌ நாமும்‌ கவிஞரைப்‌ 
போலவே இய, ற்கையுடன்‌. கலந்து, அதன்‌ இன்பச்சமாதியில்‌ மித்க்கத்‌ 
தொடங்குதின்‌ே றாம்‌. 


கானப்‌ பறவை கலகலெனும்‌. ஒசையி லும்‌ 
காட்டு மரங்களிடைக்‌ காட்டும்‌ இ 
ஆற்றுமீ. ரோசை அருவியெ உத்து 
ீலப்‌ பெருங்கடலெக்‌ நேரமுமே -தானிசைக்கும்‌ 


வ கொள்கைகள்‌ - {9 


ஓலத்‌ இடையே உதிக்கும்‌ ட இசையினிலும்‌. 
மானுடப்‌ பெண்கள்‌ வளருமொரு காதலினால்‌ . ப 
ஊனுருகப்‌ பாடுவதில்‌ ஊ ' றிடுந்தேன்‌ வாரியிலும்‌, ட 
ஏற்றநீர்ப்‌ பாட்டின்‌ இசையினிலும்‌, 'நெல்லிடிக்கும்‌ . 
கேரற்றொடியார்‌ குக்குவெனக்‌ கொஞ்சும்‌ ஒலியினிலும்‌ 
சுண்ண மிடிப்பார்தஞ்‌ சுவைமிகுந்த பண்களிலும்‌ . 
பண்ணை மடவார்‌ பழகுபல பாட்டினிலும்‌ ப 
வட்டமிட்டுப்‌ பெண்கள்‌ வளை க்கரங்கள்‌ தாமொலிக்கக்‌ 
கொட்டி யிசைத்திடுமோர்‌ கூட்டமுதப்‌ பாட்டினிலும்‌ 
வேயின்‌ குழலோடு வீணைமுத லாமனிதர்‌ 
வாயினிலும்‌ கையாலும்‌ வாசிக்கும்‌ பல்கருவி 
நாட்டினிலும்‌ காட்டினிலும்‌ நாளெல்லாம்‌ கன்றொலிக்கும்‌ 
பாட்டினிலும்‌ நெஞ்சைப்‌ ப்றிகொடுத்தேன்‌.£: 
இங்குக்‌ கவிஞர்‌ இயற்கையில்‌ தோய்ந்து பாடுங்கால்‌ நம்மையும்‌ அதில்‌ 
. தோயவைத்துவிடுகின்‌ றார்‌. . | 
இய ற்கையை அறுபவிக்குமா று மனத்தைத்‌ ப தூண்டுவதை, 
கிலாவையும்‌ வானத்து மீனையும்‌ காற்றையும்‌ 
கேர்பட வைத்தாங்கே . 
குலாவும்‌ அமுதக்‌ குழம்பைக்‌ குடித்தொரு 
.... கோலவெறி படைத்தோம்‌; 
உலாவும்‌. மனச்சிறு புள்ளினை எங்கணும்‌ 
ஓட்டி. மகிழ்ந்திடுவோம்‌.* 


என்ற பாடலில்‌ காணலாம்‌. காற்றினை: நோக்கிப்‌ பேசுகின்‌ றாச்‌ 
கவிஞர்‌ 3 


தென்னையின்‌ கற்றுச்‌ சலசல வென்றிடச்‌ 

ன செய்துவருங்‌ காற்றே 7. 

உன்னைக்‌ கு திரைகொண் டே நித்‌ திரியுமோர்‌ 
உள்ளம்‌ படைத்து, விட்டோம்‌. 

சின்னப்‌ பறவையின்‌. மெல்லொலி கொண்டிங்கு 

-  சேர்க்திடு. கநற்காற்றே! 

மின்னல்‌ விளக்கிற்கு வானகங்‌ கெ ஈட்டுமி: வ்‌ 

வெட்டொலி யேன்கொணர்ந்தாப்‌ : 25 


3. குயில்‌ பா ரு - 529 - ச 
பா. நிலாவும்‌ வான்மீனும்‌. "காற்றும்‌... 


20 பாரதீயம்‌ 


பெய்யும்‌ பேப்‌ மழையில, . 
திக்குகள்‌ எட்டும்‌ ச த றி. _ தக்கத்‌. 
தீம்தரிகிட தீம்‌ தரிகிட தீம்‌ தரிட 'ஓம்தரிட 
பக்க மலைகள்‌ உடைக்து -- வெள்ளம்‌ | 
பாயு து பாயுது பாயு து- - தாம்தரிகிட 


திங்கிட தித்தோம்‌ _—. அண்டம்‌. 
சாயுது சாயுது சாயுது - பேய்கொண்டு 


தக்கை யடிக்குது காற்று -- தக்கத்‌ 
தாம்தரிகிட தாம்தரிகெட தாம்தரிகட தாம்தரிடிட* 


என்று காட்டுவார்‌. பாட்டைப்‌ படிக்கும்போதே நம்‌ மனம்‌ காற்றும்‌ 
மழையும்‌ கலக்தடிப்பதைக்‌ காண்கின்றது. 
பார்த்தன்‌ பாஞ்சாலிக்குப்‌ பரிதியின்‌ எழிலைக்‌ காட்டுவதைப்‌ 
பாரடியோ!” என்று தொடங்கும்‌ பகுதியின்‌ முதல்‌ அந்து. கவிதை 
ஸில்‌ கண்டு மகிழலாம்‌. அவற்றுள்‌, 
அடிவானத்‌ தேஅங்கு பரிதிக்‌ கோளம்‌ 
அளப்பரிய விரைவினொடு சுழலக்‌ காண்பாய்‌ ; 
இடிவானத்‌ தொளிமின்னல்‌ பத்துக்‌ கோடி 
எமுத்தவற்றை ஒன்றுபட உருக்கி வார்த்து 
முடிவான வட்டத்தைக்‌ காளி ஆங்கே 
மொய்குழலாய்‌, சுற்றுவதன்‌ மொய்ம்பு காணாய்‌! 
வடிவான தொன்றாகக்‌ தகடி ரண்டு 
வட்டமுறச்‌ சுழலுவதை வளைந்து காண்பாய்‌,” 
என்ற பாடல்‌ அற்புதமானது. பராசக்தி காளிதேவி பத்துக்கோடி 
மின்னல்களைச்‌ சேர்த்து உருக்கி, ஒருவட்டத்‌ தகடுபோல்‌ வார்த்து, 
அதனைக்‌ கையில்‌ ஏந்திச்‌ சுழற்றும்‌ காட்சியில்‌ ஈம்‌ மனம்‌ ஆழப்‌ பதி 
கின்றது. பாஞ்சாலியை அமைதியுடன்‌ இக்காட்சியைக்‌ காணுமாறு 
9க்கின்றான்‌ பார்த்தன்‌. 


மீட்ப 93 ஆட்‌ ம 2 


அமைதியொடு பார்த்திடுவாய்‌ மின்னே! பின்னே ! 
அசைவு றுமோர்‌ மின்செய்த வட்டு; முன்னே . 

சமையு மொரு பச்சைநிற வட்டங்‌ காண்பாய்‌; 
தரணியிலிங்‌ க துபோலோர்‌ பசுமை உண்டோ: ன 

இமைகுவிய மின்வட்டின்‌ வயிரக்‌ கால்கள்‌ 
எண்ணிலா தி தடையீடையே எழு தல்‌. காண்பாய்‌. 


பாட்டைப்‌. படிக்கும்போதே நம்‌ மனத்திரையில்‌ இக்காட்சி தென்படு. 
கின்றது. இதன்‌ விளக்கத்‌ த 


| 6. பத. Lins மழை]. 
ர ur. F127: 149-152, 


இலக்கியக்‌ கொள்கைகள்‌ of 


கணந்தோறும்‌ வியப்புக்கள்‌ புதிய தோன்றும்‌; 
கணக்தோறும்‌ வெவ்வேறு கனவு தோன்‌ றும்‌; . 
கணந்தோறும்‌ நவகவமாம்‌ களிப்புத்‌ தோன்றும்‌; -: 
கருதிடவும்‌ சொல்லிடவும்‌ எளிதோ? ஆங்கே 
கணந்தோறும்‌ ஒருபுதிய வண்ணம்‌ காட்டிக்‌ 
காளிபரா சக்தி௮வள்‌ அளிக்கும்‌ கோலம்‌ 
கணந்தோறும்‌ அவள்பிறப்பாள்‌ என்று மேலோர்‌ 
- கருதுவதன்‌ விளக்கத்தை இங்குக்‌ காண்பாய்‌. 


என்று. காட்டுவார்‌. - இயற்கை. எழில்‌ கவிஞர்‌. உள்ளத்தில்‌ மெய்ப்‌ 
பொருள்‌ . விளக்கத்தை எழுப்புவதைக்‌ கண்டு. மகிழ்கின்றோம்‌. 
கண்ணன்‌ பாட்டில்‌” தாய்‌ குழக்‌ை தக்குக்‌ கை த சொல்லுவது போல்‌ 
“சந்திரன்‌ என்‌ெ றாரு பொம்மை”. என்று தொடங்கி இந்த அகிலக்‌ 
காட்சியை ஒரு விசுவரூப தீரிசனம்போல்‌--காட்டி நம்மை மகிழ்விப்‌ 
பதைக்‌ கண்டு . களிக்கலாம்‌. இன்னொரு கவிதையில்‌? இந்த 
அகிலத்தின்‌ அகண்ட காட்சி அருமையாகக்‌ காட்டப்பெறுகின்றது. 
“பாரதமாதாவின்‌ திருப்பள்ளி எழுச்சியில்‌ வைகறைச்‌ சூழ்நிலை 
அற்புதமாகக்‌ காட்டப்பெறுநின்றது. இங்ஙனம்‌ பல இடங்கள்‌. 
..... கடவுட்‌ கொள்கை 5௦ பாரதியாரின்‌ . கவிதைகளை. மேலோட்ட 
மாகப்‌ பயின்றாலும்‌ அவர்‌ “சக்தி வழிபாட்டாளர்‌” என்பது தெற்‌ 
றனப்‌ புலனாகும்‌. பண்டையோர்‌ வழிபடும்‌ எல்லாக்‌ கடவுளர்‌ 
களைப்பற்றிப்‌ பாடல்கள்‌ காணப்பெறினும்‌, “சர்வம்‌ விஷ்ணு மயம்‌ 
ஜகத்‌? என்ற பண்டைய மரபு இவரிடம்‌ “சர்வம்‌ சக்திமயம்‌ ஜகத்‌? 
என்ற. புது மரபாகின்றது.. சக்தியைப்பற்றி. அதிகமான . எண்ணிக்‌ 
கையில்‌ பாடல்கள்‌ காணப்படுவதே. இதனைத்‌ தெளிவாக்குகின் றது; 
இதற்கு. அரணாகவும்‌; அமைகின்‌ றது. 

எண்ணி ற்‌ கடங்காமல்‌ எங்கும்‌ பரம்‌ தனவாய்‌ 

விண்ணி! ற்‌. சுடர்கின்‌. ற மீனையெல்லாம்‌ _ பண்ணியகோர்‌ 

சக்தியே நம்மைச்‌ சமைத்ததுகாண்‌. 10 


என்ற... பாட ற்பகுதி இதனை நன்கு மெய்ப்பிக்கன் றது. ்‌ “சத்து?17 
என்ற பாடலில்‌ . அனைத்தும்‌ சக்தி. வடிவாம்‌. என்ற தத்துவத்தை 
அலசிக்‌ காட்டுகின்றார்‌. பிறிதோர்‌ இடத்தில்‌, 


கனியிலே சுவையும்‌, காற்‌ றிலே. இயக்கமும்‌ . ப 
| கலக்தாற்‌. போக அனைத்திலும்‌, கலந்தாய்‌, 


கண்ணன்‌ - — என்‌. தாய்‌. 
தோ. பா. - - கோமதி மகிமை - எட 6,7. 
தோ. பா. மகாசக்தி வெண்பா 4. 


௮22 பாரதீயம்‌ 


உல்கெலர்‌ம்‌ தானாய்‌ ஒளிர்வாய்‌ போற்றி 
ற்ற போற்‌ றி! அமுதமே போற்றி! 


புதியதிற்‌ புதுமையாய்‌ முதியதில்‌ மு துமையாய்‌ 
உயிரிலே உயீராய்‌ இறப்பி, லும்‌ உயிராய்‌ 
ண்டெனும்‌ பொருளில்‌ உண்மையாய்‌ என்‌ னுளே 


ினனும்‌ ம்‌ பொருளாய்‌, கானையே பெருக்கித்‌ த்‌ 
கானன்‌ மா ற்றும்‌ சாகாச்‌ சுடராய்‌ 
அலைசோய்‌ தீர்க்கும்‌ மருந்தின்‌ கடலாய்‌ 
9ணிபிருள்‌ கெறிக்கும்‌ பேரொளி ஞாயிறாய்‌, 
ந்‌ தின்றி யிருக்குகல்‌ யோகியர்‌ 
ஞானமா மகுட நடுத்திகழ்‌ மணியாய்‌, 
செய்கையாய்‌, ஊக்கமாய்‌, சித்தமாய்‌, அறிவாய்‌ 
நின்‌ றிடுக்‌ தாயே, நித்தமும்‌ போற்றி!1? 


௬௭ ௪௧௪௫: rip க ௪௪. அரங்க கிட டக்க ஒடி ட க்‌்‌ ௪ 


என்று இத்தத்துவத்தைக்‌ குறிப்பிடு தலைக்‌ கண்டு மகிழலாம்‌, 
. நம்மாழ்வாரிடம்‌ ஒரு மரபு உண்டு, எல்லாவற்றையும்‌ திருமா 
லாகவே கொள்வது அது. 
தும்‌ இன்‌ கவிகொண்டு நும்நும்‌ 
இட்டாத்‌ தெய்வம்‌ ஏத்தினால்‌, 
செம்மின்‌ சுடர்முடி என்‌ திரு 
மாலுக்குச்‌ சேருமே. 2 
என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தால்‌ இதனை அறியலாம்‌. அரசு 
இளைக்‌ கருவூலத்தில்‌ செலுத்தும்‌ பணம்‌ அரசு தலைமைக்‌ கருவூ 
லத்தைசீ சென்று அடைவ துபோல்‌; தம்‌ இட்டாத்‌ தெய்வங்களை 
திப்‌ பாடும்‌ பாடல்கள்‌ யாவும்‌ திருமாலைச்‌ சென்று அடையும்‌ 
து ஆழ்வாரின்‌ கொள்கை. இங்ஙனமே, எல்லாத்‌ தெய்வங்‌ 
களையும்‌ ம்‌ சக்தியாகவே காண்கின்றார்‌ பாரதியார்‌. இதனை, 


சக்தியென்று புகழ்ந்திடுவோம்‌ முருகன்‌ என்போம்‌; 
... சங்கரனென்‌ றுரைத்திடுவோம்‌, கண்ணன்‌ என்போம்‌; 
நித்தியமிங்‌ கவள்சரணே நிலையென்‌ 0 றண்ணி, 
நினக்குள்ள குறைகளெல்லாம்‌]தீர்க்கச்‌ சொல்லி 
பக்தியினாற்‌. பெருமையெ ல்லாம்‌ கொடுக்கச்‌. சொல்லி 
பசிப்பிணிக ளில்‌ 


லாமற்‌ காக்கச்‌ சொல்லி. 
உத்தமகன்‌ னெறிகளிலே சேர்க்கச்‌ சொல்லி. 
- உலகளந்த சாயகிதாள்‌: ஜ்‌ 


ரைப்பாய்‌ நெஞ்சே: i 


£2, தோபா, போற்‌ ற்றி. 
13... திருவாய்‌ 3. 926... 
14. தோ. பா. பே தை ம நதி 


இலக்கியக்‌. கொள்கைகள்‌ 23 


என்ற பாடலால்‌ ெ தளி) றலாம்‌. . “கண்ணம்மா-என்‌ குழந்‌ த்‌ என்ற 
பாடலில்‌ “பராசத்தியைக்‌ குழந்தையாகக்‌ கண்டு. சொல்லிய பாட்டு” 
என்று. கவிஞரே தரும்‌ குறிப்பு இதனை மேலும்‌ தெளிவாக்குகின்றது. 
“கண்ணன்‌-என்தாய்‌? என்ற பாடலிலும்‌ “தாய்‌” என்பது. பரா 
சக்தியையே குறிப்ப தாகக்‌ கொள்ளலாம்‌. 


கல்வியற்‌ ற்றிய. சிந்தனைகள்‌ 2 'கல்விபற்‌ றிய சிந்தனைகளை 
இவர்‌ பாடல்களில்‌ காணலாம்‌, கோயில்களை எழுப்புவதில்‌ பெரும்‌ 
பங்கு கொண்டது நம்‌ நாடு, தற்கால வாழ்விற்குக்‌ . கல்வி மிகவும்‌ 
இன்‌. றியமையாதது என்பதை நன்கு . உணர்த்‌ தவர்‌ .  இக்கவிஞர்‌ 
பெருமான்‌. எல்லா நிலைகளிலும்‌. “பள்ளிகள்‌, . கல்லூரிகள்‌, 
பல்கலைக்கழகங்கள்‌ இன்‌ தியமையர்தவை என்பதை, 


வீடு தோறும்‌ கலையின்‌ விளக்கம்‌ 
வீதி தோறும்‌ இரண்டொரு பள்ளி; 

நாடு முற்றிலும்‌ உள்ளன ஊர்கள்‌ 
நகர்க ளெங்கும்‌ பலபல பள்ளி.!5 


என்ற அவினுதிமில்‌ புலப்படுத்துவர்‌. வழிவழியாக முன்னோர்‌ தேடி 
வைத்த அறிவுச்‌ செல்வத்தைப்‌ பின்னால்‌ வரும்‌ . இளைஞர்கள்‌ 
பெற்றுப்‌ பயன்பெற வேண்டும்‌, தம்மையும்‌ உயர்த்தித்‌ தாம்‌ பிறந்த. 
நாட்டையும்‌ உயர்த்த வேண்டும்‌ என்பது கவிஞர்‌ கண்ட . கனவு. 
வறுமையின்‌ காரணமாக இளைஞன்‌ ஒருவன்‌ கல்வி பெறுவதற்குத்‌ 
தடை ஏற்படக்கூடாது என்பதையும்‌. கந்தித்துள்ளார்‌ : கவிஞர்‌. 
செல்வர்களும்‌ . அரசும்‌ இதற்கு . வழிவகை : செய்தல்‌. வேண்டும்‌ 
என்பதை வற்புறுத்துவது போல்‌, 


இன்ன றுங்கனிச்‌ சோலைகள்‌ செய்தல்‌ 

இனிய நீர்த்தண்‌ சுனைகள்‌. இயற்றல்‌ 
அன்ன சத்திரம்‌ ஆயிரம்‌ வைத்தல்‌ 

- ஆல யம்பதி னாயிரம்‌. காட்டல்‌; 

பின்ன ருள்ள தருமங்கள்‌ யாவும்‌ . 

பெயர்வி' எங்கி யொளிர- சிறுத்‌ த்தல்‌ 
அன்ன யாவினும்‌ புண்ணியம்‌ கோடி. 
ஆங்கோர்‌ எழச்‌ டது த்த சசி. வி த்தப்‌ 


ச: 


என்று ப்சுவம்‌.- அப்‌ ல்வி 
நாடு? என்று. விமல்‌ 'பசலழ்சலை. சக்கு என்பது தினக்‌ | 
ன ட. க 


வது 


24 பாரதீயம்‌ 


ஆங்கிலக்‌ கல்விபற்றி இவர்‌ கூறும்‌ கண்டனக்‌ கருத்துகள்‌ மிகை 
படக்‌ கூறுவதாகவே தோன்றுகின்றன. காந்தியடிகள்‌, நேரு, 
இராஜாஜி போன்ற பெருந்தலைவர்கள்‌ இம்முறைக்‌ கல்வி பெற்ற 
வர்களே. இவர்கள்‌ யாவரும்‌ கெட்டா போனார்கள்‌ ? இம்முறைக்‌ 
கல்வியின்‌ விளைவுபற்றி, | - 
செலவு தந்தைக்கோ ராயிரம்‌ சென்றது; 
இத னக்குப்பல்‌ லாயிரம்‌ சேர்ந்தன; 
நலமோ ரெட்டுணை யும்கண்டி லேனிதை. 
நாற்ப தாயிரம்‌ கோவிலிற்‌ சொல்லுவேன்‌." 
என்று இவர்‌ கூறும்‌ கருத்து ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இல்லை. 
இந்தக்‌ கல்வி முறையை “வார்தால்‌ கல்வி முறையாலும்‌, இராஜாஜி 
கொண்டுவந்த “குலமுறைக்‌ கல்வி?யாலும்‌ தகர்த்தெறிய முடிய 
வில்லை. அவைதாம்‌ ஈம்‌ நாட்டில்‌ செல்லாக்‌ காசாயின. . 


.. அறிவியற்கல்விக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ தருதல்‌ வேண்டும்‌ 
. என்பது கவிஞரின்‌ பேரவா. ர. : 
பயிற்றிப்‌ பலகல்வி தந்து-இந்தப்‌ 
பாரை உயர்த்திடல்‌ வேண்டும்‌. * 8. 
| . என்று அறிலியல்‌ கல்விக்கு ஆற்றுப்படுத்துின்றார்‌. தாய்மொழி 
. மூலம்‌ அக்கல்வி பெற வாய்ப்பு அமைக்கப்பெறுமானால்‌ பருத்தி 
புடைவையாய்க்‌ காய்த்தது போன்ற பலனை எதிர்பார்க்கலாம்‌- 
விலைப்பாலைவிட முலைப்பால்‌ சிறந்ததன்றோ ? 
சென்றிடு வீர்‌எட்டுத்‌ திக்கும்‌--கலை 
- செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்குச்‌ சேர்ப்பீர்‌, 19 
என்றும்‌; . 
பிறகாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ 
. தமிழ்மொழியில்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌, 
இறவாத புகழுடைய புதுநூல்கன்‌ 
. தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌.” 
என்றும்‌ யோசனை கூறுகின்றார்‌. ... 
தொழிற்கல்விபற்றியும்‌ சில கருத்துகள்‌ இவர்தம்‌ பாடல்களில்‌ 
காணப்படுகின்றன. பல்வேறு  தொழில்கள்மூலம்‌ பல்வேறு 


17. சுயசரிதை-—29. 
18. ப. பா. முரக--30, 


19. தே.க, தமிழ்த்தாய்‌-11. 
20. ஷ.தமிழ்‌-3. 


இலக்கியக்‌ கொள்கைகள்‌ 2௦. 


பண்டங்களின்‌ உற்பத்தி பெருக வேண்டுமானால்‌ எல்லா. மட்டங்‌ 
களிலும்‌ தொழிற்கல்வி பெருகவேண்டும்‌. சி றியனவும்‌ பெரியனவு 
மான தொழி ற்சாலைகள்‌ பெருகவேண்டும்‌, பண்டங்களை வேற்று 
நாடுகட்கு ஏற்றுமதி செய்து அர்நியச்‌ செலாவணியைப்‌ பெருக்க 
வேண்டும்‌. இவ்வாறெல்லாம்‌ நாட்டின்‌ தொழில்வளம்பற்றிக்‌ கனவு 
காண்கின்றார்‌ கவிஞர்‌. 
காசி நகர்ப்புலவர்‌ பேசும்‌ உரைதான்‌. 
காஞ்சியில்‌ கேட்பத ற்கோர்‌ கருவிசெய்வோம்‌. க | 

என்‌ இ "வானொலிப்‌ பெட்டிகள்‌ உண்டாக்குவதையும்‌ வானொலி 
அஞ்சல்‌ செய்தலையும்‌ முத்தாய்ப்பாகக்‌ காட்டுவதைக்‌ கண்டு 
மகிழலாம்‌. தா 

மக்கள்‌ முன்னேற்றம்‌ : “வாழ்க்கையின்‌ தி றனாய்வுதான்‌ 
இலக்கியம்‌”, “வாழ்க்கையின்‌ பிரதிபலிப்புதான்‌ இலக்கியம்‌” 
என்றெல்லாம்‌ மேனாட்டு இலக்கியத்‌ தி றனாய்வாளர்கள்‌ கூறுவர்‌. 
“கலை கலைக்காகவே”, “கவிதை கவிதைக்காகவே” என்று கூடச்‌ சிலர்‌ 
சொல்வர்‌. அவர்களுள்‌ சிலர்‌ “கவிதை வாழ்க்கைக்காகவே” என்றும்‌ 
மொழிவர்‌. பாரதியாரின்‌ கவிதைகளை நோக்கினால்‌ இறுதியில்‌ 
குறிப்பிட்ட கொள்கைதான்‌ அவருக்கு உடன்பாடென்பதும்‌, 
ஏனையவை உடன்பாடன்று என்பதும்‌ தெளிவாகப்‌ புலனாகும்‌. 
மக்கள்‌ முன்னேற்றத்தை நாடுபவர்‌ என்பதை, 

பேசாப்‌ பொருளைப்‌ பேசநான்‌ துணிந்தேன்‌; 

கேட்கா வரத்தை கேட்கநான்‌ துணிந்தேன்‌ 

மண்மீ துள்ள மக்கள்‌ பறவைகள்‌ 

விலங்குகள்‌ பூச்சிகள்‌ புற்பூண்டு மரங்கள்‌ 

யாவுமென்‌ வினையால்‌ இடும்பை தீர்த்தே 

இன்புற்‌ றன்புடன்‌ இணங்கிவாழ்க்‌ திடவே 

செய்தல்‌ வேண்டும்‌, தவ தேவா ! 

ஞானா காசத்து நடுவே நின்றுகான்‌ 

“பூமண்‌ டலத்தில்‌ அன்பும்‌ பொறையும்‌ 

விளங்குக; துன்பமும்‌ மிடிமையும்‌ கோவும்‌. 

சாவும்‌ நீங்கிச்‌ சார்ந்தபல்‌ லுயிரெலாம்‌. 

இன்புற்று வாழ்க” என்பேன்‌; இதனை 

இருச்செவி கொண்டு திருவுளம்‌ இரங்கி 

“அங்ஙனே ஆகுக? என்பாய்‌, ஐயனே ! 

இந்நாள்‌ இப்பொழு தெனக்கில்‌ வரத்தினை 

அருள்வாய்‌; 

21. தே. 8, பாரததேசம்‌-7.. 

22. இதன்‌ விரிவை கட்டுரை 6இல்‌ காண்க, 

23. தோ. பா; விகா, நா. மா-32. 


206. பார 17 தீயம்‌ 


என்று விமாயகரை வேண்டுதலால்‌ அறியளாம்‌.. நமது காட்டின்‌ 
தற்கால வாழ்க்கையைச்‌ சார்ந்தவற்றை “நெஞ்சு பொறுக்கு 
திலையே”, *கெஞ்சிலுரமுமின்றி நேர்மைத்‌ திறமுமின்றி” என்ற 
பாடல்களில்‌ கலய மன்‌ காட்டுவார்‌. சமுதாய வாழ்வின்‌ 
குறைகளை இங்குத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. தேசிய கீதங்கள்‌ கூடத்‌ 
தற்காலச்‌ சமுதாய வாழ்வினையே எடுத்துக்காட்டுவனவாக 
அமைந்துள்ளன. சமுதாய வாழ்வின்‌ குறைகளை நீக்கும்‌ 
முட றகளைப்‌ “புதுமைப்‌ பெண்‌: “பெண்மை என்ற 
பாடல்களில்‌ கண்டு மகிழலாம்‌, தற்கால வாழ்வின்மீதுள்ள 
மோகத்தாலும்‌, விடுதலை வேட்கையாலும்‌ பாரதி நம்‌ காட்டின்‌ 
பழமையை வெறுக்கவில்லை ; அதன்‌ கலைகளைத்‌ தட்டிக்‌ 
'கழிக்கவில்லை ; தத்துவங்களை உதறித்‌ தள்ளவில்லை. இவர்‌ 
இறையுணர்வு மிக்கவர்‌ ; கீதை உணர்த்தும்‌ அறத்தைக்‌ கைக்‌ 
கொண்டவர்‌. சக்தி வணக்கத்தில்‌ -- வழிபாட்டில்‌ - மனத்தைப்‌ 
பறி கொடுத்தவர்‌. இவ ற்றையெல்லாம்‌ கருத்தில்‌ கொண்டு 
கவிதை பொழியும்போது தமிழ்ப்‌ பண்பை நினைவில்‌ நிறுத்திக்‌ 
கவிதையில்‌ பாய்ச்சியவர்‌, 

நம்‌ நாடு வேளாண்மையை நம்பியிருக்கும்‌ நாடு. இந்த நாடு 
செல்வங்கொழித்து . முன்னேற வேண்டுமானால்‌ நாட்டில்‌ மக்கள்‌ 
தொழில்வளத்தைப்‌ பெருக்க வேண்டும்‌; உற்பத்திப்‌ பெருக 
வேண்டும்‌. பிற காட்டு வாணிகத்தை மேற்கொள்ள வேண்டும்‌. நாடு 
சுதந்தரம்‌. பெற்ற பிறகு. இவை ஓரளவு நிறைவேறிக்கொண்டு வரு 
வதை காம்‌ காணலாம்‌. “பாரத தேசம்‌” என்ற ற தலைப்பில்‌ காணப்‌ 
பெறும்‌ பாடலில்‌ இக்கருத்துகள்‌ நன்கு பொதிந்திருப்பதைக்‌ கண்டு 
களிக்கலாம்‌. 


காசி ஈகர்ப்புலவர்‌ பேசும்‌உரை தான்‌ 
காஞ்சியில்‌ கேட்பதற்கோர்‌ வக்‌ வோம்‌ 

ராசபுத்‌ தானத்து வீரர்‌ தமக்கு 

நல்லியற்‌ கன்னடத்துத தங்கம்‌ அளிப்‌ போம்‌ 
ஆயுதம்செய்‌ வோம்கல்ல காகிதம்செய்‌ வோம்‌. - 

ஆலைகள்வைப்‌ போம்கல்விச்‌ சாலைகள்வைப்‌ போம்‌. 

* த த ர ரர வ 

குடைகள்செய்‌ வோம்‌உழு படைகள்செய்‌ வோம்‌ 

 கோணிகள்செய்‌ வோம்‌இரும்‌ பாணிகள்செய்‌ வோம்‌. 
நடையும்‌ பறப்புமுணர்‌. வண்டிகள்செய்‌ வோம்‌ 

ப்‌ கடுங்கவரும்‌ கப்பல்கள்செய்‌ வோம்‌ 


போன்ற பாட ற்பகுதிகனில்‌ _ கைத்தொழில்‌. வளத்தைப்பற்றிக்‌ 
கு திப்பிடுவதைக்‌ காணலாம்‌. : ப 


இலக்கியக்‌ கொள்கைகள்‌ a7 


முத்துக்‌ குணிப்பதொது தென்கடலி 0 லே ட்‌ 
மொய்த்து வணிகர்பல காட்டினர்வந்‌ ே த 
நத்தி நமக்கினிய பொருள்கொணர்ந்‌ து 
நம்முள்‌ வேண்டுவ து மேற்கரையி லே 
பட்டினில்‌ ஆடையும்‌ பஞ்சில்‌ உடை யும்‌ ப 
பண்ணி மலைகளென வீதிகுவிப்‌ போம்‌ 
கட்டித்‌ திரவியங்கள்‌. கொண்டுவரு வார்‌ 
காசினி வணிகருக்கு அவைகொடுப்‌ போம்‌ 


என்ற பாட ற்பகுத நதிகளில்‌ ௨ ற்பத்திப்‌ பெருக்கத்தையும்‌ வாணிகம்‌ 
செய்ய வேண்டுமென்பதையும்‌ வற்புறு; த்‌ துவதை தக்‌. காணலாம்‌. 


கவிதைச்‌ ' சுவை: கவிதையைக்‌ கனிவித்துப்‌ படிப்போருக்கு 
இன்பத்தை அளிப்பது அதில்‌ பொதிந்துள்ள . உணர்ச்சி, அவ்‌ 
வுணர்ச்சியால்‌ உள்ளம்‌ பூரிக்கும்பொழுது பொங்கிவரும்‌ இன்பமே 
“சுவை? எனப்படும்‌ ; வடமொழியாளர்‌ இதனை ₹ரஸம்‌* என்பர்‌ £ 
மனம்‌ உணர்ச்சியால்‌ பூரித்திருக்கும்பொழுது அதில்‌ ஒர்‌ ஒளி வீசும்‌. 
அதுவே இன்பம்‌; அதுவே ஆன்மஒளி, ஆன்மா அங்குத்தான்‌ பிரதி 
பலிக்கின்றது. அந்நிலையை அடைவதற்கு மனம்‌ சலனமற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. அந்த அசைவற்ற நிலை மனத்திற்குப்‌ பலவிதங்களில்‌ 
உண்டாகலாம்‌. யோகியர்‌ தம்‌ மனத்தை வசப்படுத்தி நிலைநிறுத்திச்‌ 
சமாதி . நிலையை அடைகின்றனர்‌. கம்போலியர்‌ காவியங்களைப்‌ 
படித்து உணர்ச்சிப்‌. பெருக்கால்‌. உன்ளம்‌. பூரிக்கும்பொழுது. இந்த 
இன்பகிலை யை எய்‌ து றாம்‌... இதுவே ரஸமாகும்‌. . 


நம்முடைய “பேச்சும்‌ எழுத்தும்‌ உணர்ச்சியுடன்‌. கின்றுவீடு 
கின்றன. ஆகவே, ரசத்தைப்‌ பாகுபாடு செய்வது இயலாத 
தாகின்றது. சுவை நிறைந்த மாம்பழத்தைத்‌ தின்ற ஒருவன்‌ அதன்‌ 
சுவையைப்பற்றிப்‌ பலவாறு . வருணிக்கலாம்‌. . ஆனால்‌, அதன்‌ 
சுவையைப்‌ , பிறர்‌ உணரச்செப்வது இயலாது. பிறரும்‌ அம்‌ 
மாம்பழத்தைத்‌ தின்று - சுவைத்தாலன்‌ றி அதன்‌ சுவையை. உணர 
முடியாது. .ரஸமும்‌ அந்த வகையைச்‌ சார்ந்தது. ரஸம்‌ ஒருவருடைய 
அநுபவம்‌. அதைப்‌ பிறருக்கு எடுத்துக்கூற . எவராலும்‌ இயலாது. 
எனவே, சுவை இலக்கண நூலார்‌. ரஸ நிலையை வைத்துக்கொண்டு 
அதனை வகுத்துக்காட்ட -மூற்படாமல்‌ ரஸத்திர்‌ ற்கு முன்னிலை 
யாகின்‌ ற. உணர்ச்சிகளை வைத்து. ரஸங்களையும்‌ - பிரித்தனர்‌. 
அவர்கள்‌. உணர்ச்சிகளை ஒன்பதாக வகுத்துள்ளனர்‌. அவை சிருங்‌ 
காரம்‌ (உவகை), கருணம்‌ (அழுகை, வீரம்‌ (பெருமி தம்‌), ரெளத்திரம்‌ 
(வெகுளி), ஹாஸ்யம்‌ (ஈகை), பயானகம்‌ (அச்சம்‌), பீபத்ஸம்‌ (இளி 
வரல்‌); அற்புதம்‌ (மருட்கை), சாந்தம்‌. (நடுவுநிலை) என்பனவாகும்‌. 
நமது மனத்தில்‌ தோன்றக்கூடிய எண்ணற்ற. உணர்ச்சிகள்‌ : இந்த 


28 பர்ரதீயம்‌ 
errr eins 
ஒன்பது பிரிவுகளுக்குள்‌ அடங்கும்‌ என்பது அவர்கள்‌ கருத்து 7 
அவற்றிற்குப்‌ புறம்பான மன நிலையே இல்லை என்பது அவர்‌ 
களுடைய துணிபு. 

பாரதியார்‌ இந்தச்‌ சுவைகளைப்‌ பாமரரும்‌ கல்விக்‌ குறை 
வுள்ளவர்களும்‌ நுகருமாறு தம்‌ பாடல்களை யாத்தார்‌ _ பொது 
மக்கள்‌ விருப்பார்வத்தையொட்டிப்‌ பல்வேறு பொருள்களைப்‌ 
பற்றியும்‌ பாடினார்‌. பாஞ்சாலி சபதத்தின்‌ முகவுரையில்‌ அவரே 
கூறுவார்‌ : “எளிய பதங்கள்‌, எளிய நடை, எளிதில்‌ அறிது 
கொள்ளக்கூடிய சத்தம்‌, இவற்றினையுடைய காவியம்‌ ஒன்று தற்‌ 
காலத்திலே செய்து தருவோன்‌, நமது தாய்மொழிக்குப்‌ புதிய உயிர்‌ 
தருவோனாகின்றான்‌. ஓரிரண்டு வருஷ நூ ற்பழக்கமுள்ள தமிழ்‌ 
மக்கள்‌ எல்லோருக்கும்‌ நன்கு பொருள்‌ விளங்கும்படி எழு துவதுடன்‌, 
காவீயத்துக்குள்ள நயங்கள்‌ குறைவுபடாமலும்‌ நடத்துதல்‌ 
வேண்டும்‌.”” ' இந்தக்‌ குறிக்கோளில்‌ அவர்‌ தமது படைப்புகள்‌ 
அனைத்திலுமே வெற்றியடைம் துள்ளார்‌ என்று கருதலாம்‌, 

பாரதியார்‌ தம்‌ £கண்ணன்‌ பாட்டில்‌??* இந்தச்‌ சுவைகள்‌ 
்‌ தோன்றுமாறு செய்துள்ளார்‌. . 
பி வயது முதிர்ந்து விடினும்‌ -- எந்தை 
| வாலிபக்‌ களையென்றும்‌ மாறுவதில்லை, 

துயரில்லை; மூப்பு மில்லை -- என்றும்‌ 
சோர்வில்லை; கோயொன்றும்‌ தொடுவதில்லை, 


என்ற பாடற்பகுதியில்‌ அற்புத ரஸம்‌ துளிர்ப்பை குக்‌ காணலாம்‌... 
சாத்திரம்‌ பேசு கிறாய்‌ -- கண்ணம்மா! 
சாத்திர மேதுக்கடீ! 
ஆத்திரம்‌ கொண்டவர்‌க&— கண்ணம்மா ! 
... சாத்திர முண்டோடீ ! 
மூத்தவர்‌ சம்மதியில்‌ - வதுவை 
-  மூறைகள்‌ பின்பு செய்வோம்‌ ; 
காத்திருப்‌ பேனோடி2-இதுபார்‌ 
கன்னத்து முத்த மொன்று !25 
என்‌ ற பாடலில்‌ சிருங்கார ரஸம்‌ கொப்புளிப்பதைக்‌ காணலாம்‌. 
இங்ஙனமே வேறு பல ரஸங்களையும்‌ அ நுபவிக்கலாம்‌. ட்‌ 
இங்ஙனம்‌ பாடல்களை எல்லோரும்‌ எளிதில்‌ அனுபவிக்கும்‌ 
படியாக இருப்பதால்‌ தான்‌ - கவிமணியவர்கள்‌ பட்டிக்காட்டான்‌ 
ஒருவன்‌ வாய்மொழியாக, 


24, கண்ணன்‌ -- என்‌. ட 9. 
25, கண்ணம்மா - என்‌ காதலி-(1)_3 


இலக்கியக்‌ கொள்கை கள்‌ 929 


சொல்லுக்குச்‌ சொல்லழகும்‌ ஏறுமேயடா--கவி 
துள்ளும்‌ மறியைப்போலே துள்ளுமேயடா 

கல்லும்‌ கனிந்துகனி யாகுமேயடா--பசுங்‌ .... 
கன்றும்பால்‌ உண்டிடாது கேட்குமேயடா? 


உள்ளம்‌ ல்‌ தளியுமொரு பாட்டிலேயடா- மிக்க 
ஊக்கம்‌ பி றக்குமொரு பாட்டிலேயடா 
கள்ளின்‌ வெ நிகொளுமோர்‌ பாட்டிலேயடா--ஊ ற்‌ றாய்க்‌ 
கண்ணீர்‌ சொரிக்திடுமோர்‌ பாட்டிலேயடா? க 


என்று. கூறித்‌ த்‌ திரு றனாய்வு செய்தார்‌. என்று அறிகின்‌6 றாம்‌. 

நடை:  பாகடையாயினும்‌ உரைகடையாயினும்‌ - பாரதியார்‌ 
இனிமை, எளிமை, தெளிவு என்பவற்றை விரும்புபவர்‌. . இவை தம்‌ 
எழுத்தில்‌ அமையவேண்டும்‌ என்றும்‌ எண்ணுபவர்‌. 


தெளிவு றவே அறிந்திடுதல்‌; தெளிவுதர 
மொழிந்திடுதல்‌; சிந்திப்‌ பார்க்கே 
களிவளர உள்ளத்தில்‌ ஆனந்தக்‌ 
. கனவுபல காட்டல்‌; கண்ணீர்த்‌ 
துளிவரஉள்‌ ளூருக்குதல்‌இங்‌ கிவையெல்லாம்‌ 
.... நீயருளும்‌ தொழில்க ளன்றோ? 
ஒளிவளரும்‌ தமிழ்வாணீ! அடியனேற்‌ 
கிவையனைத்‌ தும்‌ உதவு வாயே. வ 


என்று தமிழ்‌ வாணியை வேண்டுவதனின்றும்‌. இதனை அறியலாம்‌. 
எந்தப்‌. பாடல்களை . - எடுத்துக்கொண்டாலும்‌. அவற்றில்‌. இந்த 
முக்கூறுகளும்‌ இன்றியமையாத கூறுகளாக ... - அமைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. 


கடந்த ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளாகச்‌ சில ஒற்றிலக்கியங்‌ 
களைத்‌ தவிர முக்கியமான நூல்கள்‌ யாவும்‌ விருத்த யாப்பிலேயே 
செய்யப்பட்டுப்‌ புலவர்கள்‌ அதன்‌. பரப்பிற்கும்‌ ஆ ற்றலுக்கும்‌ ஓர்‌ 
எல்லை கண்டுவிட்டனர்‌.. இதனை நன்கு அறிந்த பாரதியார்‌ புது 
யாப்பு முறைகளை தீ தேடிக்கொண்டார்‌.. விருத்த வண்ணங்களையே 
கையாண்டால்‌ அளவைக்‌, கருதி அவசியம்‌ ற்ற சொற்களையும்‌ 
சொற்ெ றாடர்களையும்‌ பாவங்களையும்‌ . அதிகமாகச்‌ .. சேர்க்க 
நேரிடும்‌. 'தற்காலத்திற்கேற்ற புதிய கருத்‌ துகளையும்‌ - க ற்பனை 
களையும்‌ அழகுறப்‌ பொதிய வேண்டுமென்றால்‌ புதிய. யாப்பு 
முலை றகள்‌ வேண்டும்‌ என்பதை கன்குணர்ந்‌ தவர்‌ பார தியார்‌. மிகள ளிய 


26. பலரும்‌ மாலையும்‌ பாரதியும்‌ பட்டிக்காட்டானும்‌--2, 8. 
27. பாச: சூதாட்டச்‌ சருக்கம்‌ _ 152 


செரற்களைக்‌ த்‌ எல்லோரும்‌ ய்‌ முலை வ சுவையுடன்‌ 
படித்து அறியக்கூடிய பாங்கில்‌ கற்பனை நிறைந்ததாயும்‌ 
ஓசையின்பம்‌ மலிக்ததாயுமுள்ள கவிதைகளைப்‌ படைப்பதில்‌ 
ந்தவ: கு நிகரானவர்‌ தமிழ்‌ இலக்கிய த்திலேயே இலர்‌ என்று 
இட்ட மாகச்சொல்லலாம்‌, 


எந்தையும்‌ தாயும்‌ மகிழ்ந்து குலாவி. 
இருந்ததும்‌ இந்நாடே. 
என்பது “காட்டு வணக்கம்‌” என்ற பாடலிலுள்ள ஒருவகைச்‌ சந்தம்‌, 
ஞானத்தி லேபர மோனத்திலே--உயர்‌ 
. மானத்தி லேஅன்ன தானத்திலே 
கானத்து லேஅமுதாக நிறைந்த 
கவிதையி லேஉயர்‌ நாடு. 
என்பது “பாரத காடு” என்ற பாடலிலுள்ள மற்றொரு வகைச்‌ 
சந்தம்‌. பாரத மாதாவைப்பற்றிய பாடல்களில்‌ சந்த கயங்கள்‌ 
கொழிப்பதைக்‌ கண்டு மகிழலாம்‌, 
| முன்னை இலங்கை அரக்கர்‌ அழிய 
முடித்தவில்‌ யாருடை வில்‌ 2_—எங்கள்‌ 
அன்னை பயங்கரி பாரத தேவிநல்‌ 
ஆரிய ராணியின்‌ வில்‌. 


என்றும்‌, 
தொன்று நிகழ்ந்த தனைத்தும்‌ உணர்ந்திடு 
சூழ்கலை வாணர்களும்‌--இவள்‌ 
என்று பிறந்தவள்‌ என்றுண ராத 
இயல்பின ளாம்‌எங்கள்‌ தாய்‌. . 
என்றும்‌, 
பேயவள்‌ காண்‌எங்கள்‌ அன்னை பெரும்‌ 
| பித்துடை யாள்‌எங்கள்‌ அன்னை 


காபழல்‌ ஏக்திய பித்தன்‌--தனைக்‌ : 
காதலிப்‌ பாள்‌எங்கள்‌ அன்னை 


என்றும்‌ பல்வகைச்‌ சந்த. நயங்கள்‌ ண்ட்‌ வருவதைக்‌ காண்க, 
பாரத சமுதாயம்‌” என்‌ ற பாடலில்‌ ப ப 


“எல்லா உயிர்களிலும்‌ நானே இருக்கன்‌? றன்‌? 
- என்றுரைத்‌ தான்கண்ண பெருமான்‌. ச 
எல்லாரும்‌ அமரநிலை எப்தும்கன்‌ முறையை 


இலக்கியக்‌ கொள்கைகள்‌ 37 


இந்தியா ல்ச்‌ களிக்கும்‌--ஆம்‌ .. 
இந்தியா உலகிற்‌ களிக்கும்‌_—ஆம்‌.ஆம்‌ 
இந்தியா உலகர்‌ ற்‌ களிக்கும்‌ வாழ்க ! ! (பாரத) 
. என்ற பாடற்பகுதியின்‌ கடை பெருமிதம்‌, : எக்களிப்பு போன்ற 
. உணர்ச்சிகள்‌ பீறிட்டு வரச்‌ ச்‌ செய்கின்றது. த்க்‌ நாடு” என்ற 
. பாடலிலுள்ள, ப © 
செத்தமிழ்‌ 0 நா டனும்‌ போதினிலே_இன்பத்‌ . 
தேன்வந்து பாயுது காதினிலே. 
என்ற அடி எழுப்பும்‌ உணர்ச்சி சொல்லுந்தரமன்று. இங்ஙனமே 
“தமிழ்‌ மொழி? பற்றி வரும்‌ பாடல்களின்‌ நடை ஒப்புயர்வற்றது; 
தமிழைப்போலவே இனிப்பது. “கண்ணன்‌ பாட்டு”, பாஞ்சாலி சபதம்‌” 
இவற்றிலுள்ள பல்வேறு நடை விகற்பங்கள்‌ ஈடும்‌ எடுப்புமற்றவை. 
இங்ஙனமே தோத்திரப்‌ பாக்கள்‌” பகுதியிலுள்ள பாடல்களின்‌ நடை 
உள்ளத்தை உருக்கச்செய்யும்‌ பான்மையுடையவை; “எத்தனை 
கோடி இன்பம்‌ வைத்தாய்‌!” என்று வியப்புடன்‌ கவிஞர்‌ இறைவனை 
நோக்கிப்‌ பேசும்போது படிப்போர்‌--பாடுவோர்‌..-பாடுவோரைக்‌ கேட்‌ 
போர்‌-வியப்புணர்ச்சி கலந்த பாட்டின்பத்தின்‌ கொடுமுடிக்குத்‌ தள்ளப்‌ 
படுவதை உணரலாம்‌. ௩டை இதில்‌ பெரும்பங்கு கொள்ளுகின்றது. 
எளிய நடையே சிறந்த கவிதைக்கு அழகும்‌ பொலிவும்‌ ஊட்டும்‌ 
என்ற உண்மையை மெய்ப்பித்தவர்‌ பாரதியார்‌, தற்காலக்‌. கவிஞர்‌ 
கள்‌ தம்‌ காலத்து வாழ்க்கையையும்‌ கவிதைப்‌ பொருளாக எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்று . காட்டினவர்‌ இக்கவிஞர்‌ பெருமான்‌. 
பழமையிலிருந்து புதுமைக்கு மாறிக்கொண்டிருக்கும்‌ தமிழரின்‌ 
அறிவின்‌ ஒளிக்கு ஓர்‌ உருவமும்‌ இதயத்தின்‌. ஒலிக்கு ஓர்‌ இசைப்‌ 
பண்பையு:3 அளித்துக்‌ கவிதை புனைந்தவர்‌. இதனைத்‌ தெளிவாக 
விளக்கும்‌ முறையில்‌, 
ஆ! 
பாரதி. 
புதிய தமிழுக்குப்‌ 
போடப்பட்ட . 
பிள்ளையார்‌ சுழி... 
பண்டிதர்கள்‌ 
கடத்திச்‌ சென்ற ப 
பைந்தமிழ்க குழந்‌ை தயைக்‌ 
கண்டு பிடித்துக்‌ 
கொண்டு வந்த 
காவல்‌: நிலையம்‌” * 
28, கவிஞர்‌. வாலி 2 பாரதி ஒரு பிள்ளையார்‌ சுழி (கல்கி 
.. விடுமுறை சிறப்பு மலர்‌--1981) 


22 பார சதயம்‌ 


என்று ஒரு புதுக்‌ ர னற ஒரு தத கர்‌ றது. உண்மை 
நிலையைக்‌ கிண்டல்‌ செய்யும்‌ கவிதை இது; எள்ளல்‌ குறிப்பு 
நம்மைச்‌ சித்திக்க வைக்கின்றது. 


பாரதியாரின்‌ கல்வி பற்றிய சிந்தனைகள்‌, வசன கவிதைகள்‌, 
பழமையில்‌ புதுமை காணும்‌ பண்புகள்‌, வாழ்க்கையில்‌ தம்மை 
மறந்த நிலை என்பன போன்‌ றவற்றிலும்‌ இவர்தம்‌ இலக்கியக்‌ 
கொள்கையைக்‌ காணலாம்‌. இவற்‌ றயெல்லாம்‌ கருத்தில்‌ கொண்டு 
இவர்‌ பெருமையை மதிப்பிட்டால்‌, 


புவியனைத்தும்‌ போற்றிடவான்‌ புகழ்படைத்துத்‌ 

... தமிழ்மொழியைப்‌ புகழி லேற்றும்‌ ப 

கவியரசர்‌ தமிழ்காட்டுக்‌ தில்லையெனும்‌ 

வசையென்னாறி கழிந்த தன்றே.”? 

என்று அவரே பெருமிதத்துடன்‌ கூறிக்கொள்வது முக்காலும்‌ 
உண்மை... வெறும்‌ புகழ்ச்சி இல்லை என்பது தெளிவாகும்‌. 
“தன்னைப்‌ புகழ்தலும்‌ தகும்புல வோர்க்கே??0 என்று பவணந்தி 
யாரும்‌ இதற்கு விதி வகுத்துத்‌ தக்துள்ளாரன்றோ ? 


29. தனிப்பாடல்கள்‌ வேங்கடேச. ரெட்‌ ப்ப: பூபதி (2-2 
30. கன்‌. நூற்‌. 


9. கடவுள்‌ ச மயக்‌ கெ 


ர்ள்‌ை 


இவ்வுலகம்‌ பல்லுயிர்களையும்‌ படைத்து அளித்து அழிக்கும்‌ 
ஆண்டவனை -- இச்செயல்களை அலகிலா விளையாட்டாகக்‌ 
கொண்டு மகி ிழ்பவனைப்‌--ப ற்‌ ஜிப்‌ பாரதியார்‌ சிக்இத்துள்ளார்‌.. 
காட்டில்‌ . நடைமுறையிலுள்ள பல தெய்வ வழிபாட்டை இவர்‌ 
வெறுக்கவில்லை. இந்த வேற்‌ ) றுமையில்‌ ஒற்றுமையைக்‌ காண விழை 
கின்றார்‌. . இவர்‌ கருத்துப்படி கடவுள்‌ அங்கிங்கெனாதபடி எங்கும்‌ 
பிரகாசமாய்‌ இருப்பவர்‌. அவரைப்பற்றி, 
வல்லபெருங்‌ கடவுளில ர அணுவொன்‌ றில்லை 
மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை, | 
அல்லலில்லை அல்லலில்லை அல்லல்‌. இல்லை, 
அனைத்துமே தெய்வமென்றால்‌ அல்ல லுண்டோ?! 
என்று கூறுவர்‌. மேலும்‌ அவர்‌, 
உயிர்களெல்லாம்‌ தெய்வமன்றிப்‌ பி றவொன்‌ றில்லை; 
ஊர்வனவும்‌ பறப்பனவும்‌ நேரே தெய்வம்‌; 
பயிலுமுயிர்‌ வகைமட்டு மன்‌ றி இங்குப்‌ 
பார்க்கின்ற பொருளெல்லாம்‌ தெய்வம்‌ கண்டீர்‌; 
வெயிலளிக்கும்‌ இரவிமதி விண்மீன்‌ மேகம்‌ 
'மேலுமிங்குப்‌ பலபலவாம்‌ 6 தாற்றங்‌ கொண்டே 
இயலுகின்ற சடப்பொருள்கள்‌ அனைத்தும்‌ தெய்வம்‌; 
எழுதுகோல்‌ தெய்வமிந்த எழுத்தும்‌ தெய்வம்‌.” 
என்று உரைப்பர்‌. கதிகள்‌ யாவும்‌ பலதிசைகளில்‌ சென்‌ றாலும்‌ 
இறுதியில்‌ ஒரே கடலில்‌ கலப்பதைப்‌ போலவே,பல வேறு சமயங்கள்‌ 
கூறும்‌ நெறிகள்‌ பலவாக இருப்பிலும்‌ இறுதியில்‌ ஆண்டவன்‌ 
ஒருவனையே சேரும்‌ வழிகளாக அமைகின்‌ றன என்று பண்டைப்‌ 
பெரியோர்கள்‌ . கூறும்‌ உண்மை. பாரதியாருக்கு உடன்பாடேயாகும்‌, 
ஒன்று பிரம. முளதுண்மை யஃதுன்‌ 
உணர்வெனும்‌ வேதமெலாம்‌ _ என்றும்‌. 
ஒன்று பிரம முளதுண்மை யஃ துன்‌ 
உணர்வெனக்‌ கொள்வாயோ?? 
என்பது பாரதியாரின்‌ சுருக்கமான கடவுட்‌ கொள்கையாகும்‌. - அத்தக்‌ 
வகை யடைவத ற்கு; 
LE “பாரதி அறுபத்தாறு - 15 
த்‌ தை 18 
3. வே. un: அறிவே தெய்வம்‌ -- - 70. 
பா--3 


34 பாரதீயம்‌ 


காவித்‌ துணிவேண்டா, கற்றைச்‌ சடை வேண்டா; 
i வத்‌ போ . பரமநிலை வ்‌ த்‌ 


சாத்தி 
தோத்திரங்க தந கர்‌ அன்‌? போதுமடா ? 
தவமொன்று மில்லையொரு சாதனையு மில்லையடா; 

சிவமொன்றே யுள்ளதெனச்‌ சிந்தை செய்தாற்‌ போதுமடா, © 


என்பவையே அவர்‌ கூறும்‌ வழிகளாகும்‌. இந்நிலையை எய்துதல்‌ 
அருமையிது லும்‌ கவ்‌ ஞானியரே இந்நிலையை அடைதல்‌ இயலும்‌. 
இ றமைக்‌ ர க ராப அந்த இறைவனை அடைவதற்கு 
அவர்‌ காட்டும்‌ நெறிகளையும்‌ ஈண்டுச்‌ சிந்திப்போம்‌. 
கடவுட்‌ கொள்கை : பாரதியாரின்‌ பாடல்களை மேலோட்ட 
மாகப்‌ பயின்றாலும்‌ இவர்‌ சக்தி வழிபாட்டாளர்‌ என்பதைத்‌ தெளி 
வாக உணரலாம்‌. வலு விநாயகர்‌, முருகன்‌, நாமகள்‌, பூமகள்‌, 
கண்ணன்‌, இராமன்‌, கோவிந்தன்‌ என்று நாட்டு மக்கள்‌ வழிபடும்‌ 
கடவுளர்களையும்‌ அவர்‌ போற்றத்‌ தவறவில்லை. நாட்டையும்‌ பாரத 
மாதாவாக்கி அதனையும்‌ வழிபடுகின் றார்‌; விடுதலையே அவர்‌ சமய 
மாகின்றது. ஆகவே, தெய்வப்‌ பாடல்களின்‌ நடை பாரதியின்‌ 
நாடுபற்றிய பாடல்களிலும்‌ விடுதலைபற்றிய பாடல்களிலும்‌ நிழலிடு 
வதைக்‌ காணலாம்‌, சமயத்துறையில்‌ பயிலும்‌ நடையை மேற்‌ 
கொண்டு ஒரு கொள்கையைப்‌ பரப்பினால்தான்‌ சமயப்‌ பற்றில்‌ 
ஆழ்ந்து கிடக்கும்‌ மக்களுக்கு ஏற்கும்‌ என்பதை “நாடி பிடித்து? 
அறிந்துகொண்டார்‌. இணி, இவர்தம்‌ கடவுட்‌ கொள்கையை 
ஆராயலாம்‌. 


1. பண்டையோர்‌ வணங்கும்‌ தெய்வங்கள்‌ 

முதலாவதாகப்‌ பண்டையோர்‌ வழிபடும்‌ தெய்வங்களைக்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. அத்தெய்வங்களையெல்லாம்‌ மங்களாசாசனம்‌ 
செய்து மகிழ்கின்றார்‌. இந்நிலையைக்‌ காண்போம்‌. 

விநாயகர்‌ : வெண்பா, கலித்துறை, விருத்தம்‌, அகவல்‌ என்ற 
நான்குவகைப்‌ பாக்கள்‌ கலந்து வரும்‌ நாற்பது பாடல்களடங்கிய 
“விநாயகர்‌ நரன்மணி மாலை? என்ற ஒரு சிறு பிரபந்தமே பாடி 
இவரைப்‌ போற்றுகின்றார்‌. வைணவர்கள்‌, சரணாகதி தத்துவத்தை 
(பிரபத்தி நெறி) முக்திக்கு ஒரு தனி நெறியாகக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
பொதுவாக இந்துக்களும்‌ பிற சமயத்தினரும்‌ சரணாகதி என்ற 
தத்துவத்தை மேற்கொள்ளுகின்றனர்‌. இம்முறையையொட்டிப்‌ 
பாரதியாரும்‌ ஆனை முகத்தோனைப்‌ பல முறை சரணமடை 
கின்றார்‌ இச்‌ சிறுபிரபந்தத்தில்‌, 

கீ, ஜை: பரசிவ வெள்ளம்‌ -- 20, 21, 22 


கட - சமயக்‌ கொள்கைகள்‌ 9௮ 


வ்‌ 


காலைப்‌ பிடி த்தேன்‌ றட ! 
நின்பதம்‌ கண்ணிலொற்றி 
நூலைப்‌ பலபல வாகச்‌ 
சமைத்து நொடிப்பொழுதும்‌ 
வேலைத்‌ தவறு நிகழாது 
நல்ல வினைகள்‌ செய்துன்‌ 
கோலை மனமெனும்‌ காட்டின்‌ 
நிறுத்தல்‌ குறியெனக்கே, * 


என்று விநாயகப்‌ பெருமானின்‌ திருவடிகளில்‌ சரணமடைவதைக்‌ 
காண்கின்றோம்‌. ஆனைமுகத்தோனின்‌ செங்கோல்‌ தம்‌ மனம்‌ 
என்னும்‌ நாட்டில்‌ நிறு த்தவேண்டும்‌ என்று விழைகின்‌ றார்‌. 
இன்னொரு பாடலில்‌, ப 
நீயே சரணம்‌ நினதரு 
ளேசர ணஞ்சரணம்‌ 


என்றும்‌, பிறிதொரு பாடலில்‌, 


நித்தியப்‌ பொருளே சரணம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரணமிங்‌ குனக்கே.” 
என்றும்‌ சரணம்‌ அடைவதைக்‌ காணலாம்‌. இந்தப்‌ பெருமானை 
இவர்‌ வேண்டுவனவற்றை இவர்‌ வாக்கிலேயே காண்போம்‌. 
எனக்கு வேண்டும்‌ வரங்களை 
இசைப்பேன்‌ கேளாய்‌ கணபதி 7 
மனத்திற்‌ சலன மில்லாமல்‌ 
மதியில்‌ இருளே தோன்றாமல்‌ 
நினைக்கும்‌ பொழுது நின்மவுன 
நிலைவக்‌ திடநீ செயல்வேண்டும்‌ 
கனக்கும்‌ செல்வம்‌ நூறுவயது ; 
இவையும்‌ தரநீ கடவாயே. 
இதில்‌ தமக்கு மவுனமிலை, கனக்கும்‌ செல்வம்‌ நூறு வயது (ண்ட 
ஆயுள்‌) வேண்‌ நடைக்‌ காணலாம்‌. இந்த நிலைகள்‌ தமக்கு 
வாய்த்தால்தான்‌, 


5. வி.நா,மா 6 
6. 2 

7. தை 32 

8. ஷை-7 


38 யாரதீயம்‌ 


தமக்குத்‌ தொழில்கவிதை 
. நாட்டிற்‌ குழைதீதல்‌ 
இமைப்பொழு தும்‌ சோரா தி 


- இருத்தல்‌... 
என்ற தமது குறிக்கோள்களை நிலைகிறுத்த முடியும்‌ என்‌ கின்றார்‌, 
இந்தப்‌ பெருமானை, 
விண்டுரை செப்குவன்‌ கேளாய்‌ 
புதுவை விநாயகனே .. 
தொண்டுன தன்னை பராசக்திக்‌. 
கென்றும்‌ தொடர்ந்திடுவேன்‌ 
பண்டைச்‌ சிறுமைகள்‌ போக்கி 
என்னாவிற்‌ பழுத்தசுவை த்‌ 
தெண்டமிழ்ப்‌ பாடல்‌ ஒருகோடி. 
.... மேவிடச்‌ செய்குவையே. 10 
என்று, பெருமானின்‌ அன்னை பராசக்திக்கு, த்‌ தொண்டு புரிவ தும்‌ 
ஒருகோடி தெண்டமிழ்ப்‌ பாடல்கள்‌ பாடுவதுமான ௩ ற்பணிகளை 
ஆற்ற வேண்டும்‌ என்று வேண்டினவரல்லவா * 2. 
முருகன்‌: தோத்திரப்‌ பாடல்கள்‌? என்ற. தொகுதியில்‌ 
முருகன்மீது ஐந்து பாடல்களும்‌ வள்ளிமீது இரண்டு பாடல்களும்‌ 
காணப்படுகின்‌ றன. 
_ முருகா மருகா முருகா ! 7 
என்று தொடங்கும்‌ இசைப்பாடல்‌! அருணகிரி : காதரின்‌ “தந்தரனு 
ரதியின்‌ கடையில்‌ அமைந்திருப்பதுபோல்‌ தோன்றுகின்றது. 
வருவாப்‌ மயில்மீ இனிலே 
வடிவே லுடனே வருவாய்‌ 7. 
தருவாய்‌ கலமும்‌ தகவும்‌ புகழும்‌ 
தவமும்‌ திறமும்‌ தனமும்‌ கனமும்‌ (முருகா) 
என்ற பாடற்பகுதி (சரணங்களிலுள்ளது) கந்தரனுபூதியிலுள்ள 
பாடல்களின்‌ கடையையும்‌ ல ண்வ்ு ஒட்டி... அமைந்துள்ள தாகத்‌ 
தெரிகின்றது. எடுத்துக்காட்டாக, 
இரவும்‌ பசலும்‌ துதிசெய்‌ திருதாள்‌ 
பரவும்‌ பரிசே பரிசா யருள்வாய்‌ 
கரவுண்‌ டெழுசூர்‌ களையக்‌ கதிர்போன்‌ 
விரிவுஞ்‌ சுடர்வேல்‌ விடுசே வக்னே! 2 
ன ர ர ரது 
ன்‌ நோ 30. ப 
தோத்திரப்‌ | பாடல்கள்‌ : -— 2. முருகன்‌ பாட்டு 
ள்‌ - கந்தரனுபூதி 57. 


யக - சமயக்‌ கொள்கைகள்‌ 87 


என்ற பாடலையும்‌. இவண்‌ காட்டிய பார i: பாடலையும்‌ பரி 
மாறிப்‌ படித்து அநுபவித்தால்‌ இவ்வுண்மையைத்‌ தெளியலாம்‌. 
முருகனது வேலை “ஞானசக்திக்குக்‌ குறியீடாகக்‌ கொள்வது. மரபு. 
இந்த டடத ்‌ தியை விழையும்‌ பாரதியார்‌, 
தோகைமேல்‌ உலவும்‌ கந்தன்‌ 
. சுடர்க்கரத்‌ திருக்கும்‌ வெற்றி 
வாகையே சுமக்கும்‌ வேலை 
வணங்குவது எமக்கு வேலை”. 
என்று தம்‌ உயிராய. பணியை தீ. தெரிவிக்கின்‌ றார்‌, இன்னொரு 
பாடலில்‌,” 


வீர த்‌ திருவிழிப்‌ பார்வையும்‌--வெற்றி ர 
.... வேலும்‌ மயிலும்‌என்‌ முன்னின்‌ ற--எந்த.. 
நேரத்‌ திலும்‌என்னைக்‌ காக்குமே;--அன்னை 
நீலி பராசக்தி தண்ணருட்‌--கரை 
ஓரத்தி லேபுணை கூடுதே ப ப | 
என்று முருகன்மீது தமக்கிருக்கும்‌ பக்திப்‌ பெருக்கைக்‌ காட்டு 
கின்றார்‌, “களிவிடுதூது”! என்ற பாடலில்‌ தாம்‌ நரயகி நிலையை 
அடைந்து முருகனுக்குத்‌ தூது விடுகின்றார்‌. 
அல்லிக்‌ குளத்தருகே--ஒருகான்‌ 
... அந்திப்‌ பொழுதினிலே--அங்கோர்‌ 
முல்லைச்‌ செடியதன்பால்‌--செய்தவினை . 
முற்றும்‌ மறந்திடக்‌ கற்‌ றதென்‌ னேஎன்று 
... சொல்ல வல்லாயோ-கிளியே ! 
என்று. “முல்லைச்‌ செடியதன்பால்‌ கடந்த வினையை புணர்ச்சி 
அல்லது முத்தம்‌ ?) டட பப்‌ செய்யுமாறு கிளிக்குப்‌ பணிக்‌ 
கின்றார்‌. மேலும்‌, 
. பாலை க ட்‌ அல்‌ | 
. பற்றி நடக்கையிலே--தன்கை : 
வேலின்‌ மிசையாணை--வைத்‌ $துச்சொன்ன - 
விந்தை மொழிகளைச்‌ சிந்தைசெய்‌ வாபென்று. 
சொல்ல வல்லாயோ--இளியே ! ce et ட 
என்று புணர்ச்சிக்குப்பின்‌ நின்னைப்‌. பிரியேன்‌; பிரியில்‌ தரியேன்‌” 
என்று தன்‌. வேலின்மீ து ஆணையிட்டுச்‌. சொன்ன “விற்ை தமொழி 
13.’ “தோ. பா: 6. எமக்கு | வேலை. 
14. தை: 5 முருகன்‌. பாட்டு. 
15, தை: 4, இளிவிடு. தூது : 


38 பாரதி யம்‌ 


களைச்‌ சந்திக்கச்‌ ட ர ரப்பு சனிக்குப்‌ 
யணிக்கின்றார்‌. இ இந்தப்‌ பாடலில்‌ சங்க இலக்கிய மரபு நிழலிடுவதைக்‌ 
காணலாம்‌ இதனைத்‌ தவிர வேறு இரண்டு பாடல்கள்‌! 6 முருகன்‌ 
வள்ளிக்குக தூது விடுக்கும்‌ பாணியில்‌ அமைந்துள்ளன. முருகன்‌ 
நமக்கு அருள்வதை, 
| வேலைப்‌ ப்‌ விடுதலையாம்‌; வேல்முருகன்‌ 
ப - காலைப்‌ பணிக்தால்‌ கவலைபோம்‌*" . 
என்று "தெளிவுறுத்துகன்றார்‌. ஆறுதுணை 15. என்ற பாடலில்‌ 
ற்றி இவருக்கு மூன்றாவது துணையாக அமைகின்‌ 
ர. இன்னொரு பாடலில்‌, 


தூய த்க்‌ சுப்பிர மண்ணியனை 
நேயத்துடன்‌ பணிந்தால்‌--கிளியே 
நெருங்கித்‌ துயர்வருமோ : அறத்‌ 


என்று முருக வழிபாடு ௩ம்‌ துயர்களை வெருட்டி யோட்டிவிடும்‌ 
என்கின்றார்‌. 

- காமகள்‌ : “மூன்று காதல்‌?20 என்ற பாடலில்‌ தம்முடைய 
முதல்‌ காதல்‌ கலைமகள்மீதுதான்‌ என்று. குறிப்பிடுகின்றார்‌: 
இளமைக்‌ காலத்தில்‌ “பள்ளிப்‌ படிப்பில்‌ மதி பற்றிடவில்லை” 
யென்றாலும்‌, கலைமகளின்பால்‌ தம்‌ “வெள்ளை மனது” பறி 
கொடுத்ததைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. ஆற்றங்கரையில்‌ தனித்ததொரு 
மண்டபத்தில்‌ தென்றற்காற்றை! நுகர்ந்திருந்தபொழுது நாமகள்‌ 
ரிக்‌ கவிதை” கொணர்ந்து தந்ததைக்‌ குறிப்‌ படுகின்றார்‌. சிறு 


“கன்ன 
வயதிலேயே நாமகள்‌ அருள்‌ இருந்ததால்தான்‌ தமக்குக்‌ கவிபாடும்‌ 
ஆற்றல்‌ கிட்டியது என்பது கவிஞர்‌ பெற வைக்கும்‌ குறிப்பு. : “ஆறு 
துணை? என்ற பாடலில்‌ கலைமகன்‌ நான்காவது துணையாக 
அமைகின்‌ றாள்‌. 

பாஞ்சாலி சபத த்தில்‌” கலைமகள்‌ வணக்கமாக இரண்டு 
காப்புச்‌ செய்யுள்கள்‌ வருகின்றன. முதல்‌ பாடலில்‌ கலைமகளைப்‌ 


பற்றிய சொல்லோவியம்‌ மிகமிக அற்புதமானது. அவளது. இருப்‌ 
பிடம்‌ வெள்ளைத்‌ தாமரை ; அங்குப்‌ புகழுடன்‌ AI அவள்‌ 


16. தோ, பா லட இ? வன்னம்‌ பாட்டு 1, 2 
தீர... 66. விடுதலை வெண்பா 
18, ஷஃ65. ஆறு துணை-3, 

49... க்‌ 6. கிளிப்பாட்டு-3 

20. தோபா : ்‌ 64. மூன்று காதல்‌ 

21. தை 65. ஆறுதுணை-்‌ 


கடவுள்‌ ஃ- சமயக்‌ கொள்கைகள்‌ 29 


தன்‌ கையில்‌ தரித்திருப்பது “கொள்ளைக்‌ கணி இசை.கொட்டும்‌” கல்‌ 
யாழ்‌. இவள்‌ பிள்ளைப்‌ பிராயத்திலேயே கவிஞருக்கு அருள்‌ 
பாலித்தவள்‌. இவளுடைய திருமேனி சொல்லுந்தரமன்று. வேதமே 
இவளது திருவிழி ; அதன்‌ உரையே அதில்‌ பூசிய கரிய மை. இவள்‌ 
முகம்‌ சீதக்‌ கதிர்மதியை ஒத்தது. சிந்தனையே இவள்‌ குழலாகும்‌. 
வாதமும்‌ தருக்கமும்‌ இவளது இரண்டு செவிகளாகும்‌ ; இவற்றில்‌ 
அணிந்திருப்பது துணிவு என்ற தோடு (காதணி) ஆகும்‌, மூக்கினை 
அறிவுக்‌ கூர்மைக்குக்‌ குறியீடாகக்‌: கொள்வது மரபு. ஆதலால்‌? 
“போதமே? இவளது நாசியாக அமைந்திருந்தது. இவளது இதழ்கள்‌ 
கற்பனையே வடிவங்‌ கொண்டவை. காவியமே இவளது கொங்கை 
களாகும்‌ ; சிற்பம்‌ முதல்‌ எல்லாக்‌ கலைகளும்‌ இவனது கரத்தில்‌ 
குடிகொண்டிருந்தன. இத்தகைய இருமேனியையுடைய பெருமாட்டி. 
விற்பனத்‌ தமிழ்ப்‌ புலவோரின்‌ நாவையே தன்னுடைய மலர்ப்பத 
மாகக்‌ கொண்டவள்‌. இவள்‌ தாண்டவமாடுவது அங்குத்தானே 222 
இந்த நாமகளைத்தான்‌ கவிஞர்‌ சரண்‌ புகுந்து ஐவர்‌ பூவை£யின்‌ 
புகழ்க்‌ கதையைத்‌ தமிழ்ப்பாட்டால்‌ காவியம்‌ சமைப்பதற்குத்‌ 
துணைபுரியுமாறு வேண்டுகின்றார்‌ ; வாழ்த்துமாறு முறையிடு 
கின்றார்‌. 
இவர்‌ பாடும்‌ கவிதை எப்படி இருக்க வேண்டும்‌ ? இவர்‌ 
வாக்கிலேயே அதனைக்‌ கேட்போம்‌ : இ 
தெளிவுறவே அறிந்திடுதல்‌ ; தெளிவுதர 
மொழிந்திடுதல்‌; சிந்திப்‌ பார்க்கே 
களிவளர உள்ளத்‌ தில்‌ ஆனந்தக்‌ 
கனவுபல காட்டல்‌, கண்ணீர்த்‌ 
துளிவரஉள்‌ ருக்கு தல்‌,இங்‌ இவையெல்லாம்‌ 
நீஅருளும்‌ தொழில்க ளன்றோ? 
ஒளிவளரும்‌ தமிழ்வாணீ! அடியனேற்‌ 
இவையனைத்தும்‌ உதவு வாயே.” * 
பாஞ்சாலி சபதத்தை நாம்‌ படித்த நுபவிக்கும்போது கவிஞர்‌ கலை 
மகளை வேண்டிப்‌ பெற்ற கூறுகளனைத்தும்‌ நரம்‌ காவியத்தில்‌ 
தட்டுப்படுவதைக்‌ காண்கின்றோமன்‌ே றா? கலைமகள்‌ தன்னை. 
விட்டுப்‌ பிரிவதைத்‌ தன்னால்‌ ஆற்ற முடியாது என்கின்றார்‌. 
கண்மணி போன்றவரே! இங்குக்‌ 
. காலையும்‌ மாலையும்‌ திருமகளாம்‌ 
பெண்மணி. யின்பத்தையும்‌- சக்திப்‌ ர 
| பெருமகள்‌ திருவடிப்‌ பெருமையையும்‌ 
| 2. ப்ரான்‌. : 3,4,5,6. 
௯. 228; 154 


40 பாரதீயம்‌ 


வண்மையில்‌ ஓதிடுவீர்‌!-என்‌ றன்‌ 
வாயிலும்‌ மதியிலும்‌ வளர்ம்திடுவீர்‌! 
அண்மையில்‌ இருந்திடுவீர்‌!-இனி 
அடியனைப்‌ பிரிந்திடல்‌ ஆற்றுவனோ !2* 
இந்தக்‌ கலைமகள்தான்‌ கவிஞருக்கு, 


தெய்வம்‌ யாவும்‌ உணர்ந்திடும்‌ தெய்வம்‌, 
இமை காட்டி விலக்கிடுந்‌ தெய்வம்‌ ; 
உய்வ மென்ற கருத்துடை யோர்கள்‌ 
உயிரி னுக்குயி ராகிய தெய்வம்‌; 
செய்வ மென்‌ றாரு செய்கை யெடுப்போர்‌ 
செம்மை நாடிப்‌ பணிந்திடு தெய்வம்‌; 
கைவ ருந்து உழைப்பவர்‌ தெய்வம்‌ 
கவிஞர்‌ தெய்வம்‌; கடவுளர்‌ தெய்வம்‌,?5 
என்று பலவிதமாகக்‌ காட்சி அளிக்கும்‌ தெய்வமாகத்‌ திகழ்கின்‌ றாள்‌; 
பூமகள்‌ : கவிஞர்‌ கொண்ட மூன்று காதலில்‌ பூமகள்‌-- 
இருமகள்‌-- இரண்டாவது காதலாக அமைகின்‌ றாள்‌. பொருளிலார்க்‌ 
கிவவுலகம்‌ இல்லையன்‌ றா? 9ஈல்வத்தின்‌ தலைவிதானே திருமகள்‌? 
திருமகளைப்பற்றித்‌ *திருக்காதல்‌”, 'திருவேட்கை?, “திருமகள்‌ துதி?, 
*திருமகளைச்‌ சரண்‌ புகுதல்‌” என்ற நான்கு பாடல்கள்‌ உள்ளன. 
வதுமையையே குலதனமாகக்‌ கொண்ட கவிஞர்‌ திருவை வேண்டுதல்‌ 
இயல்பன்றோ 2 ஒரு பாடலில்‌ “திருவே ! நினைக்காதல்‌ கொண் 
டேனே?6 என்கின்றார்‌. அடுத்த பாடலிலும்‌, 
மலரின்‌ மேவு திருவே !-—உன்மேல்‌ 
மையல்‌ பொங்கி கின்றேன்‌ ; 
நிலவு செய்யும்‌ முகமும்‌— காண்பார்‌ 
நினைவ மிக்கும்‌ விழியும்‌. 
கலக லென்ற மொழியும்‌--தெய்வக்‌ 
களிது லங்கு நகையும்‌ 
இலகு செல்வ வடிவும்‌--கண்டுன்‌ 
இன்பம்‌ வேண்டு கின்றேன்‌." 
என்று திருவின்மீது காதல்‌. கொண்டு இன்பம்‌. வேண்டுவதைக்‌ 
காணலாம்‌. 
... ஒரு பாடலில்‌ திருமகளின்‌ பிறப்பிடத்தையும்‌, அவள்‌ வாழும்‌ 
இடங்களையும்‌ தெளிவுறுத்துகின்றார்‌. திருமகளின்‌ பிறப்பிடம்‌: 


24, தோ. பா. 61. கலைமகளை வேண்டுதல்‌ 3. 
25, தேோ.பா: 62. வெள்ளைத்‌ தாமரை 4 

26, தோபா 56. திருக்காதல்‌-அடி, 1. 

27. கை 57. திருவேட்கை- 1. 


கடவுள்‌ - சமயக்‌ ட தபு 47 


பாற்கடல்‌ ; “அவள்‌ தன்மை அமுதம்‌ ன்றது. அவள்‌ தாமரைப்‌ 
பூவில்‌ திருவடியை வைத்து. வாழ்பவள்‌, பொன்னிற மேனியை 
யுடையவள்‌. கருவிழிகளையுடையவள்‌ ; பசுமையில்‌ விருப்புடை 
யவள்‌. அவளது நான்கு திருக்கைகளிலும்‌ பலவகைச்‌ செல்வங்கள்‌ 
கொழித்து நிற்கும்‌. அவள்‌, 
நாரணன்‌ மார்பினிலே-அன்பு 
நலமுற நித்தமும்‌ இணைந்திருப்பாள்‌. 25 
அகலகில்லேன்‌ இறையும்‌” என்று அவன்‌ மார்பில்‌ நிலைத்து 
வாழ்பவள்‌. இவள்‌ தோரணப்‌ பந்தரிலும்‌, பசுத்‌ தொழுவத்திலும்‌, 
சுடர்மணி மாடத்திலும்‌, வீரர்களின்‌ தடந்தோளிலும்‌, வேர்வை 
வெளிப்பட உழைப்பவர்‌ தொழில்களிலும்‌, பாரதி சிரத்தினிலும்‌ 
வீற்றிருந்து அருள்‌ புரிபவள்‌. இன்னும்‌ பொன்‌, மணி, கறுமலர்‌, 
சாந்து, விளக்கு, கன்னியர்‌ கைப்பு, செழுங்காடு, பொழில்‌; கழனி, 
துணிவு, மன்னர்‌ முகம்‌ போன்ற இடங்களிலும்‌ இவள்‌ வீற்றிருப்‌ 
பவள்‌... மேலும்‌, மண்ணுள்‌ இருக்கும்‌ கனிகள்‌, மலை, ஆழ்கடல்‌ 
புண்ணிய வேள்வி, உயர்புகழ்‌, மதி, புதுமை, பண்ணும்‌ பாவை, 
நல்ல பாட்டு; கூத்து, ஓவியம்‌ ஆகியவற்றிலும்‌ காணப்படுவாள்‌. 
வெற்றிகொள்‌ படை, விகயங்கள்‌ அறிந்தவர்‌: அங்காடி, கற்றவ 
தடை, சாவலச்‌ தேமொழித்‌ தொடர்‌ ஆகியவற்றிலும்‌ தென்படுபவள்‌. 
இத்தகைய பெருமாட்டியை வாழ்த்த விழைகன்றார்‌ கவிஞர்‌. 
இப்படியிருந்தும்‌, அவள்‌ தம்மை நாடாதது கண்டு, 
என்ன பிழைகள்‌ கண்டோ-அவள்‌. 
என்னைப்‌ பு றக்கணி, த்‌ தேகிடுவாள்‌. 


என்று கைந்து பேசுகின்றார்‌... கலைமகளின்‌ கடைக்கண்‌ நோக்கை 


நன்கு பெற்ற கவிஞரின்மீது திருமகளின்‌ கடைக்கண்‌ நோக்கு பட 
வில்லை, 


இருவேறு உலகத்‌ தியற்கை திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு. 9 
என்ற வள்ளுவர்‌ வாய்மொழியைச்‌ சிந்தித்து அமைதி கொள்ளுவோம்‌. 
ன்‌ கண்ணன்‌ : “பாரத... காட்டின்‌ குலதெய்வமாகிவிட்ட 
கண்ணனுக்குப்‌ பாமாலை. சூட்டாத. கவிஞர்கள்‌. அருமை. தன்னை 
கெடுகாள்களாக மறந்திருந்த பாரத . நாடு திடீரென விழித்துக்‌ 
கொண்டதும்‌; அதன்‌ எதிரே முதலில்‌ தோன்றிய ஒளி, தோ 
சாஸ்திரத்தைக்‌ கூறிப்‌ பார்த்தனுடைய _ரதத்தை வெற்றி. பெற 
ஓட்டிய கண்ணபிரானுடைய உருவமே. அந்த. உருவமானது நமது 
28... தோ. பா, 59, திருமகளைச்‌ சரண்புகுதல்‌-4 . 
29. குறள்‌-374 


42 பாரதீயம்‌ 


கவியின்‌ இருதயத்திலும்‌ எழுந்து அவருடைய கவிதைக்கு ஒரு 
சோயையைக்‌ கொடுத்தது??,*0 
“அரிய தரிசனம்‌”?! என்ற பாடலில்‌, 
கண்ணனைக்‌ கண்டேன்‌ எங்கள்‌ 
கண்ணனைக்‌ கண்டேன்‌- மணி 
வண்ணனை ஞான மலையினைக்‌ கண்டேன்‌ 
ஆ ன கு ஆ % 
. கண்ணன்கற்‌ றேநில்‌--மீலக்‌ 
கண்ணன்கற்‌ றேரில்‌--மிக 
எண்ணயர்ச்‌ தானொர்‌ இளைஞனைக்‌ கண்டேன்‌. 
என்று | *இருஷ்ணார்ஜுன தரிசனம்‌'பற்றிக்‌ கூறுவதைக்‌ காண்கின்‌ 
றோம்‌. இந்தக்‌ கண்ணனைப்பற்றி 23 தொடர்ச்சியான பாடல்களும்‌ 
14 தனித்தனியான உதிரிப்‌ பாடல்களும்‌ படைத்துள்ளார்‌. இந்தப்‌ 
பாடல்களில்‌ கண்ணனைப்‌ பல கோணங்களில்‌ கண்டு. மகிழ்‌ 
வதிலிருக்து கண்ணன்மீது இவர்‌ கொண்டிருந்த ஆழ்ந்த 
பக்தியையும்‌ ஈடுபாட்டையும்‌ கண்டு மகிழலாம்‌, இதனை நன்கு 
உணர்ந்த புதுக்‌ கவிஞர்‌ ஒருவர்‌ (கவிஞர்‌ வாலி), 
பல ப 
- கோணங்களில்‌ 
கண்ணனைப்‌ 
படம்‌ பிடித்த 
கேமரா"? 
என்று பாரதியாரை ஒரு கேமராவாக்கி (இஃது ஒரு குறியீடு) மகிழ்‌ 
கின்றார்‌. ப மேலும்‌, கண்ணன்மீது கவிஞர்‌ கொண்ட ஈடுபாடு 
இவவாசிரியரின்‌ “கண்ணன்‌ பாட்டுத்‌ திறன்‌? ஏன்ற நூலில்‌ 
விரிவாக விளக்கம்‌ பெற்றிருப்பதைக்‌ காண்க. 


இராமன்‌ : “சாகா வரம்‌?3* என்ற ஓர்‌ இசைப்‌ பாடலில்‌ 
இராமனைப்பற்றிய குறிப்பு வருகின்றது. ப 
சாகா வரமருள்வாய்‌, ராமா ! 
சதுர்மறை காதா 7 சரோஜா பாதா 7 


30. கண்ணன்‌ பாட்டு--இரண்டாம்‌. பதிப்புக்கு வ. வே. ௬: 
அய்யரின்‌ முன்னுரை (1919). 

31. தோ. பா, 68. ஆரிய 'தரிசனம்‌._13 ப 

32. கல்‌க--விடுமுறைச்‌ சிறப்பு மலர்‌--1981 

33. “கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌” (சர்வவோதய இலக்கியப்‌ 

2 பண்ணை-மதுரை - 625 00) 

3௧... தோ, LIT 3 43, சாகா வரம்‌. 


பல! ்‌ சமயக்‌ கெர்ள்கைகள்‌ 43 


என்று பல்லவி? (8) ட காந்தியடிகளின்‌ நாவில்‌ 
தாண்டவமாடிய இராமநாமம்‌ இவரை இப்பாடலை அமைக்கத்‌ 
தூண்டியிருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆகாசம்‌ தீகால்‌ நீர்மண்‌ 
அத்தனை பூதமும்‌ ஒத்து நிறைந்தாய்‌ ; 
ஏகாமிர்த மாகிய நின்தாள்‌ 55 
இணைசர னென்றால்‌ இதுமுடியாதா 2 
என்று இராமனை ஒரு விசுவரூப தரிசனமாகக்‌ காண்கின்‌ நார்‌. 
வைணவ தத்துவமான “அசித்து? இவர்‌ மனத்தில்‌ இவ்வாறு காட்சி 
அளிப்பதாகக்‌ கருதலாம்‌, இதே பாடலில்‌ *பாகார்‌ மொழி சீதையின்‌ 
மென்றோள்‌, பழகிய மார்பா!* என்ற அடி புருஷகாரமாக 
இருக்கும்‌ பிராட்டி” என்ற வைணவ. தத்துவத்தை நினைந்து பாடி 
யுள்ளார்‌ என்று கருத இடந்தருகின்றது. நின்தாள்‌. சரணம்‌” க்ப்‌ 
இராமன்‌ தாளைச்‌ சரண்‌ அடையும்‌ கவிஞருக்குப்‌ புருஷகாரமாக”” 
விளங்கும்‌ பிராட்டியின்‌ நினைப்பு வருவதில்‌ . வியப்பொன்றும்‌ 
இல்லை. பாடலின்‌ இறுதியிலும்‌, 
சத்யா சநாதநா ராமா 
சரணம்‌ சரணம்‌ சரண முதாரா ! 
என்று சராணகதி நெறியை மீண்டும்‌ வற்புறுத்துவதைக்‌ காணலாம்‌. 


பிறிதோரிடத்திலும்‌. இராமனைப்பற்றிய நினைவு கவிஞருக்கு 
வருகின்றது. கவிஞர்‌, கோவிந்தசாமியிடம்‌. மரணத்தைத்‌ தேய்க்கும்‌ 
வழியைக்‌ கேட்கும்போது அவர்‌ வாக்காக வருகின்றது. அவர்‌ 
கயிலை வேந்தன்‌ திருவடிகளை  கமூடிமேற்கொண்டால்‌ “பந்தமும்‌ 
பயமும்‌? இல்லையென்பதாகக்‌. கூறி “அது?” என்ற மெய்ப்‌ 
பொருளைச்‌ சுட்டுகின்றார்‌; 
அதுவே யென்பதுமுன்‌ வேத: வாக்காம்‌ ; 
அதுவென்றால்‌ எதுவெனகான்‌ அறையக்‌ கேளாய்‌ 
அதுவென் றால்‌ முன்னிற்கும்‌ பொருளின்‌ நாமம்‌ 
அவனியிலே பொருளெல்லாம்‌ அதுவாம்‌ ; நீயும்‌ 
அதுவன்‌ றிப்‌ பிறிதில்லை ; ஆத லாலே, 
A அவனியின்‌ மீ தெதுவரினும்‌ அசைவு ட 
மதுவுண்ட மலர்மாலை இராமன்‌ தாளை “இ 
மனத்திலே நிறுத்தியிங்கு வாழ்வாய்‌ கா, 


35. புருஷகாரம்‌- தகவுரை, வைணவ தத்துவத்தில்‌ பிராட்டியார்‌ 
புருஷகார பூதை? என்று. வ்‌ விவரம்‌ 
 இவ்வாசிரியரின்‌ *முத்திநெறி? (பாரி. திலையம்‌, 
சென்னை ஃ 600 001) 6 என்ற நூலில்‌: காண்க. 


36. பர்ரதி அறுப த்தாறு--60 


கிகி பாரதீயம்‌ 


என்று வருவதைக்‌ காண்க. “எவ்வுயிரும்‌ கட உல்‌ ர்‌ ற்‌. 
கொள்கையை--அத்வைத நிலையை--மேற்கொண்டால்‌ மரண 
மில்லை என்று குறிப்பிடுவதையும்‌ சிந்திக்க, கழுதை, பன்றி, 
கூலம்‌, மலம்‌ முதலிய காண்பனவெல்லாம்‌ தெய்வமாகப்‌ பாவிப்பவர்‌ 
கவிஞ! 38, 


கோவிந்தன்‌ : இத்திருநாமம்‌ கண்ணனுக்கு இந்திரனால்‌ சூட்டப்‌ 
பெற்றது. கோவர்த்தனத்தைக்‌ குடையாகக்‌ கொண்டு ஆநிரைகளைக்‌ 
காத்தபோது இந்திரன்‌ “கேரவிந்தா” என்று கண்ணனை அழைத்ததை 
சுண்டு நினைவுகூர்க, இந்தத்‌ *கோவிக்தனை”க்‌ கவிஞர்‌ “கோவிந்தன்‌ 
பாட்டு”? என்ற ஒரே பாட்டில்‌ “மங்களாசாசனம்‌ செய்து மகிழ்‌ 
கின்றனர்‌. 


எளியனேன்‌ யானெனலை எப்போ து 
போக்கிடுவாய்‌, இறைவ னே!இவ்‌ 
வளியிலே பறவையிலே மரத்தினிலே 
முகிலினிலே வரம்பில்‌ வான 
வெளியிலே கடலிடையே மண்ணகத்தே 
வீதியிலே வீட்டி லெல்லாம்‌ .. 
களியிலே, கோவிந்தா ! நினைக்கண்டு 
கின்னொடுகான்‌ கலப்ப தென்றோ ௦ 


என்கண்ணை மறந்துனிரு கண்களையே 
என்னகத்தில்‌ இசைத்துக்‌ கொண்டு 
நின்கண்ணாற்‌ புவியெல்லாம்‌ நீயெனவே 
கான்கண்டு நிறைவு கொண்டு 
வன்கண்மை மறதியுடன்‌ சோம்பர்முதர்‌ ற்‌. 
பாவமெலாம்‌ மடிந்து கெஞ்சிற்‌ 
புன்கண்போய்‌ வாழ்ந்திடவே கோவிந்தா ! 
எனக்கமுதம்‌ புகட்டு வாயே. 
இப்பாடலில்‌ “யான்‌” என்ற அகந்தையைப்‌ போக்க வேண்டும்‌ என்‌ று. 
எண்ணம்‌ குறிப்பிடத்தக்கது. “இவ்‌, வளியிலே, ப றுவையிலே.... 
வீட்டிலெல்லாம்‌” என்ற அடிகளில்‌ விசுவரூப தரிசனக்‌ காட்சியைக்‌ 
கவிஞர்‌ மனத்தில்‌ எண்ணியதைக்‌ காண்கின்றோம்‌. இக்கருத்து, 
பூவையும்‌ காயாவும்‌ நீ லமும்‌ பூக்கின்‌ ற 
காவிமலர்‌ என்றும்‌, காண்தோறும்‌, பாவியேன்‌. 


37. பாரதி அறுப த்தாறு-4. 
38. து] ப ட்ட 
39. தோ. பா; 44, கேலிக்கள்‌: பாட்டு. 


கடவுள்‌ - சமயக்‌ கொள்கைகள்‌ : | 42 


மெய்‌ஆவி மெய்மிகவே பூரிக்கும்‌ - அவ்வவை 
எல்லாம்‌ பிரான்‌ உருவே என்று. 40 


என்ற நம்மாழ்வாரின்‌ திருவாக்கை நினைவுகூரச்‌ செய்கின்றது. 
அன்றியும்‌, 
பவ்வரீர்‌ உடைஆடை ஆகச்‌ சுற்றி 
பார்‌ அகலம்‌ இருவடியாபவனம்‌ மெய்யா 
செவ்விமா திரம்‌எட்டும்‌ தோளா அண்டம்‌ 
திருமுடியா கின்றான்‌. 
என்று திருமங்கை மன்னன்‌ காணும்‌ விசுவரூப தரிசனத்தையும்‌ 
நினைவுகூரச்‌ செய்கின்ற து இப்பகுதி. இங்கு “சரீர - சரீரி பாவனை? 
என்ற வைணவ தத்துவமும்‌ குழைக்து நிற்பதைக்‌ ட 
மகிழ்கின்‌ே றாம்‌, ப ப 
. இறைவா ! இறைவா... என்ற? பாடலிலும்‌ விகிட்டாத்வைத 
தத்துவத்தைக்‌ காண்கின்றோம்‌. 
சித்தினை அசித்துடன்‌ இணைத்தாய்‌--அங்கு 
சேரும்ஜம்‌ பூதத்து வியனுலகு அமைத்தாய்‌ 
அத்தனை யுலகழும்‌ வண்ணக்‌ களஞ்சிய 
மாகப்‌ பலப்பலகல்‌ லழகுகள்‌ -சமைத்தாப்‌ - 
என்று அ௫லைத்இன்‌ காட்சியில்‌ மனத்தைப்‌ ட நிற்பதைக்‌ 
கண்டு மகிழ்கின்றோம்‌. இன்னும்‌, 
முக்தியென்‌ றொருநிலை சமைத்தாய்‌--அங்கு 
... முழுதினையும்‌ உணரும்‌ உணர்வ மைத்தாய்‌ 
பக்தியென்‌ றொருநிலை வகுத்தாய்‌--எங்கள்‌ 
பரமா ! பரமா ! பரமா ! 
என்றுமுக்தி நிலையை வகுத்தமைத்த அற்புதத்தையும்‌ 5 அதனையடை 
யும்‌ வழியாக அமைத்த பக்தி நெறியையும்‌ நினைந்து போற்றுவதையும்‌ 
கண்டு வியக்கின்றோம்‌. எட்டையபுரத்தில்‌ பிறந்து, நெல்லையில்‌ 
வாழ்ந்த கவிஞர்‌ திருக்குருகூரில்‌ (ஆழ்வார்‌ திருககரி) அவதரித்த. 
நம்மாழ்வாரின்‌ த தீதுவத்தில்‌ ஆழங்கால்படுதல்‌ இயல்பேயன்றோ ஐ 2 
சக்தி: வாரணாசி வாழ்வும்‌, கல்கத்தா வாழ்வும்‌ புதுச்சேரியில்‌ 
வாழ்ந்தபோது கொண்ட அரவிந்தரின்‌ தொடர்பும்‌ கவிஞரைச்‌ சக்தி 
வழிபாட்டில்‌ ஈடுபடுத்தியதாகக்‌ கருதலாம்‌. “சர்வம்‌ விஷ்ணுமயம்‌ 
ஜகத்‌ என்ற மரபு ஒன்று. உண்டு, பார தியாருக்குச்‌ “சர்வம்‌ சக்தி 
“யம்‌ ஜகதி. என்ற தத்துவந்தான்‌ அவரது பேச்சாகவும்‌ அமைந்‌ 


| 20. பெரி. தருவர்‌: 73. 
41. பெரி. திரு 6. 6: 3 
42. தோ.பா: 9. இறைவா ! இறைவா ! 


ஸி 


46 | பாரதீயம்‌ 


துள்ளது. சகீதியைப்பற்றி அதிகமான எண்ணிக்கையில்‌ பாடல்கள்‌ 
காணப்படுவதே இக்கருத்‌ திற்கு அரணாக அமைம்‌ துவிடுகின்றது. 

- மூன்று காதல்‌? என்ற பாடலில்‌ மூன்றாவதாக அன்னை 
பராசக்தியின்‌ மீ து இவர்‌ காதல்‌ கொண்டதாகக்‌ கூறுவர்‌. இவள்‌ 
ஒரு நாள்‌ இரவில்‌ வருகின்றாள்‌ ; கன்னி வடிவமாக வருகின்றாள்‌: 
இவளைக்‌ கண்ட களிப்பில்‌, | ப 


அன்னை வடிவமடா 7 -- இவள்‌ 
ஆதி பராசக்தி தேவியடா ! --இவள்‌ 
இன்னருள்‌ வேண்டுமடா ! --பின்னர்‌ 
ர யாவும்‌ உலகில்‌ வசப்பட்டுப்‌ போமடா ! 
என்று எக்களிப்புடன்‌ தன்‌ மகிழ்ச்சிப்‌ பெருக்கை வெளியிடுகின்‌ றார்‌. 
வாணி, சீதேவி, பார்வதி இம்மூன்று தேவியரும்‌ ஒன்றாக இலங்கு 
பவளே மாதா பராசக்தி என்பது கவிஞரின்‌ அதிராக்‌ கொள்கை 
யாகும்‌. எனவே, ப 
மாதா பராசக்தி வையமெலாம்‌ நீநிறைந்தாய்‌ ! 
ஆதாரம்‌ உன்னையல்லால்‌ ஆரெமக்குப்‌ பாரினிலே** 
என்று கூறு வர்‌. 
யாது மாகி நின்றாய்‌ -- காளி 
எங்கும்‌ நீநிறைந்தாய்‌ 7 
இது நன்மை யெல்லாம்‌ -- காளி 
தெய்வ லீலை யன்றோ 245 
யாது மாகி நின்றாய்‌ -- காளி! 
எங்கும்‌ நீரி றைக்தாய்‌ 
இது நன்மை யெல்லாம்‌ -- நின்றன்‌ 
செயல்க என்றி யில்லை* 8 


எண்ணிலாப்‌ பொருளும்‌, எல்லையில்‌ வெளியும்‌ 
யாவுமாய்‌ மின்றனைப்‌ போற்றி47 

 எண்ணிற்‌ கடங்காமல்‌ எங்கும்‌ பரக்தனயாய்‌ 

விண்ணிற்‌ சுடர்கின்ற மீனையெலாம்‌ -- பண்ணியதோர்‌ 

சக்தி 8 


43. தோ. பா. 64, மூன்று காதல்‌--4 
கீச்‌, தை: 63. நவராத்திரிப்‌ பாட்டு! 
சீ. கை; 30. காளிப்‌ பாட்டு 

46. தை: 31. காளி ஸ்தோத்திரம்‌ 
27. தை 33. மகாசக்தி பஞ்சகம்‌—2 
49, தகை: 17. மகாசக்தி வெண்பா 4 


ன - சமயக்‌ கொள்கைகள்‌ 47 


என்ற பாடற்‌ பகுதிகளில்‌ “எல்லாம்‌ சக்தி மயம்‌? என்ற. கரு கீது 
தெளி வாவதைக்‌ காணலாம்‌. மேலும்‌, 
விண்டு ரைக்கஅறிய அரிதாய்‌ 
விரிந்த வான வெளியென நின்றனை ; 
அண்ட கோடிகள்‌ வானில்‌ அமைத்தனை, 
அவற்றில்‌ எண்ணற்ற வேகஞ்‌ சமைத்தனை ; 
மண்ட லத்தை அணுவணு வாக்கினால்‌ 
வருவ தெத்தனை அத்தனை யோசனை 
கொண்ட தூரம்‌ அவற்றிடை வைத்தனை 
.. கோலமே நினைக்‌ காளியென்‌ றேத்துவேன்‌. 49 
. என்று இந்த அகிலத்தின்‌ காட்சியைத்‌ தொகுத்துக்‌ காட்டுவர்‌. இக்‌ 
காட்சி அடுத்து வரும்‌ ஜந்து பாடல்களில்‌ அற்புதமாக வகுத்துக்‌ 
காட்டப்பெறுகின்றது. இந்த “வியன்பெரு வையத்தின்‌ காட்சி? 
சிறிதோரிட த்திலும்‌ நன்கு காட்டப்‌ பெறுகின்றது. 50 
“எல்லாம்‌ சக்திமயம்‌” என்ற கருத்து வேறொரு கோணத்‌ 
திலும்‌ காட்டப்‌ பெறுகின்றது. 
துன்ப மிலாத நிலையே சக்தி 
தூக்க மிலாக்கண்‌ விழிப்பே சக்தி 
அன்பு கனிந்த கனிவே சக்தி 
ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி ; 
இன்ப முதிர்க்த.முதிர்வே சக்தி, 
எண்ணத்‌ திருக்கும்‌ எரியே சக்தி ; 
முன்புநிற்‌ இன்ற தொழிலே சக்தி, ப 
முக்தி நிலையின்‌ முடிவே சக்து,5* 
இதனைத்‌ தொடர்கது வரும்‌ பாடல்களிலும்‌ சக்தியின்‌ பரிணாமம்‌ 
பல்வேறு விதமாகக்‌ காட்டப்பெறுகின்றது. முத்தாய்ப்பாக, 
வீழ்வு தடுக்கும்‌ விறலே சக்தி, 
விண்ணை யளக்கும்‌ வீரிவே சக்தி ; 
ஊழ்வினை நீக்கும்‌ உயர்வே சக்தி, 
உள்ளத்‌ தொளிரும்‌ விளக்கே சக்தி, 
என்று கூறிக்‌ களிக்கின்றார்‌ கவிஞர்‌. மேலும்‌, ப 
பூதம்‌ ஜக்தும்‌ ஆனாய்‌ _ காளி! 
பொறிகள்‌ ஐக்தும்‌ ஆனாய்‌ ; 
ப்‌ . தோ. பா, 34. மஹா சக்தி வாழ்த்து—.1 
கை 42, கோமதியின்‌ மகிமை -- 5, 6 
ல்‌ றை உ. 21. Eo 


48 பாரதீயம்‌ 


போத மாகி நின்‌ றாய்‌ _ காளி! 
பொறியை விஞ்சி நின்றாய்‌ 2 
என்று அன்னை இந்திரியங்களாகவும்‌ நிற்கின்‌ றாள்‌, அவற்றைக்‌ 
கடந்தும்‌ நிற்கின்றாள்‌ என்று காட்டுவர்‌. ர 
எல்லாத்‌ தொழில்களும்‌ செயல்களும்‌ சக்தி தேவியின்‌ அருளால்‌ 
தான்‌ நடைபெறுகின்‌ றன என்று நம்புபவர்‌ பாரதியார்‌. 
செய்யுங்‌ கவிதை பராசக்தி 
யாலே செயப்படுங்காண்‌ 558 
என்று தாம்‌ படைக்கும்‌ கவிதைகளும்‌ அன்னை பராசக்தியின்‌ 
அருளால்தான்‌ வெளிவருகின்‌ றன என்று கூறுவை தக்‌ காண்க. 
பிறிதோர்‌ இ இடத்திலும்‌, இ | 
பாட்டினிலே சொல்லுவதும்‌ அவள்சொல்‌ லாகும்‌! 
பயனின்‌ றி உரைப்பாளோ? பாராய்‌! நெஞ்சே! 4 
என்று இக்கருத்தினையே மீண்டும்‌ உரைப்பதைக்‌ காணலாம்‌, எனவே, 
பாவ தும்‌ அவள்‌ அருளே என்று உணர்ந்த கவிஞர்‌; 


பாட்டுத்‌ திறத்தாலே - இவ்வையத்தைப்‌ 
பாலித்‌ திட வேணும்‌, 55 


என்று தம்‌ “பேராசையை” வெளியிடுகின்றார்‌. பராசக்தியைத்‌ 
தமிழ்வாணியாகப்‌ பாவித்து, 
வெள்ளை மலர்மிசை வேதக்‌ கருப்பொரு 
ளாக விளங்கிறிவாப்‌! 
தெள்ளு கலைத்தமிழ்‌ வாணி நினக்கொரு 
விண்ணப்பஞ்‌ செய்திடுவேன்‌; 
எள்ளத்‌ தனைப்பொழு தும்பய னின்றி 
இராதென்‌ றன்‌ நரவினிலே 
வெள்ள மெனப்பொழி வாய்சக்தி வேல்‌,சக்தி 
. வேல்‌, சக்திவேல்‌, சக்தி வேல்‌ 6 


என்று க்‌ இன்னும்‌, - சுவை 


நன்றா வளத்தழுச்தல்‌ வேண்டும்‌ _ பல 


52. தோ. பா. £ 30 காளிப்பாட்டு..... 
53, வி.கா.மா26 

54, ஜை: 27. பேதை நெஞ்சே. 

55. தை: 10. காணிகிலம்‌ _ 3. 

56. தை: 18. ஓம்‌ சக்கி, 


கடவுள்‌ ஃ சமயக்‌ கொள்கைகள்‌ 49 

பண்ணிற்‌ கோடிவகை இன்பம்‌ -- நான்‌ 

பாடத்‌ திறனடைதல்‌ வேண்டும்‌, ச 

என்று தான்‌ பாடும்‌ பாடல்‌ செவ்வனே அமை தல்‌ வேண்டும்‌ என்று 
விழைகின்றார்‌. அப்படி அமைய அன்னையின்‌ அருளை வேண்டி 
நிற்கின்றார்‌. ப 

எந்த த காளம்‌ நின்மேல்‌ -- தாயே! 

.. இசைகள்‌ பாடி வாழ்வேன்‌. *8. 
என்று தன்‌ ப்பட வெளியிடுகி கின்றார்‌. இன்னுமோர்ட த்தில்‌, 


நாட்டு. மக்கள்‌ நலமு ற்று வாழவும்‌ | 
.... கானி லத்தவர்‌ மேனிலை எய்தவும்‌ 
பாட்டி லேதனி யின்பத்தை நாட்டவும்‌ : 
- பண்ணி லேகளி கூட்டவும்‌ வேண்டி, நான்‌ 

மூட்டும்‌ அன்புக்‌ கனலொடு வாணியை 

முன்னு கின்ற பொழுதி லெலாங்குரல்‌ 
காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன்‌ . 

கவிதை யாவும்‌ தனக்கெனக்‌ கேட்கன்றாள்‌ £5 
சன்று தன்‌ பாடல்களை யெல்லாம்‌ பராசக்தி கேட்பதால்‌, 
கூறுகின்‌ றார்‌... 


சக்தி வழிபாடு இவர்‌ மூச்‌ சாக அமைகின்‌ றது; அதுவே பேச்சாகக்‌ 
கவிதையில்‌ வழிர்‌ே தாடுகின்‌ றது.. 


உயிரெனத்‌ தோன்றி. ்‌ 
உணர்வுகொண்‌் டேவளர்க்‌ 
தோங்கிடும்‌ சக்தியை 
ஓது கின்றோம்‌. 
பயிரினைக்‌ காக்கும்‌ 
.... மழையென எங்களைப்‌ 
பாலித்து நித்தம்‌ | 
வளர்க்க வென்றே, £௪ 
என்று “வையமுழுதும்‌ படைத்தளிக்கின்ற£ அன்னை பராசக்தியை 
வாழ்த்துகின்றார்‌. பிறிதோரிட உ. 


57. க: 32_யோககித்தி? 

58. தை: 31 காளி ஸ்தோத்திரம்‌ ௨.2 
59. ௯:19 பராசக்தி. ட 

60. ஆ; 22 வையமுழுதும்‌ - வெ, க 
பர. 


பாரதீயம்‌ 


50 


அம்புக்கும்‌ திக்கும்‌ விடத்துக்கும்‌ நோவுக்கும்‌ 
அச்சமில்‌ லாதபடி 
உம்பர்க்கும்‌ இம்பர்க்கும்‌ வாழ்வு தரும்பதம்‌ 
ஓம்சக்தி ஓம்சக்தி ஓம்‌, £1 
என்று பராசக்தியின்மீது தாம்‌ கொண்டுள்ள நம்பிக்கையைத்‌ -- 
மன ௨ துதியை ஜ்‌ தெளிவாக்குகன்‌ றார்‌. 
தன்‌ உடல்‌ பொருள்‌ ஆவியனைத்தையும்‌ சக்தி தேவிக்கே சமர்ப்‌ 
பணமாக்கிவிடுகின்‌ றார்‌, 62 இன்னொரு. பாடலில்‌, 83 
சக்திசக்தி வாழி என்றால்‌ 
சம்பத்‌ தெல்லாம்‌ நேராகும்‌; 
சக்தி சக்தி என்றால்‌ சக்தி 
தாசன்‌ என்றே பேராகும்‌. 
என்று சக்தி தேவியை வாழ்த்தி, தன்னைச்‌ “சக்திதாசன்‌? என்று 
கூறிக்கொள்ளுகின்றார்‌. பிறிதொரு. பாடலில்‌?” சக்தியையும்‌ தன்‌ 
ட னையும்‌ ஐக்கியப்படு சீதிக்கொள்ளுகின்‌ ன 


இன்ப மாக விட்டாய்‌ -- காளி 1 
என்னுளே புகுந்தாய்‌! 
பின்பு நின்னை யல்லால்‌ -- காளி! 
பிறிது நானும்‌ உண்டோ 2 
என்ற பாடலில்‌ இக்கருத்தினைக்‌ காணலாம்‌. இ த, 
உன்னைக்‌ கொண்டு என்னுள்‌ வைத்தேன்‌; 
.. என்னையும்‌ உன்னில்‌ இட்டேன்‌. 
என்ற பெரியாழ்வார்‌ வாக்கையும்‌, 
புவியும்‌ இருவிசும்பும்‌ நின்‌ அகத்த ; நீ£என்‌ 
செவியின்‌ வழிபுகுந்து என்‌உள்ளாப்‌ அவிவு இன்றி 
யான்பெரியன்‌ நீபெரியை என்பதனை யார்‌ அறிவார்‌ 66% 


என்ற நம்மாழ்வார்‌ வாக்கையும்‌, 
தந்ததுன்‌ றன்னைக்‌ கொண்ட தென்றன்னைச்‌ 
_ சங்கரா ஆர்கொலோ சதுரர்‌? 


61. ஆ: 18 ஓம்‌ சக்தி 3. மட 

62. தை: 24 சக்திக்கு ஆதம சமர்ப்பணம்‌ 
63. தை: 25 சக்தி திருப்புகழ்‌ - — 9 

64, ஜை. 30. காளிப்பாட்டு 

65. பெரியாழ்‌. இரு. 5. 4:5 

66. பெரி திறாவம்‌. 75 


கடவுள்‌. - சமயக்‌ கொள்கைகள்‌ 51 


அம்‌ ந்தமொன்‌ லன்‌. ஆனல்‌ தம்‌ ட்ப பற்றே றன்‌ 
யாது பெற்றதொன்‌ றென்பால்‌? 6 


என்ற மணிவாசகப்‌ பெ ருமானின்‌ இருவாக்கையும்‌' நினைவுகூரச்‌ 
செய்துவிடுகின்றது. 
இங்ஙனம்‌ பல தெய்வங்களைப்‌ பாடினாலும்‌ எல்லாக்‌ கடவுளர்‌ 
களும்‌ ஒரே பரம்பொருள்‌ என்ற உணர்ச்சியை அடிக ரதமாகக்‌ கொண்‌ 
டவர்‌ என்பதற்கு அகச்சான்றுகள்‌ உள்ளன. பாஞ்சாலி சபதத்‌ 
தினுள்‌ காப்பு பரப்பிரும்மத்தின்‌ துதியாக அமைந்துவிடுகின்றது. 
ஒமெனப்‌ பெரியோர்கள்‌ -- என்றும்‌ 
-ஓதுவ தாய்வினை மோதுவ தாய்‌. 
இமைகள்‌ மாய்ப்பது வாய்‌ - துயர்‌ 
... தேப்ப்பதுவாய்‌ நலம்வாய்ப்‌ பதுவாப்‌. 
நாமமும்‌ உருவமும்‌ அற்றே - மனம்‌ 
நாடரி தாய்ப்பு த்தி தேடரிதாய்‌ 
ஆமெனும்‌ பொருளனைத்தாய்‌ -— வெறும்‌ 
அறிவுடன்‌ ஆனந்த. இயல்புடைத்தாப்‌; 
நின்றிடும்‌ பிரும்மம்‌ என்பார்‌; அந்த** 
 நிர்மலப்‌ பொரளை. நினைந்திடுவேன்‌. 
என்பது பிரும்மத்‌ை தீப்பற்றிய பாடல்‌. “வடமொழியில்‌ . “ஓம்‌? 
என்னும்‌ சொல்லுக்கு . ஆம்‌” என்றே பொருள்‌... எவ்விடத்தும்‌ 
“இல்லை”. யாதலின்றி “ஆம்‌? என. இருத்தல்‌. பற்றியே, வேதம்‌. பிரும்‌ 
மத்திற்கு “ஓம்‌? எனும்‌. பெயர்‌. கொடுக்கப்பட்டிருப்ப தறிக?? என்ற 
பாரதியாரின்‌ குறிப்பு பிரும்ம த்தை நன்கு விளக்குகின்றது. இன்னும்‌ 
புதிய ஆத்திகுடி” என்ற. பகுதியின்‌ “காப்பும்‌”. பரம்பொருள்‌ வாழ்த்‌ 
தாகவே அமைகின்றது, 
ஆத்திச்‌. சூடி இளம்பிறை யணிந்து . 
மோனத்‌ இருக்கு முழுவெண்‌. மேனியான்‌ 
கடுகி, )றங்‌ கொண்டுபாற்‌ கடல்மிசைக்‌ கிடப்போன்‌ 
மகமது. நபிக்கு. மறையருள்‌ புரிந்தோன்‌ 
ஏசுவின்‌ தந்தை யெனப்பல மதத்தினர்‌ 
உருவக, த்‌ தாலே உணர்ந்துண ராது 
பல்வகை யாகப்‌ பரவிடும்‌ பரம்பொருள்‌ 
ஒன்றே; அதனியல்‌. ஒளியுறு ( மறிவாம்‌; 
அதனிலை கண்டார்‌ அல்லலை. கற்‌ தினார்‌... 
ு தனருள்‌ வாழ்த்த அமரவாழ்‌. வெய்துவோம்‌.” 5 
55. திருவாசகம்‌ - கோயிற்‌ ற்‌ நிருப்பதிகம்‌ _— 10. 
£8. பாச, 1, 15 1 (பிரும்மதுதி) 
69. புதிய ஆத்திசூடி - காப்பு. 


52 பாரதீ யம்‌ 


இதில்‌ ட்ட திருமால்‌, இல்லான்‌. கடவுள்‌, : 8 றி த்தவரின்‌ 
கடவுள்‌ இவர்கள்‌ யாவரும்‌ ஒரே பரம்பொருள்‌. என்று கு றிப்பிடு 
வதைக்‌ காணலாம்‌. “அறிவே தெய்வம்‌”, “பரசிவ. வெள்ளம்‌”, “நான்‌ *-— 
என்றே. பாடல்களிலும்‌ பரம்பொருள்‌ ஒன்‌ ற என்ற ௧௫௬ த்தினைக்‌ 
கண்டு மடழலாம்‌. 
பல்லாயிரம்‌ பல்லாயிரம்‌ கோடி... 
கோடி யண்டங்கள்‌ ... 
எல்லாத்‌ திசையிலு மோரெல்லை 
யில்லா வெளிவானிலே ! 
நில்லாது சுழன்றோட நியமம்‌ 
செய்தருள்‌ நாயகன்‌ 
சொல்லாலும்‌ மனத்தாலும்‌ க்‌ 
ணாத பெருஞ்சோதி. 
என்ற “அல்லாவை”ப்‌ பற்றிய இந்தப்‌ பாடல்‌ பரம்பொருளுக்கும்‌ 
பரஞ்சோதிக்கும்‌ _— பொருந்துமாறு அமைந்துள்ளதைக்‌ காணலாம்‌. ' 
வேறு வழிபடு பொருள்கள்‌ 
மேற்குறிப்பிட்ட கடவுளர்களைத்‌ தவிர பண்டையோர்‌ மேற்‌ 
கொண்ட கெறியையொட்டிப்‌ பகலவன்‌, திங்கள்‌; இ-மு தலியவற்றை 
யும்‌ வழிபடு பொருளாகக்‌ கொள்கின்றார்‌ கவிஞர்‌. இவற்றையும்‌ 
காண்போம்‌. ௫ | 
பகலவன்‌ : கதிரவனைப்‌ பற்றி மூன்று பாடல்கள்‌ காணப்படு 
இன்றன. திருமறைகளும்‌, முனிவர்களும்‌ இவர்களைத்‌ தொடர்ந்து 
தூமொழிப்‌ புலவர்களும்‌ கதிரவனைப்‌ பெருமையுடன்‌ போற்று 
வதைச்‌ சிந்திக்கன்றார்‌. 
பரிதி யோ பொருள்‌ யாவிற்கும்‌ முதலே! 

54 புவ பொன்செய்‌ பேரொளித்‌ திரளே! 
என்கின்றார்‌. *ஆதவனே. ஆ ற்றலனைத்திற்கும்‌ மூலம்‌” (The sun 
is the ultimate source of energy). என்ற, இக்கால அறிவியல்‌ 
உண்மையையும்‌ சிந்தித்துப்‌ “பொருள்‌ யாவிர்‌ ற்கும்‌ முதலே”. என்‌ 
கின்றார்‌. நம்‌ முன்னோர்கள்‌ காலையில்‌? ; எழுந்தவுடன்‌ காலைக்‌ 
கடன்களை முடித்துக்கொண்டு கதிரவனை. வணங்குவதைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. கற்றோரும்‌ கல்லாதோரும்‌.. இவவணக்கத்தை மேற்‌ 
கொண்டு வருவகை இன்றும்‌:காண்கின்றோம்‌. “கூரிய நமஸ்காரம்‌”? 
என்ற ஒரு. உடற்பயிற்சி முறையும்‌. நடைமுறையில்‌ இருந்து வரு 
வதையும்‌ பார்க்கின்‌ றாம்‌, இவர்‌ ற்‌ை றயெல்லாம்‌ நினைந்து, 

க்க தோ. பா: 78. அல்லா து 
- இதன்‌. ச” பபொச்கலும்‌. அணுவும்‌? . என்ற 
சென்‌ ணை) காண்க. த ப ப 


en சமயக்‌ கொள்கைகள்‌ ௦4 


வேதம்‌ பாடிய வை கண்டு 
- வேள்விப்‌ பாடல்கள்‌ பாடுதற்‌ குற்றேன்‌; 
நாத வார்கட லின்னொலி யோடு 
. நற்ற மிழ்ச்சொல்‌ இசையையும்‌ சேர்ப்பேன்‌, 
காத மாயிரம்‌ ஓர்கணத்‌ துள்ளே 
கடுகி யோடும்‌ கதிரினம்‌ பாடி 
ஆத வா!நினை வாழ்த்திட வந்தேன்‌ ; 
அணிகொள்‌ வாண்முகம்‌ காட்டுதி சற்றே 73 


என்‌ று பாடி மகிழ்வதைக்‌ காண்க, கதிரவனையன்‌ றி. *கதிரினம்‌? என்று 
கதிரவ மண்டலததிலுள்ள அனைத்தையும்‌ நினைந்து. பாடுவதால்‌ 
கம்மனோர்‌ மேற்கொண்டு வரும்‌ “நவக்கிரக வழிபாடு? இவர்‌ சிந்தை 
யிலிருந்து கொண்டு இங்ஙனம்‌ பாடச்‌ ்‌ செய்ததோ என்று எண்ணத்‌ 
தோன்றுகின்‌ றது. 
.... ததிரவன்‌ எழுந்ததும்‌ உறங்கிக்‌ கிடந்த இய ற்கையன்னையும்‌ 
விழிக்கின்றாள்‌. வானமெங்கும்‌ படர்ந்து வரும்‌ :ஒளியினைக்‌ கண்டு 
புட்கள்‌ மகிழ்வுடன்‌ :பாடிக்‌ களிக்கின்‌ றன. கடலின்கண்‌ உள்ள 
ஒவ்வொரு நுண்‌ துளியிலும்‌ கதிரவன்‌ வடிவு காணப்படுவதால்‌ கடல்‌ 
கதிரவனைச சுருதி பாடி,எற்றும்‌ திரைகளால்‌ தாளம்போட்டுக்‌ களிக்‌ 
ன்றது. இதனைச்‌ சிந்தித்த கவிஞர்‌, 
என்ற னுள்ளங்‌ கடலினைப்‌ போல 
எந்த நேரமும்‌ நின்னடிக்‌ கீழே. 
நின்று தன்னகத்‌ தொவ்வோர்‌ அணுவும்‌ 
நின்றன்‌ சோதி நிலை றந்தது வாகி. 
நன்று வாழ்ந்திடச்‌ செய்குவை. ஐயா? 
ஞாயிற்‌ நின்கண்‌ ஒளிதரும்‌ தேவா! 
மன்று வானிடைக்‌ கோண்டுல கெல்லாம்‌ 
வாழ நோக்கிடும்‌ வள்ளிய தேவா? 


என்று: தானும்‌ கடலின்‌ நிலையை அடைந்து மகிழ வேண்டும்‌ என்றூ 
ஆதவனை வேண்டுகின்‌ றார்‌; அந்நிலையைது தனக்கு . _நல்குமாறு 
வேண்டி அவனை வணங்குகின்‌ றார்‌. 
காதல்‌ கொண்டனை போலும்‌ மண்மீதே 
கண்பிறழ்‌ வின்றி நோக்குகின்‌ றாயே! 
மா ப பூமியும்‌ நின்மிசைக்‌ காதல்‌ 
மண்டி. னாள்‌; இதில்‌ ஜயமொன்‌ றில்லை. 


பந்தன கவ வம்‌ ல 
72. தோபா : 6௦. சூரிய தரிசனம்‌--2 
73. கை. டு ஞாயிறு வணக்கம்‌-2 - 


க பாரதீயம்‌ 


சோதி கண்டு முக கத்தில்‌ வே 
. தோன்றுக இன்ற புதுநகை என்‌ னே! .. 
ஆதித்‌ தாய்தக்தை நீவிர்‌ உமக்கே . 
ஆயி ரந்தரம்‌ அஞ்சலி செய்வேன்‌"? 


என்ற பாடலில்‌ கதிரவனைக்‌ காதலனாகவும்‌, ல்ம்களைக்‌ காதலி 
யாகவும்‌ காண்கின்றார்‌. ... 'இவர்களிருவரும்‌ ப “காதலன்‌ காதலி. 
தரிசனம்‌ தீந்து நிற்கின்றனர்‌. இவர்களிருவரும்‌ இணங்கி இணைந்து 
இயங்குவத்னால்தான்‌ இவ்வுலகிலுள்ள நிலைத்திணையும்‌ இயங்கு 
இணையும்‌ தோன்றி நிலை பெற்றுள்ளன. “செம்போன்னை 
உருக்கி வார்த்தாலெனக்‌ காட்சியளிக்கும்‌ ' அந்திவான்‌ செக்கரழகும்‌, 
கொண்டல்‌ கொண்டலாக ஓடும்‌ புயலின்‌ அழகும்‌, அது பொழியும்‌ 
மழையின்‌ அழகும்‌, அத்தண்‌ புனல்‌ மணற்‌ கற்களை அரித்தோடும்‌ 
அருவியின்‌ அழகும்‌, பச்சைப்‌ பசேலெனப்‌ பெருங்காட்சியளிக்கும்‌ 
பொருள்களின்‌ அழகும்‌, அவைகளில்‌ பச்சைப்‌ பாம்பெனப்‌ பின்னிக்‌ 
கடக்கும்‌ பசுங்கொடிகளின்‌ அழகும்‌, அவைகளினின்றும்‌ அரும்பி 
யுள்ள ஈகை மலரின்‌ அழகும்‌?" நம்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை 
கொள்ளுகின்‌ றன. கதிரவன்‌ -- நிலமகள்‌ என்ற இவர்களிருவரும்‌ 
கலநீது வாழும்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ காணும்‌ காட்சிகள்‌ இவை... 


மேற்கு நிப்பிட்ட காட்சிகளில்‌ 2 பொதித்து கிடக்கும்‌ அறிவியல்‌ 
உண்மைகளைக்‌ காண்போம்‌. “ஆ தவன்தான்‌ அனைத்தாறி றல்களின்‌ 
மூலம்‌” என்பதை மேலே கு றிப்பிட்டோமல்லவா? அவற்றை ஈண்டு 
விளக்குவோம்‌. ஒளிச்சேர்க்கை (ஒPhoto-synthesis) இய ற்கையில்‌ 
நடைபெறும்‌ ஓர்‌ அற்புத நிகழ்ச்சி. தாவரங்கள்‌ காற்‌ றிலுள்ள கரிய 
மிலவாயு, வேர்களின்மூலம்‌ பெறும்‌ நீர்‌ இவற்றை உட்கொண்டும்‌, 
கதிரவன்‌ ஒளிக்‌ கதிர்களாகவும்‌, வெப்பக்‌ கதிர்களாகவும்‌, உமிழும்‌ 
ஆற்றலைத்‌ துணைகொண்டும்‌ (இதுதான்‌. அணுவாற்றல்‌ ; நீரிய 
உட்கருக்கள்‌ பரிதிய உட்கருக்களாக மாறுங்கால்‌ உண்டாவது) 
கரர்போஹைட்ரேட்டுகள்‌ போன்ற பொருள்களைச்‌ சேமித்‌ துவைக்கும்‌ 
நிகழ்ச்சிதான்‌ ஒளிச்சேர்க்கை என்பது. தாவரங்கள்‌ கதிரவனின்‌ 
ஒளியைக்கொண்டே வாழ்கின்றன என்பதை நாம்‌ அறிவோம்‌. 
அவை  கதிரவனிடமிருந்து ஒளியையும்‌ வெப்பத்தையும்‌ . நேரே 
விழுங்குகின்‌ றன. இந்த உலகில்‌ தாவரங்களைத்‌ தவிர. வேறு எந்தப்‌ 
பொருள்களும்‌ கதிரவனிடமிருக்து. கேரடியாக. ஆற்றலைப்‌ பெறும்‌: 
ண பறட மனிதன்‌ உட்பட்‌, விலங்கு, பறவை முதலிய 


73. தை. நை. 
74. திரு.வி, க. முருகன்‌ அல்லது அழகு. 


கடவுள்‌ - சமயக்‌ கொள்கைகள்‌ 52 


பிராணிகள்‌ _ யாவும்‌. கதிரவன்‌. காலும்‌ கப தல கற விலையும்‌ 
விழுங்காமல்‌ - அவற்றை விழுங்கிய தாவரங்களை விழுங்கிக்‌ கதிர 
வனின்‌ ஆற்‌ றலைப்‌. பெறுகின்றன... புலி, சிங்கம்‌ போன்ற புலா 
லுண்ணும்‌ விலங்குகளோ கதிரவனின்‌ ஆற்றலை நேரே விழுங்குவது : 
மில்லை; .தாவரங்கள்‌ உண்டாக்கும்‌ பொருள்களையும்‌ விழுங்கு 
வதில்லை. அவை பயிருண்ணும்‌ விலங்குகளைக்‌ கொன்று தின்று 
கதிர வனின்‌ ஆற்றலைப்‌ பெறுகின்றன. எனவே, இப்புவியிலுள்ள 
பிராணிகள்‌ அனைத்தும்‌ பகலோனிடமிருக்தே ஆற்றலைப்‌ பெறு 
கின்றன என்பது வெள்ளிடை மலை. இக்கருத்துகள்யாவும்‌ மேற்‌ 
குறிப்பிட்ட பாடலில்‌ அமைந்து கிடப்பதைக்‌ கண்டு மகிழ்கின்றோம்‌, 
இந்த அறிவியல்‌ உண்மையை அதுபவமாகக்‌ கண்ட இளங்கோ 
வடிகள்‌ தாம்‌ இயற்றிய காவியத்தில்‌ ஞாயிற்றினை மங்கல வாழ்த்துப்‌ 
பாடலாகப்‌ போற்றுகின்றார்‌; “கைபுனைம்தியற்றாக்‌ கவின்பெறு 
வனப்பில்‌” திளைத்த நக்கீரர்‌ பெருமானும்‌, கதிரவனை நினைந்து 
தம்‌ திருமுருகாற்றுப்படையைத்‌ தொடங்குகின்‌ றார்‌. இந்த அறி 
வியல்‌ உண்மையை நிதர்சனமாகக்‌ கண்ட பாரதியாரும்‌ கதிர 
வனையும்‌, நிலமகளை யும்‌ காதலன்‌--காதலியாகக்‌ காண்கன்றார்‌. 
மேலும்‌, பாரதியார்‌ கதிரவனை ஞானத்தின்‌ உருவாகவும்‌ காண்‌ 
கின்றார்‌. ஆதவனிடமிருக்‌ துதான்‌ அதுமான்‌ எல்லாக்‌ கலை 
களையும்‌ கற்றான்‌ என்ற புராண வரலாறும்‌ இதனைத்தான்‌... கூறு 
தின்றது என்று கருதலாம்‌. இதனால்தான்‌ பாரதியார்‌ கதிரவனை 
ஞானபாநு என்று. போ ற்றுகின்‌ றார்‌... ஆதலால்தான்‌, 
பண்ணிய முய ற்சி யெல்லாம்‌ 
பயனுற வோங்கும்‌, ஆங்கே 
எண்ணிய எண்ண மெல்லாம்‌ 
எளிதிலே வெற்றி யெய்தும்‌; 
திண்ணிய கருத்தி னோடும்‌ 
சிரித்திடு முகத்தி னோடும்‌. 
நண்ணிடும்‌. ஞான பாறு த. 
அதனைகாம்‌ நன்கு போற்றின்‌. ' ப 


என்‌ று ஆதவனை. ஞானபாது” வாகக்‌. காண்கின்ற றார்‌. 

த்‌: . ஐம்பெரும்‌ பூதங்களில்‌... நிலத்தைப்‌. பூமி தேவி . என்ற 
பெண்ணாகவும்‌, காற்றை வாயு தேவனாகவும்‌, தயை அக்கினித்‌ தேவ 
னாகவும்‌, ரை வருணதேவனாகவும்‌ உருவகித்துப்‌ போற்றியுள்ளனர்‌. 
இ வழிபாட்டைப்பற்றித்‌ திருமறைகள்‌ பேசுகின்றன. பாரதியார்‌ தீயை 
அ றிவுக்‌ கொப்பிட்டு - அதனைப்‌. போர்‌ ற்‌ றுகின்றார்‌. “ஞானச்‌ ௬டர்‌” 


த. தோ.பா :. 71. ஞான பாறு ச்‌ 


56 பாரதீயம்‌ 


என்ற வழக்கினை எண்ணுக. பரதியார்‌ யைச்‌ “செங்கதிர்‌ 
வானவன்‌? என்று உருவகிக்கின்றார்‌. இவன்‌ தீமையை அழிப்பவன்‌ 
என்றும்‌, கன்மைகள்‌ பல நல்குபவன்‌ என்றும்‌,  உருத்திரனின்‌ 
அன்புத்‌ த திருமகன்‌ என்றும்‌ பேசுகின்‌ நார்‌. இந்த அறிவுத்‌ தெய்வம்‌ 
நெஞ்சின்‌ கவலைகள்‌, நோய்கள்‌ இவற்றைப்‌ போக்கி நீண்ட ஆயுளை 
அளிக்கும்‌ என்றும்‌ குறிப்பிடுகின்‌ றார்‌. இந்தத்‌ தெய்வத்தைக்‌ 
கூட்டாக வழிபடுவதற்கு மக்கட்‌ கூட்டத்தை அழைக்கின்றார்‌, 
வேள்வித்‌ த பாரதியாரின்‌ வழிபாட்டுக்குரிய தாகின்றது. இராம 
லிங்க அடிகளின்‌ “ஜோதி வழிபாடு?” ஈண்டுச்‌ சிந்தித்தற்குரியது. 
அனைத்தையும்‌ தேவர்க்‌ காக்கி 
ஆறத்தொழில்‌ செய்யும்‌ மேலோர்‌ 
மனத்திலே சக்தி யாக 
வளர்வது நெருப்புத்‌ தெய்வம்‌ 
தினத்தொளி ஞானம்‌ கண்டீர்‌ 
இரண்டுமே சேர்ந்தால்‌ வானோர்‌ 
இனத்திலே கூடி வாழ்வர்‌ 
மனிதரென்‌ றிசைக்கும்‌ வேதம்‌ 6 
என்று சுவிஞர்‌ “நெருப்புத்‌ தெய்வம்‌” மனிதர்களைத்‌ தேவர்களாக்கு 
வதைக்‌ காட்டுவர்‌. ஆண்டவனைப்‌ “பரஞ்சோதி? என்று சமயச்‌ 
சான்றோர்கள்‌ குறிப்பிடுவதையும்‌ ஈண்டுச்‌ சிந்தித்தல்‌ தகும்‌, 


... இறைவனை அடையும்‌ நெறிகள்‌ 
இனி கலக்கல்‌ அடைவதற்குப்‌ காய்‌ காட்டும்‌ நெறி 
களைச்‌ சிந்திப்போம்‌. 
சரணாகதி நெறி : சமயச்‌ சான்றோர்கள்‌ காட்டிய சரணாகதி 
தத்துவம்‌ பாரதியாரையும்‌ ஆட்கொண்டு விடுகின்றது. கவிஞர்‌ பரா 
சக்தியைச்‌ சரணம்‌ அடைகின்றார்‌. ஒரு பாடலில்‌, 
தேசுறு நீல நிறத்தினாள்‌, அறிவாய்ச்‌ 
சிந்தையிற்‌ குலவிடு திறத்தாள்‌; 
வீசுறுங்‌ காற்றில்‌ நெருப்பினில்‌ வெளியில்‌ 
விளங்குவாள்‌ தனைச்சரண்‌ புகுந்தேன்‌. 77 
என்று அன்னையிடம்‌ சரண்‌ புகுவதைக்‌ காண்க. முத்துமாரியும்‌; 
தேச முத்துமாரியும்‌ பராசக்தியின்‌ வேறு a இதனை நன்‌ 
- குணர்ந்த கவிஞர்‌, | 
| உலகத்து சம்கி எங்கள்‌ முத்‌ து 
ச மாரியம்மா! எங்கள்‌ முத்துமாரி! 
76. “த, #71. ஏானபாநு-3 
77. தை: 33. மகாசக்தி பஞ்சகம்‌ 5 


கடவுள்‌ - சமயக்‌ கொள்கைகள்‌ 57 


உன்பாதம்‌ சரண்புகுக்தோம்‌,--எங்கள்‌ முத்து 
மாரியம்மா, எங்கள்‌ முத்துமாரி/** 


என்று முத்துமாரிக்கும்‌, 
தேடியுனைச்‌ சரணடைந்தேன்‌ தேச முத்துமாரி! 
கேடதனை நீக்கிடுவாப்‌, கேட்டவர்‌ தருவாய்‌ 
பாடியுனைச்‌ சரணடைந்தேன்‌, பாசமெல்லாம்‌ களைவாய்‌; 
கோடிலஞ்‌ செய்திடுவாய்‌, குறைகளெல்லாம்‌ தீர்ப்பாய்‌”? 
என்று தேசமுத்து மாரிக்கும்‌ சரண்‌ புகுவதைக்‌ கண்டு மகிழலாம்‌... 
இதே பாடலில்‌ இச்சரணாகதி தத்துவத்தை, 


நம்பினோர்‌ கெடுவதில்லை; நான்குமறைத்‌ தீர்ப்பு, 
அம்பிகையைச்‌ சரண்புகுக்தால்‌ அதிகவரம்‌ பெறலாம்‌. 

என்று மீண்டும்‌ வலியுறு த்துவதைக்‌ கண்டு மகிழ்க, 

பக்தி நெறி : வைணவ தத்துவத்தில்‌ முடிந்த முடிபாக, எளிய 
வழியாக, மேற்கொள்ளப்பெறுவது பிரபத்தி நெறி (சரணாகதி 
மார்க்கம்‌) என்பதை காம்‌ அறிவோம்‌. எனினும்‌, சற்றுக்‌ கடினமாக 
வுள்ள பக்தி நெறியும்‌ அங்கு மேற்கொள்ளப்பெறுகின்றது. இது 
போலவே பாரதியாரும்‌ சரணாகதி தத்துவமேயன்‌ றி பக்தி என்ற ஒரு 
 வழியினையும்‌ குறிப்பிடுகின்‌ றார்‌. “பக்து??8௦பயென்ற பாடலொன்றில்‌ 
பக்தியினால்‌ பாரினில்‌ எய்திடும்‌ மேன்மைகளைப்‌ பட்டியலிட்டுக்‌ 
காட்டுகின்றார்‌. பக்தியினால்‌ சித்தம்‌ தெளியும்‌ ; செய்கையனைத்‌ 
திலும்‌ செம்மை பிறந்திடும்‌ ; வித்தைகள்‌ சேரும்‌ ; மனத்திடைத்‌ 
தத்துவம்‌ உண்டாகும்‌ ; நெஞ்சில்‌ சஞ்சலம்‌ நீங்கி உறுதி விளங்‌ 
கிடும்‌. பக்தியினால்‌ காமப்‌ பிசாசு, தாமதப்‌ பேப்‌, 'தேம்பல்‌ 
பிசாசு : ஆகியவற்றை யெல்லாம்‌ வெருட்டி அனுப்பிவிடலாம்‌; 
பக்தி வளர்வதால்‌ ஆசைகள்‌ அழியும்‌: அச்சம்‌ அகலும்‌ ; 
பாசம்‌ அறுக்கப்பெறும்‌ ; சோர்வுகள்‌ போகும்‌; பொய்ச்‌ 
சுகம்‌ அகன்று மெய்ச்‌ சுகம்‌ பெற வழி அமையும்‌ ; பல செல்வங்கள்‌ 
வளர்ந்து மகிழ்ச்சி விளைந்திடும்‌ ; பிணிகள்‌ தீர்ந்து இன்பங்கள்‌ 
சேர்ந்திடும்‌. ஒருவரிடம்‌ பக்தி இடம்‌ பெற்றால்‌ அவரிடம்‌ கல்வி 
வளரும்‌; பல காரியங்கள்‌ கைகூடும்‌; வீரியம்‌ ஓங்கிடும்‌ ௪ 
அல்லல்‌ போம்‌; வல்வினை போம்‌ ; கல்ல. ஆண்மை உண்டாகும்‌ 7 
அறிவில்‌ பளிங்கு போன்ற ஒரு வகைத்‌ தெளிவு பிறக்கும்‌ ; 
சொல்லுவதெல்லாம்‌. திருமறைச்‌ சொல்லினைப்போல்‌ பய ன்‌ 
உள்ளதாகும்‌ ; சோம்பல்‌ அழியும்‌ ; உடல்‌ சொன்னபடி இயங்கிடும்‌ 2 
79, நே. 40. முத்துமாரி] 

79. தே.41. தேச முத்துமாரி 1, 2 

80. வே. பா. 15. பக்தி 


58 | பாரதீயம்‌ 


கல்ல ததவ தன்‌ ன டல்‌. பூய்ங்கள்‌ 
பருக்கும்‌, அதாவது எதிலும்‌ துணிவு பிறக்கும்‌, தெய்வ பக்தியினால்‌, 
சந்‌ ததி வாழும்‌--வெறுஞ்‌ .. 
.... சஞ்சலவ்‌ கெட்டு வலிமைகள்‌ சேர்ந்திடும்‌ 
“இந்‌ தப்‌ புவிக்கே--இங்கோர்‌ - 
ஈசனுண்‌ டாயின்‌ ரகவ அடில்‌ டேனுன்‌ றன்‌ : 


வீம்புகள்‌ மறையும்‌; 


கந்‌ தமல ர்த்தாள்‌- துணை ; 
காதல்‌ மகவு வளர்ந்திட வேண்டும்‌, என்‌ 
சிக்‌ை த யறிக்தே அருள்‌ 
செய்திட வண்டும்‌” என்‌ றால்‌அருள்‌ எய்திடும்‌ 


என்று வலியு துத்திக்‌ கூறுவர்‌, பக்தியுடையவர்களின்‌ தன்மையை 
யும்‌ அவர்கள்‌ பயனடையும்‌ மை றயினையும்‌, 


பக்தி யுடையார்‌ காரிய த்தில்‌. 
 பதறார்‌ ! மிகுந்த. பொறுமையுடன்‌ 
வித்து முளைக்கும்‌ தன்மைபோல்‌ 
மெல்லச்‌ செய்து பயனடைவர்‌. £1 

என்ற பாடலில்‌. தெளிவாக விளக்குவதைக்‌ காணலாம்‌ ; ஈம்‌. 
அதுபவமும்‌ இப்படியிருப்பதை உணர்ந்து மகிழலாம்‌. இன்னொரு 
பாடலில்‌; 

சக்தி பதமே சரணென்று காம்புகுந்து 

பக்தி பினாற்பாடிப்‌ பலகாலும்‌- முக்தி நிலை 

காண்போம்‌, 5? 


என்று சரணாகதியும்‌ பக்தி நிலையைக்‌ காணும்‌ வழிகளாகும்‌ என்று 
வலியுறு ததுவர்‌, 

யோகமா ? தவமா ?: எது முத்திக்குச்‌ றந்த வழி என்பது 

பற்றிச்‌ சில அறிஞர்கள்‌ மண்டையையுடைத்துக்‌ ௦ கொள்ளுகின்றனர்‌. 
இதுபற்றிப்‌ பாரதியார்‌ பல்வே இ வினாக்களை எழுப்புகின்றார்‌, 
அழகு தெய்வத்தினிடம்‌. இறுதியில்‌ இரண்டும்‌ ஒன்றே என்று முடிவு 
கட்டுகின்றார்‌£ 3, அன்புடைய வாழ்க்கைதான்‌ . - அனைத்தையும்‌ 
நல்கும்‌. என்பது பாரதியாரின்‌ அதிராக்‌ கொள்கை, 
துன்ப நினைவுகளும்‌ சோர்வும்‌ 
OO மெல்லாம்‌ 


ஷன்‌. நர. மாட 
ei தோ. பா, 66, விடுதலை: வெண்பா 1 
83. த. பா, 9 அழகுத்‌ தெய்வம்‌. 


கடவுள்‌ - சமயக்‌ கொள்கைகள்‌ ௦9 


அன்பில்‌ அழியுமடீ கிளியே 
அன்புக்‌ கழிவில்லை காண்‌. 
என்று கூறுவதைக்‌ காண்க. பிறிதோர்‌ இட த்தில்‌, 


தின்ன வரும்புலி தன்னையும்‌ அன்பொடு 
சிந்தையிற்‌ போற்றிடுவாய்‌--ஈன்னெஞ்சே 21 
அன்னை பராசக்தி யவ்வுரு வாயினள்‌ 
அவளைக்‌ கும்பிடுவாய்‌--ஈன்னெஞ்சே ! 185 
என்று அன்பை வற்புறு தீதுவதைக்‌ காணலாம்‌. ந்த்‌ 
இடத்தில்‌, ந 
ஊனுடலை வருகிற, எ ்வியற்ல்க்‌ i 
உங்களுக்குத்‌ தொழிலிங்கே அன்புசெய்தல்‌ கண்டீர்‌! 6 
என்று அன்பு செய்தலை மீண்டும்‌ வற்புறுத்துவ்தைக்‌ கண்டு 
மகிழலாம்‌. பிறிதோரிட த்தில்‌, 
அன்பிற்‌ சிறந்த தவமில்லை, அன்புடையார்‌ 
இன்புற்று வாழ்தல்‌ இயல்பு." 
என்று . அன்பே சிறந்த தவம்‌ என்பதை வலியுறுத்துவதைக்‌ 
காணலாம்‌ ; நம்‌ அநுபவத்தாலும்‌ உணரலாம்‌. 


137. இவர்‌ காட்டும்‌ சமய சமரசம்‌ 


சமயச்‌ சான்‌, றார்களுள்‌ தாயுமான அடிகள்‌, இராமலிங்க அடிகள்‌ 
இவர்களே க்‌ பும்‌ ஒரு சமரச ' நிலையை நிலை நாட்ட 
முற்பட்டவர்கள்‌. - சமயச்‌: சான்றோர்‌ வரிசையில்‌ வைத்து 
எண்ணப்படாவிட்டாலும்‌ மே ற்கூறிய்‌ இரு பெரியார்களை அடுத்து, 
சமயங்களுள்‌ ஒரு சமரச நிலையை ஏற்படுத்த முயன்றவர்‌ பாரதியார்‌ 
என்று மடவ தவறில்லை. ட. 
எல்லாச்‌ சமயங்கள்‌ .கூறும்‌.. 'மந்திரிபெழிகள்‌!.. யாவும்‌ ஒரு 
பொருளையே குறிக்கும்‌ என்பது பாரதியாரின்‌ ெ தீளிந்‌ த ஞானமாகும்‌ 
இதனைக்‌ கோவிந்தசாமியின்‌ வாக்காக வெளியிடுகின்‌ நார்‌ கவிஞர்‌. 
ஒருமொழியே பலமொழிக்கும்‌ இடங்கொ டுக்கும்‌. 
.... ஒருமொழியே மலமொழிக்கும்‌ ஒழிக்‌ கும்‌ என்ற. 
ஒருமொழியைக்‌ கருத்தினிலே நிறு ததும்‌ வண்ணம்‌ 
ஒருமொழி “ஒழ்கமச்‌ சிவாய* என்பர்‌ - 


84. தோ. பா. ட ரீக கிளிப்‌ பாட்டு? 

85. வே. பா. 23 பகைவனுக்‌ கருள்வாய்‌ - 6 
86. தை: 19. அன்பு செய்தல்‌ - 2 | 
87. தோ; பா?வி,நா.,மா2 EA 


ஹர்ஹர்‌? எ என்‌ த ம அத்‌ ராம i 
“இவவ? வென்‌ நிட்டாலும்‌ அஃதே யாகும்‌; 

தெளிவுறவே ஓம்சக்தி? என்று மேலோர்‌; 
ஜெபம்புரில தப்பொருளின்‌ பெயரே யாகும்‌. 88 


இப்படி வ ற்பு று த்திக்‌ கூறும்‌ கோவிக்‌ தசாமி பின்பும்‌ பகர்வார்‌;. 


சாரமுள்ள பொருளினைநான்‌. சொல்லி விட்டேன்‌. 
சஞ்சலங்கள்‌ இனிவேண்டா; சரதம்‌ தெய்வம்‌. 
ஈரமிலா கெஞ்சுடையார்‌ சிவனைக்‌ காணார்‌. 
எப்போதும்‌ அருளைமனத்‌ திசை, த்துக்‌ கொள்வாய்‌; 
வீரமிலா கெஞ்சுடையார்‌ சிவனைக்‌ காணார்‌; 
.. எப்போதும்‌ வீரமிக்க வினைகள்‌ செய்வாய்‌ 
பேருயர்த்த ஏஹோவா அல்லா நாமம்‌ 
பேணுமவர்‌ பதமலரும்‌ பேணல்‌ வேண்டும்‌. “ . 
இப்பாடலில்‌ எல்லாச்‌ சமயங்களும்‌ கு றிப்பிடும்‌ “அடியார்‌ வணக்‌ 
கத்தை?” வலியுறுத்திப்‌ பேசுவதைக்‌ காணலாம்‌. 
எல்லாச்‌ சமயங்களும்‌ கொண்டுள்ள கருத்‌ து. ஒன்றே யாகும்‌ 
என்பதை; த ஸ்ட 
பூமியிலே கண்டம்ஜந்து மதங்கள்‌ கோடி! 
புத்தமதம்‌ சமணமதம்‌ பார்ஸி மார்க்கம்‌, 
- சாமியென யேசுபதம்‌ போற்றும்‌ மார்க்கம்‌ 
சனாதனமாம்‌ இந்துமதம்‌, இஸ்லாம்‌, பூதம்‌; 
நாமமுயர்‌ சீனதீதுத்‌ “தரவு” மார்க்கம்‌, 
நல்ல*கண்‌ பூசி? மதம்‌ முதலாம்‌ பார்மேல்‌ 
யாமறிந்த மதங்கள்பல உளவாம்‌ அன்றே; 
யாவினுக்கும்‌ உட்புதைந்த கருத்திங்‌ கொன்றே.20 
என்று வேற்றுமையில்‌ ஓ ற்றுமையை உண்ர்த்துகின்றார்‌. அடு த்து 
நரம்‌ திடசித்தமாக இருக்கவேண்டும்‌ என்பதை, 
பூமியிலே வழங்கிவறாம்‌ மதத்துக்‌ கெல்லாம்‌ 
 பொருளினைநாம்‌ இங்கெடு தீதுப்‌ புகலக்‌. கேளாய்‌ ; 
சாமிக; சாமிரீ; கடவுள்‌. நீயே; ரக. 
தத்வமஸி; தத்வமஸி நீயே அஃதாம்‌; 


88. பாரதி அறுபத்தாறு - 63; 
99. நை, 65... 


கடவுள்‌ - சமயக்‌ கொள்கைகள்‌ 61 


பூமியிலே நீகடவுள்‌ இல்லை யென்று 
புகல்வதுகின்‌ மனத்துள்ளே புகும்‌ த மாயை; 
சாமி8 அம்மாயை தன்னை நீக்கிச்‌ ... 
சதாகாலம்‌ “சிவாஹோ? மென்று சாதிப்‌ பாயே. டத்‌ 
என்ற பாடலில்‌ வலியுறு த்துவதைக்‌ காணலாம்‌. இதில்‌ சர்வ சமய 
சமரசத்தை நிலை காட்டுவதையும்‌ கண்டு மகிழலாம்‌... ட 
இவற்றையெல்லாம்‌ ஆழ்ந்து சிந்தித்தால்‌, 
வேறுபடும்‌ சமயமெல்லாம்‌ புகுந்து பார்க்கின்‌ 
| - விளங்குபரம்‌ பொருளே!நின்‌ விளையாட்‌ டல்லால்‌. 
மாறுபடும்‌ கருத்தில்லை, முடிவில்‌; மோன 
்‌ வாரிதியின்‌ நதித்திரள்போல்‌ வயங்கிற்‌ றம்மா!?2 
என்ற தாயுமான அடிகளின்‌ கருத்து ஈம்‌ கவிஞரின்‌ கருத்திற்கு அடிப்‌ 
படையாக்‌ இருப்பதைக்‌ கண்டு மகிழலாம்‌, 


91. ஷி.66 | | 
92. தாயுமான சுவாமிகள்பாடல்‌ - 630. 


ப இய யற்கைப்‌ பொருள்கள்‌ இன்பமயமான சமாதியில்‌' அடங்கிக்‌ 
இடக்கின்‌; றன. அந்த. அமைதி நிலைக்குக்‌ குந்தகம்‌ விளையாமல்‌ - 
அந்த நிலையைக்‌ கலைக்காமல்‌ - அதனுடன்‌ கலந்து . கொள்ளும்‌ 
இன்பம்‌ உடையவனே கவிஞன்‌. அவன்‌ இயற்கையோடு பழகும்‌ - 
-தோய்க்து கிற்கும்‌ - அநுபவம்‌ வாய்ந்தவன்‌. இயற்கையுடன்‌ அவன்‌ 
ஒன்றி. நிற்கும்‌ கிலையே தனிப்‌ பெருமை வாய்ந்தது. உறங்குகின்ற 
குழந்தையைத்‌ தாய்‌ அணைவதைக்‌ கண்டுள்ளோம்‌ அன்றோ ௪ தாய்‌ 
குழந்தையை மார்போடு சேர்த்தே தழுவிக்‌ கொள்வாள்‌. என்றாலும்‌, 
அவ்வாறு அணைவதில்‌ குழந்தையின்‌ துயில்‌ கெடுவதில்லை; அடுத்த 
கணத்தில்‌ அவளும்‌ தன்னை மறந்து உறங்கி விடுவாள்‌. அவ்விதமே 
'சலிஞனும்‌ இயற்கையை அதன்‌ இன்ப அமைதி கெடாமல்‌ -- கலை 
யாமல்‌ - குலையாமல்‌ - தழுவுவான்‌ ; தன்னையும்‌ உடனே மறந்து 
விடுலான்‌ ; இன்பப்‌ பெருக்கில்‌ மிதப்பான்‌. அதிலிருந்து. வெளி 
வந்தவுடன்‌ இன்ப வெறி பிடித்தவன்போல்‌ சில சமயம்‌ படுவ ரன்‌ ; 
கில சமயம்‌ ஆடுவான்‌, இவையெல்லாம்‌ கலைகளாகின்‌ றன. அவன்‌ 
அநுபவித்த இன்பப்‌ பெருக்கில்‌ ஒன்‌; திரண்டு திவலைகள்‌ அவன்‌ 
பாடிய பாட்டிலும்‌, ஆடிய கூத்திலும்‌ அமைகின்றன. அதைப்‌ 
பார்த்தே நரம்‌ உயர்ந்த கவிதைகள்‌, கலைகள்‌ என்று உள்ளம்‌ 
பூரித்துக்‌ கொண்டாடுகின்‌ றோம்‌, 
பாரதியார்‌ பத்தொன்பதாம்‌ நாற்றாண்டீன்‌ இறுதியில்‌ பிறந்து 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ கவிதை ஒளியுடன்‌ இகழ்ந்‌ 
தவர்‌. பாட்டுக்கொரு புலவன்‌ பாரதியடா?? என்று பட்டிக்‌ காட்டான்‌ 
ஓ ஒருவன்‌ வாயில்‌ வைத்து கவிமணியால்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌. 
பாட்டுத்‌ திறத்தாலே -- இவ்லையத்தைப்‌ 
பாலித்திட வேணும்‌” 
என்ற பேரலாக்‌ கொண்டவர்‌. பராசக்தியின்‌ படைப்பால்‌ தன்னை 
வீணையாகக்‌ கருதியவர்‌. 
நல்லதோர்‌ வீணைசெய்தே - அதை 
கலங்லெடப்‌ புழுதியில்‌ எதிவதண்டேர ? 23 
என்று பராசக்தியை வினவியவர்‌; தும்‌ புலமையைக்‌ . கவி த்கன்‌ 
படைப்பதிலேயே பயன்படச்‌ செய்ய வேண்டும்‌ என்று. விழுமிய 
ர கவிமணி : மலரும்‌ மாலையும்‌ - த்‌ பேட்டிக்காட்டானும்‌. 
2... காணிநிலம்‌ - 3. பார தியும்‌*—£ 
3. தல்லதோர்‌: வீணை] 


இயற்கை எழில்‌ தி ன 02 


நோக்கத்தைக்‌ கொண்டவர்‌. “நமக்குத்‌ தொழில்‌ கவிதை?5, என்று 
விநாயகப்‌ பெருமானிடம்‌ கூறி, 
“என்‌ காவிற் பழுத்த சுவைத்‌. ல்‌ 
. தெண்டமிழ்ப்‌ பாடல்‌ ட 
மேவிடச்‌ செய்குவையே * 
என்று அம்பெருமானை வேண்டியவர்‌. 
“என்சொலால்‌ யான்சொன்ன 
இன்கவி என்பித்து 
தன்சொலால்‌ தான்‌ தன்னைக்‌ 
A கீர்த்தித்த மாயன்‌ £ 
என்று நம்மாழ்வார்‌ எம்பெருமான்‌ தன்னுள்‌ இருந்து தன்னைக்‌ கருவி 
யாகக்‌. கொண்டு தன்னையே புகழ்ந்து பாடிக்‌ கொண்டான்‌ என்று 
டு கருதுவதைப்‌ போலவே பாரதியாரும்‌, 
பாட்டினிலே சொல்லுவதும்‌ 
| அவள்சொல்‌ லாகும்‌ £, 
என்று தாம்‌ பாடுவதெல்லாம்‌ பராசக்திபின்‌ வாக்காகும்‌- தன்‌ னுள்‌ 
இருந்து அவளே பாடுகின்றாள்‌ - என்று அதிராக்‌. கொள்கையை 
யுடையவர்‌. ட 
“சுவைபுதிது; பொருள்‌ புதிது, வளம்‌ புதிது 
சொற்‌ புதிது சோதி மிக்க 
நவகவிதை?? 8. 
என்று . பாராட்ட த்தக்க கவிதைகளைப்‌. படை தீதவர்‌.. இத்தகைய 
புலமை. கலம்‌. படைத்த . கவிஞரை. இயற்கை எழில்‌ எவ்வாறு 
கவர்த த்து: என்பதைக்‌ காண்போம்‌. . 
இயற்கை ஒரு பல்லுருவம்‌ காட்டி : இயற்கை ஒரு பல்லுருவங்‌ 
காட்டி (Kaleidoscope) என்பதை ஓரிடத்தில்‌ ஒருசேரக்‌ காட்டி அதன்‌ 
பல்வேறு கோலங்களில்‌ தம்‌ நெஞ்சைப்‌ பறிகொடுத்ததை இங்ஙனம்‌ 
த காட்டுவார்‌ : 
கானப்‌ பறவை கலகலெனும்‌ ஓசையிலும்‌, : 
காற்று மரங்களிடைக்‌ காட்டும்‌ இசைகளிலும்‌, 
ஆற்றுமீ ரோசை அருவி ஒலியினிலும்‌, 
நீலப்‌ பெருங்கடல்‌எந்‌. நேரமுமே தானிசைக்கும்‌; 
ஓலத்‌ தடையே உதிக்கும்‌. இசையினிலும்‌, 
க, விக. மா. 25. 
த்‌  தை-30. 
6. . திருவாய்‌. 7 9, 2 
-தோ.பா.. 2 பேதை நெஞ்சே 5 
8.. தபா வேங்கடேச. ரெட்டப்ப. பூபதி2- (3) 


பாரதீயம்‌ 


மானுடப்‌ பெண்கள ண தலில்‌ 
னுருகப்‌ பாடுவதில்‌.ஊ நிடுந்தேன்‌ வாரியி லும்‌, 


ஏற்றரீர்ப்‌ பாட்டின்‌ இசையினிலும்‌ நெல்லிடிக்கும்‌, 
... கோற்றொடியார்‌ குக்குவெனக்‌ கொஞ்சும்‌ ஒலியினிலும்‌, 
> சுண்ண மிடிப்பார்தஞ்‌ சுவைமிகுக்த பண்களிலும்‌, 

| பண்ணை மடவார்‌ பழகுபல பாட்டினிலும்‌, 

- வட்டமிட்டுப்‌ பெண்கள்‌ வளைக்கரங்கள்‌ தாமொலிக்கக்‌. 
கொட்டி யிசைத்திடுமோர்‌ கூட்டமுதப்‌ பாட்டினிலும்‌, 
வேயின்‌ குழலோடு வீணைமுத்‌ லாம்மனிதர்‌, 
வாயினிலும்‌ கையாலும்‌ வாசிக்கும்‌ பல்கருவி 
நாட்டினிலும்‌ காட்டினிலும்‌ நாளெல்லாம்‌. கன்றொலிக்கும்‌, 
பாட்டினிலும்‌, கெஞ்சைப்‌ ப றிகொடு தே தீன்‌.” 


என்று இயற்கையில்‌: தம்‌ மனம்‌ தோயும்‌ வன்‌ காட்டுவார்‌; 
இதில்‌ கவிஞரின்‌ மனம்‌ பூரிப்படைவதைக்‌ _ காண்கின்றோம்‌; 
இப்பகுதியைப்‌ படிக்கும்போதே நம்‌ மனமும்‌ . விம்மி. மழ்வதையும்‌ 
உணர்கின்றோம்‌... 

கரவியங்களைப்‌ : படைப்போருக்கு இயற்கையைப்‌ : புனைந்து 
பாட நல்ல வாய்ப்புகள்‌ ஏற்படும்‌. அல்லது ஆங்கிலக்‌ கவிஞர்‌ 
வொர்ட்ஸ்‌ வொத்தைப்‌ போலவும்‌, பாவேந்தர்‌ _பாரதிதூசனைப்‌ 
போலவும்‌ அழகு, தென்றல்‌, மயில்‌, குயில்‌, கிளி என்பன போன்று 
பல தலைப்புகளில்‌ பாடுவோரும்‌ இத்தகைய வாய்ப்புகளைத்‌ தக்க 
முறையில்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளலாம்‌. நாட்டு விடுதலை, 
தெய்வங்கள்‌ முதலியனபற்றித்‌ தனிப்‌ பாடல்கள்‌ பாடிய நம்‌ புதுமைக்‌ 
கவிஞர்‌ தாம்‌ பாடியுள்ள வேறு பாடல்களில்‌ _ ஏன்‌ தெய்வப்‌ பாடல்‌ 
களில்‌ கூட- இயற்கைப்‌ புனைவுக்குத்‌ தக்க இடங்களை நல்கியுள்ளதை 
இவர்தம்‌ பாடல்களைப்‌ படித்து நுகர்வோர்‌ ஈன்கு அறியலாம்‌, 
உண்மைக்‌ கருத்தை வீளக்குபவனே சிற்த கவிஞன்‌ ; இக்கருத்தைத்‌ 
கன்‌ கற்பனையால்‌ வேதியியல்‌ மாற்றம்‌ போன்ற ஒரு வித மாற்றம்‌ 
செப்து--அதாவது “இரசவாதம்‌? செய்து தந்தால்‌ அவன்‌ ஒப்பற்ற 
கவிஞனாகின்‌ றான்‌. தான்‌ காணும்‌ பார்வையையே தன்‌ கவிதை 
களைப்‌ படிப்போரையும்‌ கா ணுமாறு செய்யவல்ல . கவிஞனே 
உண்மைக்‌ கவிஞனாகின்‌ றான்‌... இக்கவிஞன்‌ உயர்ந்த மெய்‌ விளக்கக்‌ 
கருத்துகளையும்‌ இலைமை, ற காய்கள்போல்‌ . தோன்‌ றச்‌: செய்து 
தன்‌ கவிதைகளின்‌ தரத்தை உயர்த்தி விடுகின்றான்‌. . இந்த 
அடிப்படையில்‌. பாரதியாரின்‌ பாடல்களை கோக்க வேண்டும்‌ ; அவர்‌ 
பெற்ற அதுபவத்தையே நாமும்‌. பெற முயல வேண்டும்‌... ஸு 


கு. பா--3... குயிலின்‌ காதற்கதை அடி. (844) 


அகிலரோக்கு (Cosmic vision) : ன்‌ அகில நோக்கில்‌ 
இயற்கை அன்னையின்‌ கோலம்‌ தென்படுகின்‌ றது. அகிலத்தையே 
பராசக்தி வடிவாகக்‌ காண்கின்‌ றார்‌ கவிஞர்‌. 


மாதா பராசக்தி 
வையமெல்லாம்‌ நீ நிறைந்தாப்‌1? ள்‌ 
என்கின்றார்‌. இராமனைப்பற்றிய பாட்டொன்‌ றில்‌, 
| ஆகாசம்‌ இகால்‌ நீர்மண்‌ 
அத்தனை பூதமும்‌ ஒத்து நிறைந்தாய்‌! 
என்று அ௫ிலைத்தை ஒரு “விசுவரூப தரிசனம்‌” போல்‌ காட்டுகின்‌ றார்‌. 
இன்னோர்‌ இடத்தில்‌, | 
விண்டு ரைக்க அறிய அரிதாய்‌ 
- விரிந்த வாடுனவெளியென --நின்‌றனை 
அண்ட கோடிகள்‌ வானில்‌ அமைத்தனை ; 
அவற்றில்‌ எண்ணற்ற வேகம்‌ சமைததனை; 
மண்ட லத்தை அணுவணு வாக்கினால்‌ 
வருவ தெத்தனை அத்தனை யோசனை 
கொண்ட தூரம்‌ அவற்றிடை வைத்தனை.” 
என்று அஇலத்தின்‌ (பார்ரா) காட்சியைக்‌ காட்டுவார்‌. 
விண்வெளியில்‌ அமைந்துள்ள கோடானு கோடி அண்டங்களைப்‌ 
பிறிதொரு பாடலில்‌ புலப்படுத்துவார்‌. | 
நக்க பிரானருளால்‌— இங்கு, 
கடைபெ. றும்‌ உலகங்கள்‌ கணக்கிலவாம்‌ 7 
தொக்கன அணடங்கள்‌--வளர்‌ 
தொகைபல கோடிபல்‌ கோடிகளாம்‌ ! 
இக்கணக்‌ கெவர றிவார்‌ 2_—புவி 
எத்தனை யுளதென்ப தியாரறிவார்‌ 2 ! 
நக்க பிரானறிவான்‌ ;-மநிறு 
. நானறியேன்பிற நரரறியார்‌ ; 
தொக்க பேரண்டங்கள்‌--கொண்ட 
தொகைக்கெல்லை யில்லையென்று சொல்லுகின்ற 
| க்கல்‌ சாத்திரங்கள்‌... ஒளி 
_ தருநின்‌ ற.வானமோர்‌ கடல்போலாம்‌ ; 
அக்கட லதனுக்கே- எங்கும்‌. 
அக்கரை இக்கரை யொன்‌ நில்லையாம்‌. 
20. தோ, பா: கவராத்திரிப்‌ பாட்டு] 
oo தோ, பா: சாகா வரம்‌--1. 


தே. மகா சக்தி வாழ்த்து--1 
பா-5 


66 பாரதீயம்‌ 


இக்கட லதனகத்‌ே த அங்கங்‌ 
திடையிடைத்‌. தோன்றும்புன்‌ குமிழிகள்போல்‌ i 
தொக்கன உலகங்கள்‌ ; - திசைத்‌ ்‌ 
-தூவெளி யதனிடை விரைந்‌ே தாடும்‌ , ; 
மிக்கதொர்‌ வியப்புடைத்‌ ்‌: தாம்‌ இம்‌ த. 
வியன்பெரு வையத்தின்‌ காட்சி கண்டீர்‌! 


யோடு எல்லை காணா விண்வெளிக்‌ கடலில்‌ தோன்றும்‌. புன்‌ 

.. குமிழிகள்போல்‌ எண்ணற்ற உலகங்கள்‌ ஓய்வின்றி விரைந்தோடிக்‌ 
கொண்டிருப்பதை - அற்புதமாகக்‌ காட்டுவார்‌. இற 
கான 1ம்‌ நம்ம 5 


பவ்வ£ர்‌ உடைஆடை ஆகச்‌ சுற்றி 
பாரர்‌அகலம்‌ திருவடியா, பவனம்‌ மெய்யா, 
செவ்விமா இரம்‌எட்டும்‌ தோளா, அண்டம்‌ 
இருமுடியா நின்றான்‌ *& 
என்று திருமங்கையாழ்வார்‌ காட்டும்‌ அகிலத்தின்‌ உருவில்‌ உள்ள 
எம்பெருமான்‌ திருவுருவத்தையும்‌, 
 பாராதி விண்டு னைத்தும்‌ நீயாச்‌, சிந்தை 
பரியமட லாஎழுதிப்‌ பார்த்துப்‌ பார்த்து 
“வாராயோ என்ப்ராண காதா 1” என்பேன்‌;15 
என்று தாயுமான அடிகள்‌ நாயகி நிலையில்‌ இறைவனின்‌ திரு 
உருவத்தை விண்வெளியாகக்‌ காண்பதையும்‌ நினைவு று ததுகன்‌ றார்‌. 
இந்த விண்வெளிக்‌ காட்சியை அறுபவித்து மகிழுமாறு மனத்‌ 
இற்குக்‌ கட்டளையிடுகின்‌ றார்‌ கவிஞர்‌ ; 
கிலாவையும்‌ வானத்து மீனையும்‌ காற்றையும்‌ 
நேர்பட வைத்தாங்கே 
குலாவும்‌ அமுதக்‌ குழம்பைக்‌ குடித்தொரு 
கோல வெறிபடைத்தோம்‌ ; 
உலாவும்‌ மனச்சிறு புள்ளினை எங்கணும்‌ 
ஓட்டி மகிழ்ந்திடுவோம்‌ 
பலாவின்‌ கனிச்சுளை வண்டியில்‌ ஓர்‌ வு 
பாடுவ. தும்வியுப்போ 4 வலு 


என்‌ ற கவிதைப்பகுதியி ல்‌ இதனைக்‌ கண்டு மகிழலாம்‌. கண்ணுக்‌ 
. கெட்டுவதை மட்டிலும்‌ இ ள்‌ கரட்டுகன்‌ றார்‌. விமான த்தைப்போல்‌ 
... 79), தைகோமதி மகிசை-5, 6, த 
14, பெரி, திரு. 6. 6:3 ர 
15: தாயுமான அடிகள்‌--ஆகார பம்‌ 
16. த. பா. - நிலாவும்‌ வான்மீனும்‌ காற்றும்‌. 


இயற்க ஏழில்‌ | 97 


கன்று தரியும்‌ மனத்தைக்‌. கொண்க்ருக்கும்‌ நாம்‌. இவர்‌ ற்றை ஈன்சூ 
அநுபவிக்க முடிகின்றது. இன்னோர்‌ இசைப்‌ பாட்டில்‌, 


எத்தனை கோடி இன்பம்‌ . 
வைத்தாய்‌! -- எங்கள்‌ 

இறைவா! இறைவா! 
இறைவா! . 


என்று மன்பதைக்கு இறைவன்‌ தந்த இயற்கை இன்பங்களை 
நினைந்து போற்றுகின்றார்‌. அந்த நினைப்பில்‌ ' கவிஞருக்கு - ஓர்‌ 
எக்களிப்பு ஏற்படுகின்றது. “இறைவா? என்று மூன்று மூறை 
விளித்து இன்ப வெறியில்‌-களிப்பில்‌ ணு மூழ்கி விடுகின்றார்‌. 


சித்தனை அசித்துடன்‌ னைக அல்‌. _ அங்கு . 
சேரும்‌ ஜம்பூதத்து வியனுலகு அமைத்தாய்‌; 
- அத்தனை உலகமும்‌ வண்ணக்‌ களஞ்சியம்‌ 
ஆகப்‌ பலபட்பலகல்‌ அழகுகள்‌ சமைத்தாய்‌,17 


என்ற பாடற்பகுதிபில்‌ விசிட்டாத்வைத உண்மையையும்‌ சிந்திக்க 
வைத்து விடுகின்றார்‌. 


ஞாயிறு : நம்‌ காட்டுக்‌ கவிஞர்கள்‌ இருசுடர்‌ சதற்தத்தத' 
மிகவும்‌ சிறப்பாகப்‌ பாடியுள்ளனர்‌. பாரதியாரும்‌ அந்த மரபினை 
யொட்டியே பாடிப்‌ போற்‌ றியுள்ளார்‌.. எழுஞாயிற்‌ை ற நோக்கிப்‌ 
பேசுகின்‌ றார்‌? | 
சுருதி யின்கண்‌ முனிவரும்‌ பின்னே. 
தூமொ மிப்புல வோர்பலர்‌ தாமும்‌ . 
பெரிது நின்றன்‌ பெருமையென்‌. றேத்தும்‌ .. . 
பெற்றி கண்டுனை வாழ்த்திட வந்தேன்‌; . 
பரிதி யே/பொருள்‌ யாவிற்கும்‌ முதலே! 
பானுவே! பொன்செய்‌ பேரொளித்‌ தரளே! 
கருதி நின்னை வணங்கிட வந்தேன்‌; 
கதிர்கொள்‌ வாண்முகம்‌. காட்டுதி சந்தே? 


கதிரவனே ஆறி ்‌றலின்‌ மூலமா தலால்‌ (The Sun is the ultimate source 
of மேரு). நம்‌ நாட்டுமரபினை யொட்டி அவனைக்‌ கண்டு வணங்கு 
ள்‌ கின்றார்‌. 


HE தோ. WT; இறைவா! இறைவா! 

18. சத்து (ஆன்மா), அசத்து (உயிரற்ற பொருள்‌), ஈசுவரன்‌ 
இவை விசிட்டாத்வைத தத்துவங்கள்‌. 

19. தோ. பா: குரியதரிசனம்‌ _— 7 


55 பாரதீயம்‌ 
கதிரவன்‌ கடலின்மீது கதிர்களை வீசிக்‌ கடுகி வானத்தின்மீது 
ஏறுகின்றான்‌. வானத்தில்‌ படரும்‌ ஒளியினைக்கண்டு புள்ளினங்கள்‌ 
பாடி மகிழ்கின்றன. பரந்து கிடக்கும்‌ கடலும்‌ தன்னுள்ளே உள்ள 
நுண்ணிய துளிகளை விழியாகக்‌ கொண்டு சுடரும்‌. 'பரிதியைக்‌ கண்டு 
மகிழ்ந்து வேதத்தைப்‌ பாடிப்‌ புகழ்கின்றது. இங்ஙனமே கவிஞரும்‌ 
பகலவனைக்‌ கண்டு வாழ்த்துகின்றார்‌. “பகலவனே, நீ நிலமகள்மீது 
கண்களை விழித்து வைத்தகண்‌ வாங்காமல்‌ -- கண்‌ பிறழ்வின்‌ றி - 
கோக்குகன்‌ றாய்‌, நீ அந்நில மடக்தைமீது காதல்‌ கொண்டனை 
போலும்‌! நில்மகளும்‌ நின்மீது மிகுந்த காதல்‌ கொண்டுள்ளாள்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. நின்சோதி கண்டு அவள்‌ முகத்தில்‌ புது 
நகைதோன்றுகின்றது” என்று பகலவனுக்கும்‌ பார்மகளுக்கும்‌ உள்ள 
காதலைக்‌ கற்பனையில்‌ காண்கின்றார்‌. பகலவனையும்‌ பார்‌ 
மகளையும்‌ “ஆதித்தாப்‌ தந்தையர்களாகக்‌” கொள்ளுகின்‌ றார்‌. 


“வசனகவிதை யில்‌ ஞாயிற்றைப்பற்றிய புனைவு”? அற்புத 
மாக அமைந்துள்ளது. இப்பகுதியிலுள்ள பதின்மூன்று பாடல்களும்‌ 
சித்தித்துப்‌ படித்து நுகரத்‌ தக்கவையாகும்‌. இதில்‌ ஒரு கவிதை, 


நீ ஒளி, நீ சுடர்‌, நீ விளக்கம்‌, மீ காட்சி 

மின்னல்‌, இரத்தினம்‌, கனல்‌, தீக்கொழு; து -- 
இவையெல்லாம்‌ நினது நிகழ்ச்சி, 

கண்‌ நினது வீடு. 

புகழ்‌, வீரம்‌ - இவை நினது லீலை. 

அறிவு நின்குறி. அறிவின்‌ குறி நீ. 

நீ சுடுகின்றாய்‌, வாழ்க, நீ காட்டுகன்றாய்‌, வாழ்க. 
உயிர்‌ தருகின்றாய்‌, உடல்தருஇன்‌ றாய்‌, 
வளர்க்கின்றாய்‌, மாய்க்கின்‌ றாய்‌, 

நீர்‌ தருநின்றாய்‌, காற்றை வீசுகின்றாய்‌, வாழ்க. 


இக்கவிதைகளில்‌ கதிரவனுக்கும்‌ வெப்பத்திற்கும்‌, பகலவனுக்கும்‌ 
இரவுக்கும்‌, இனகரனுக்கும்‌. ஒளிக்கும்‌, ஒளிக்கும்‌ வெம்மைக்கும்‌, 
ஞாயிற்றுக்கும்‌ அறிவுக்கும்‌, ஞாயிற்றுக்கும்‌ மழைக்கும்‌. கவிஞரால்‌ 
புனையப்பெற்ற கற்பனை அறிவியலின்‌ அடிப்‌ பன டயிலமைந்து 
படிப்போரிடம்‌ அறிவொளி வீசி நிற்கின்றது. அடுத்து. “சக்தி” யைப்‌ 
பற்றி வரும்‌ வசன கவிதையில்‌, 2 


சக்தி வெள்ளத்தில்‌ ஞாயிறு ஓர்‌ பிபி; 
சக்திப்‌ பொய்கையில்‌. ஞாயிறு ஒரு மலர்‌. 


20. வசன கவிதை : "இரண்டாம்‌. களை -- - ஞாயிறு. 
21. சக்தி — 1 


இய ற்கை ஏழில்‌ 69 


என்று வரும்‌ இரண்டு அடிகளில்‌ அமைத்துள்ள கற்பனை அற்புதம்‌? 
அற்புதம்‌. 


_ விடியற்‌ புனைவு : பாரதமாதா திருப்பள்ளி எழுச்சியில்‌ விடியற்‌. 
புனைவு காணப்படுகின்றது. திருவாசகம்‌, திவ்வியப்‌ பிரபக்தம்‌ 
இவற்றில்‌ காணப்பெறும்‌ “திருப்பள்ளி எழுச்சிகளை யொட்டியே 
இந்தப்‌ பாடல்கள்‌ அமைந்துள்ளன என்று கருதுவதற்கு இடம்‌ 
உண்டு. மணிவாசகப்‌ பெருமானும்‌ தொண்டரடிப்‌ பொடியாழ்வாரும்‌ 
இறைவனைத்‌  துயிலெைழுப்புவதாகப்‌ பாடியிருக்க, பாரதியார்‌ 
பாரதமாதாவைத்‌ துயிலெழுப்புவதாகத்‌ தம்‌ பாடல்களை அமைத்‌ 
துள்ளார்‌. “நரம்‌ செய்த மாதவத்தால்‌ பொழுது புலர்ந்தது. புன்மை 
இருட்கணம்‌ போயின. பசும்பொற்சுடர்‌ எங்கணும்‌ பரப்பி அறிவெனும்‌ 
ஞாயிறு. எழுந்தது (1) புள்ளினம்‌ ஆர்த்தன. முரசுகள்‌ முழங்கின. 
சுதந்திர நாதம்‌ எங்கும்‌ பொங்கியது, வெண்‌ சங்கு ஒலி முழங்கியது. 
தெருவெல்லாம்‌ மங்கையர்‌ கூட்டம்‌ குழுமியது. அந்தணர்கள்‌ நான்‌ 
மழை ஓதினர்‌ (2) பகலவனின்‌ பேரொளி வானிடைத்‌ தவழ்ந்தது. 
(3) “குயில்பாட்டின்‌ தொடக்கததுலும்‌ விடியற்புனைவு அறபுதமாக 
அமைந்துள்ளது. *காலையிளம்பரிதி தன்‌ பசுங்கதிர்களை நீல 
கடலிடையே வீசுகின்றான்‌. இதனால்‌ கடல்‌ கெருப்பெதிரே காணப்‌ 
பெறும்‌ நீலமணிபோல்‌ ஒளி மிகுந்து கண்கவர்‌ வனப்பாய்க்‌ காட்சி 
தருகின்றது. கடலின்‌ அலைகள்‌ வேதப்‌ பொருள்பாடிக்‌ கரையைத்‌ 
தழுவுகின்‌ றன. இங்ஙனம்‌ வளஞ்சார்‌ கடற்கரையைக்‌. கொண்டது 
புதுவைத்‌ திருநகர்‌” என்கின்றார்‌. கவ்‌ ஞர்‌. 


£வசனகவிதை?யிலும்‌ - வைகறைக்‌ காட்சி வனப்புற அமைக்‌ 
துள்ளது. கவிஞர்‌ கூறுவார்‌: 

வைகை றயின்‌. செம்மை இனிது. . 

மலர்கள்போல்‌ நகைக்கும்‌ உஷை வாழ்க. 

உ ஷயை நாங்கள்‌ தொழுகின்றோம்‌. 

அவள்‌ இரு. 

அவள்‌ விழிப்புத்‌ தருறொள்‌, தெளிவு தருகிறாள்‌, 
உயிர்‌ தருகிறாள்‌, ஊக்கந்‌ தருகிறாள்‌, 

அழகு தருகிறாள்‌... கவிதை தருகிறாள்‌. 

அவள்‌ வாழ்க. 

அவள்‌ தேன்‌, சித்தவண்டு அவளை விரும்புகின்றது. 
அவன்‌ அமுதம்‌. 


௭௧௮௪7 ௨௫௯௧௮ க! ம ௭௪ ௦௫௦௫ சகட்ட ௧௬௧௧ கழகக்‌. ட தக்க்க்குங்தல்க க்களை 


வைகறை: நன்று, அதனை வாழ்த்துகின்றோம்‌. 2 


22. வசனகவிதை . ல்லை இர்ண்டாங்கிளை 3 


70 | i பாரதீ யம்‌ 


இதனைத்‌ } தாடர்க்து புதுக்கவிதை தயாக? மலர்வதற்கு. இஃ து ஒரு 
விடியற்குறியீடு என்று கருதுவதில்‌ தவறு இல்லை. 

காலைப்‌ புனைவு: குயில்‌ பாட்டில்‌ இப்புனைவு அதி ௮ ற்புத 

மாக ரன்‌ பாடியவாய்‌ தேனூறச்‌ செய்கின்றது. எழு ஞாயிற்றின்‌ 


தங்க. முருக்கித்‌ தழல்குை றத்துத்‌ தேனாக்க. 
எங்கும்‌ பரப்பியதோர்‌ இங்கிதமோ? வான்‌ வெளியைச்‌. 
சோதி கவர்ந்து சுடர்மயமாம்‌ விந்தையினை 
ஓதிப்‌ புகழ்வார்‌ உவமையொன்று காண்பாரோ? 
கண்ணையினி தென்றுரைப்பார்‌; கண்ணுக்குக்‌ கண்ணாகி 
விண்ணை அளக்குமொனி மேம்படுமோர்‌ இன்பமன்றோ? 
மலத்‌ தனிப்‌ பொருளை மோனத்தே சிந்தை செய்யும்‌. 
மேலவ ந மஃதோர்‌ விரியுமொளி என்பாரேல்‌ 
நல்லொளிக்கு வேறுபொருள்‌ ஞாலமிசை யொப்புளதோ? 
புல்லை நகையுறுத்திப்‌ பூவை வியப்பாக்கி. 
மண்ணைத்‌ தெளிவாக்கி £ரில்‌ மலர்ச்சி தந்து 
விண்ணை வெளியாக்கி விந்தைசெயுஞ்‌ சோதியினைக்‌ 
காலைப்‌ பொழுதினிலே கண்விழித்து நான்தொழுதேன்‌. 
நாமும்தான்‌. நாள்தோறும்‌ காலை கேரத்தைக்‌ காண்கின்றோம்‌. 
கவிஞரின்‌ இந்த அநு பஅவத்தைப்‌ பெறமுடிகின்றதா? இதைப்படித்த 
பின்‌ காம்‌ முயன்றால்‌ ஓரளவு கவிஞரின்‌ இக்த அறுபவத்தை எட்டிப்‌ 
பிடிக்கலாம்‌. தஇிருவல்லிக்கேணிக்‌ கடற்கரையில்‌ கண்ணகி சிலை 
யினருகில்‌ அமர்ந்துகொண்டு இந்த அநுபவத்தைப்‌ பெற முயல்‌ 
வோமாக. 
மாலைப்‌ புனைவு : படு ஞாயிற்றின்‌ எழிலை - மாலை நேரக்‌ 
காட்சியை மிக அற்புதமாகக்‌ காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. பாஞ்சாலி 
சபதத்தில்‌ இக்காட்சியைப்‌. பார்த்தன்‌ பாஞ்சாலிக்குக்‌ காட்டும்‌ 
பாங்கில்‌ அமைந்துள்ளது. அருச்சுனன்‌ பேச்சு இது: “பண்‌ 
மொழியே, வானத்தின்‌ புதுமையைக்‌ காண்பாயாக, கணந்தோறும்‌ 
மாறி மாறி ஒன்றுக்கொன்று ஒவ்வாமல்‌ புதிது புதிதர்கத்‌ தோன்று 
வதைக்‌ கண்டு மகிழ்வாயாக ;  இக்காட்சியைப்போல்‌ இந்நிலவுலகில்‌. 
எண்ணரிய பொருட்செலவில்‌ யாரால்‌ இயற்ற முடியும்‌ 2 பழவேத. 
முனிவர்‌ போற்றும்‌ செழுஞ்சோதி வனப்பெல்லாம்‌ ஒரு சேர அமைந்‌: 
திருப்பதைக்‌ காண்பாயாக. கணந்தோ றும்‌ வியப்புகள்‌ புதியனவாக த 
தோன்றுகின்றன ; கணந்தோறும்‌ வெவ்வேறு கனவுகள்‌ தோன்று 
கின்றன ; கணந்தோறும்‌ கவகவமாம்‌ களிப்புத்‌ தோன்றுவதைக்‌ 
கண்டு. "அதுபனிப்பாயாக, இதனை... மனத்தினால்‌ சிந்திக்கவும்‌ 


ப 23... - குயில்பாட்டு _— “இருளும்‌ ஒளியும்‌. அடி (31243). 


௨3 


இயற்கை தி. 71 


முடியாது ;. தர்கள்‌ அளந்து காட்டவும்‌ முடியாது. 
அடிவானத்தில்‌ பரிதிக்‌ கோளம்‌ அளப்பரிய  விரைவினொடு சுழலு 
வதைக்‌ கண்டு 'மகழ்வாயாக. மொய்குழலாய்‌, இடிவானத்தில்‌ 
தோன்றும்‌ பத்துக்‌ கோடி மின்னலை எடுத்து அவற்றை ஒன்று பட 
உருக்கி வட்டமாக வார்த்து; அதனைக்‌ காளி சுழற்றுகின்‌ றதைக்‌ 
கண்டு அறுபவிப்பாயாக. கவனத்துடன்‌ பார்‌. மின்னால்‌ செய்யப்‌ 
பெற்ற வட்டொன்று பின்னால்‌ அசைகின்றது ; அதற்கு முன்னால்‌ 
பச்சை நிற வட்டொன்று பாங்குடன்‌ சுழலுகின்றது. இது போன்ற 
பசமையினை உலகில்‌ எங்காவது காண முடியுமா 2 மின்‌ வட்ட த்தின்‌ 
வயிரத்‌ கால்கள்‌ இடையிடையே தோன்‌ க த உற்று 
கோக்குவாயாக, : இவை யாவும்‌ உமையம்மை படைக்கின்ற அற்புதக்‌ 
கவிதைகளாகும்‌.?? 
இன்னும்‌ காண்பாயாக. ஒளி மிக்க பரிதியை உற்று நோக்குக. 
அதனைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ படர்‌ முகில்‌ தீப்பட்‌ டெரிகின்றது. இந்த 
வண்ணத்து இயல்புகள்‌ அற்புதம்‌ ! அற்புதம்‌ ! ! எத்தனை வடிவம்‌! 
எத்தனைக்‌ கலவை ! தியின்‌ குழம்புகள்‌ ! செழும்பொன்‌ காய்ச்சி 
விட்ட ஓடைகள்‌ ! வெம்மை தோன்றாமல்‌ எரிக்திடும்‌ தங்கத்‌ திவு 
கள்‌ ! நீலவண்ணமொன்‌ தில பின்‌ வகைகள்‌ திகழ்‌ 
வதைக்‌ கண்டு மகிழ்க. கரியபெரும்‌; பெரும்‌ பூதங்கள்‌ 
தோன்‌ றுவதைக்‌ காண்க. நீலப்பொய்கையில்‌ மிதந்திடும்‌ தங்கத்‌ 
ம தாணிகளைப்‌ பார்ப்பாயாக, பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள்‌ 
தோன்றுவதைக்‌ காண்பாயாக. இருட்கடலில்‌ தங்கத்‌ திமிங்கலங்கள்‌ 
மிதக்கின்றன. பார்க்குமிடங்கள்தோறும்‌ நீக்கமற நிறைந்திருக்கும்‌ 
ஒளித்திரள்கள்‌ 1 வானமெல்லாம்‌ வண்ணக்‌ களஞ்சியம்‌ ! !?? பாடல்‌ 
களைப்‌ படிக்கும்போதே கவிஞர்‌ எழுப்பிய காட்சிகள்‌ யாவும்‌ ௩ம்‌ 
மன த்திரையிலும்‌ அமைகின்றன. இத்தகைய மாலைக்‌ காட்சியை 
வேறு எந்த இலக்கியத்திலும்‌ காணாவகையில்‌ மிக அற்புதமாகப்‌ 
புனைக்திருக்கும்‌ திறம்‌ எண்ணி எண்ணி மகிழ்வதற்குரியது. 


“அக்திப்பொழுது” என்ற தனிப்‌ பாடலொன்றில்‌ மாலை நேரக்‌ 
காட்சியை கேருக்குகேர்‌ பார்ப்பது போன்ற நிலைமையை ஏற்படுத்தி 
விடுகின்‌ றார்‌. 

காவென்று கத்திடுங்‌ காக்கை-- என்றன்‌. 

கண்ணுக்‌ கினிய கருநிறக்‌ காக்கை. 
மேவிப்‌ பலகிளை மீதில்‌-இங்கு. .... 
விண்ணிடை அந்திப்‌ பொழுதினைக்‌ கண்டே 
கூவித்‌ திரியும்‌ சிலவே ; — இல. 
கூட்டங்கள்‌ கூடித்‌ திசைதொறும்‌ போகும்‌. 
தேவிபராசக்தி யன்னை--விண்ணிற்‌ 
செவ்வொளி காட்டிப்‌ பிறைதலைக்‌ கொண்டாள்‌ 


பார தீ யம்‌: 


தென்னை மரக்கிளை மீதில்‌ அங்கோர்‌ 


செல்வப்‌ பசுங்கிளி இச்சிட்டுப்‌ பாயும்‌ 
சின்னஞ்‌ சிறிய குருவி--அது 
“ஜிவ்‌ வென்று விண்ணிடை பூசலிட்டேகும்‌ 
மன்னப்‌ பருக்தொ சிரண்டு--மெல்ல. 
வட்ட மிட்டுப்பின்‌ நெடுந்தொலை போகும்‌ 
பின்னர்‌ தெருவிலோர்‌ சேவல்‌--அதன்‌ 
பேச்சினி வே*சக்திவேல்‌” என்று கூவும்‌?” - 
என்று மாலைக்‌ காட்சியை நம்முன்‌ கிறுத்துகின்றார்‌. 
னெய்வொளிவானில்‌ மறைந்து. இளந்‌ தெநிலவு எங்கும்‌ பொழி 
கிறதாகச்‌ செப்புகின்‌ றார்‌. 
“சோம தேவன்‌ புகழ்‌” என்று கவிதையில்‌ வான்‌ 


அதன்‌ “பின்னர்‌ 


வான்‌ மதி : 
மதியை இவ்வா அ புகழ்வார்‌ : 
“வியனுலகல்‌ ஆந்த வெண்ணிலவு பெப்தாய்‌ 
துபர்சீங்கி யென்று அடர்கொளைச்‌ செய்தாள்‌ ; 
மயல்‌ காண்ட காதலரை மண்மிளைக்‌ காப்பாய்‌, 
உயவேண்டி இருவருளம்‌ ஒன்றுறக்‌ கோப்பாய்‌ ; ; 
புயலிருண்‌ டேகுமுதி யி ருள்வீ சி வரல்போற்‌ 
அபாய்த்திரள்‌ வருவதைப்‌ புன்னகையில்‌ மாப்ப்பாய்‌?24 
வெண்ணிலாவே??? என்‌, ற பாடலில்‌ நிலவை நோக்கீப்‌ பேசுகின்‌ றார்‌, 
“நிலவே, எல்லையற்ற வானக்‌ கடலிடையே நீ?” ஒரு தீவு போல்‌ 
துனிர்த்து கண்களுக்குக்‌. ச அப மலம்‌ சொல்லையும்‌ 
கள்ளையும்‌ நெஞ்சையும்‌ இணைதது நின்‌ ஒளி மயக்கும்‌ வவைக்குக்‌ 
காரணம்‌ சொல்வாயோ ? மல்ல ஒளிபின்‌ வகை பலவற்றை 
கின்னிடம்‌ காணவில்லை. நனவை மறந்திடச்‌ செய்வதும்‌ கரண 
வில்லை. ஆனரல்‌ கொல்லும்‌ அமிழ்தத்தையொத்த கள்ளொன்று 
கின்‌ ஒளியுடன்‌ கூடியிருப்பதைக்‌ காண்கின்றேன்‌ ; அதன்‌ போலை தயால்‌ 
மயங்கிக்‌ கிடக்கின்றேன்‌... உலகில்‌ பலரும்‌ மங்கையர்‌ எழில்‌ 
மேகத்தை நினக்கு உவமை கூறுகின்றனர்‌. அகவை முதிர்ச்சி 
யினாலும்‌, கவலையினாலும்‌, கோயினாலும்‌ அம்முகம்‌. பொலிவிழக் க து 
கெடுகின்றது, ஆனால்‌ நீயோ இளம்‌ பருவம்‌ ' வாய்ந்த காமன்‌ 
வில்லைப்‌ புருவமாகள்‌ கொண்ட ஒருத்தி அன்பின்‌ . 'முதிர்ச்கியோல்‌ 
புன்னகை பூத்து முத்தம்‌ வேண்டித்‌ தன்‌ முகத்தில்‌ எழிலைப்‌ புலப்‌ 
படுத்துவது போல்‌ நின்‌ முகத்தில்‌ அழகொளி வீசிச்‌ சாதல்‌ அழிதல்‌ 
இலாது ல த இலங்குவதற்குக்‌. காரணம்‌ யாதோ? கிலா ஒளி 


2, தோ. பா. சோம தேவன்‌ புகழ்‌ 
25. "ஓைஃ வெண்ணிலா... 


இயர்‌ நகை ௭ மி. ல்‌ 18 


போல்‌ இலங்கும்‌. "பாற்கடலில்‌. நீயும்‌ அமுதமும்‌. தோன்றுவது 
கண்டேன்‌. எல்லாப்‌ பொருள்களிலும்‌ அந்தர்யாமியாக இருக்கும்‌ 
கண்ணன்‌ அப்பாற்கடலில்‌ சயனித்திருப்பதையும்‌. . கண்டேன்‌. நீல 
வண்ணக்‌ கோலம்‌ கொண்ட பராசத்தியையே இந்த உலகமாகக்‌ 
கண்டேன்‌. பின்னியிருக்கும்‌ மேகச்‌ சடையில்‌. நீயும்‌ கங்கையும்‌ 
பெட்புடன்‌ இலங்குதல்‌ கண்டேன்‌. 

“நீ காதலர்‌ நெஞ்சைச்‌ சுடுகின்றாய்‌. ஆனால்‌ நின்னைக்‌ 
காதல்‌ புரிவார்‌ கெஞ்சிற்கு இன்னமுதமாய்‌ இனிக்கின்‌ றாய்‌. 
விசும்பாகிய குளத்தில்‌ டீ ஒளிமிக்க வெண்டாமரைபோல்‌ திகழ்‌ 
கின்றாய்‌. இமை புரியவரும்‌ கொடியவர்க்கும்‌ கன்மை. செய்யும்‌ 
மேலோர்‌ போல, : நின்னை மோதவரும்‌ கருமேகக்‌ கூட்டத்தையும்‌. 
வெள்ளிய நிளவொளி நல்கி வனப்புறச்‌ செய்கின்றாய்‌. 8 மெல்லிய 
மேகத்திரைக்குள்‌ மறைந்திருக்கும்‌ நிலையில்‌ கின்‌ மேனி அழகு 
எங்கள்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்ளுகின்‌ றது. இந்நிலையில்‌. 
“மெல்லிய ஆடை கொண்டு மூடியிருக்கும்‌ யவன மங்கையின்‌ மேனி 
யழகினைப்‌ புலப்படுத்துகின்‌ றாய்‌. 

சொல்லிய வார்த்தையில்‌ நாணுற்றனை போலும்‌ 


வெண்ணிலாவே ! — நின்‌ 
சோதி வதனம்‌ முழுதும்‌ மறைத்தனை 
.... வெண்ணிலாவே !?? 


என்று முகிலினுள்‌ மறைந்து. கொள்ளும்‌ காரணத்தை நயமாகக்‌ 
காட்டுகின்றார்‌. அப்படியானால்‌, “சிறியேன்‌ செய்த பிழை பொறுத்து 
இருட்‌ படலத்தைக்‌ களைந்து ஒளி நிறைந்த நின்‌ முகப்பொலிவைக்‌ 
காட்டுவாயாக? என்கிறார்‌. பாரதியாரின்‌ நிலவுபற்‌ றிய புனைவு 
படிப்போரிடையே பல்வேறு உள்ளக்ஜளர்ச்சிகளை எழுப்புகின்‌ றன: 
எனவே நிலவைக்‌ கூவி அழைக்கின்‌, றார்‌ 5 அத 
மண்ணுக்‌ குள்ளே அமுதைக்‌ கூட்டிக்‌ 
கண்ணுக்‌ குள்ளே. கனியைக்‌ காட்டி 
எண்ணுக்‌ குள்ளே இன்பத்‌ தெளிவாய்‌ 
வாராய்‌, நிலவே, வா.25 
காற்று : காற்றுபற்‌ றிய கவிஞரின்‌ - புனைவு : படிப்போரிடையே 
கழிபேருவகையை விளைவிக்கின்றது. காற்றை. நோக்கிப்‌. பேசு 
கின்றார்‌: ன 
ப தென்னையின்‌ கற்றுச்‌ சலசல வென்றிடச்‌. 
. செய்துவருங்‌ காற்றே ! ; 
உன்னைக்‌ கு திரைகொண் டே றி, த்‌ திரியுமோர்‌. 
உள்ளம்‌ படைத்து விட்டோம்‌. 


26. வசன கவிதைகள்‌-6. விடு தலை-காட்சி-2. நிலவுப்‌ பாட்டு-2 


74 | | ன ரர பாரதீயம்‌ 


சின்னப்‌ ப றவையின்‌ மெல்லொலி கொண்டிங்கு. 
சேர்ந்திடு ஈற்காற்றே ! 

மின்னல்‌ விளக்கிற்கு வானகங்‌ 'கொட்றுகில்‌ 
வெட்டொலி ஏன்‌ கொணர்ந்‌ தாய்‌ 22 


காற்றின்‌ செயல்களையெல்லாம்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ கவிஞர்‌ 
மண்ணுகைத்திலுள்ள  நல்லோசைகளனைத்‌ை தயும்‌ வானவன்‌ 
கொண்டு வந்தான்‌ என்று கு; றிப்பிடுவார்‌. இந்த ஒலிகளனை தீ தயும்‌ 
மண்ணில்‌ இசைத்துப்‌ பாடி மகிழ வேண்டும்‌. “என்கின்றார்‌. செவிக்‌ 
கெட்டும்‌ மணியோசை, காய்கள்‌ குரைக்கும்‌ ஒலி, “அன்னச்‌ காவடி 
பிச்சை? என்று ஏங்கிடுவான்‌ குரல்‌, வீதிக்‌ கதவை அடைப்பதனால்‌ 
எழும்‌ ஓசை, தழ்த்திசையில்‌ விம்மி எழும்‌ சங்கொலி, தெருக்களிலும்‌ 
திண்ணைகளிலும்‌ வாதுகளன்‌ பேசி வழக்காடும்‌ மக்கள்‌ குரல்‌ 
இவற்றையெல்லாம்‌ காற்றுதான்‌ கொண்டு வருகின்றது என்கிறார்‌. 
கணக்கலெகப்படாத எத்தனையோ குரல்கள்‌ உளவென்று கூறி 
இவற்‌ றயெல்லாம்‌ காது குளீரக்‌ கேட்டு ௮ நுபவிக்குமாறு 
மனத்தைத்‌ தூண்டுகின்‌ றார்‌. 


மழை : மழையைப்பற்றிய  வருணனையைப்‌ படிக்கும்போது 
கொட்டு மழையினை நேரில்‌ காணும்‌ அநுபவம்‌ நமக்கு ஏற்படு 
தின்றது. திக்குகள்‌ எட்டும்‌ சிதறிப்‌ பக்க மலைகள்‌ உடைந்து 
வெள்ளம்‌ பாய்கின்றது; அண்டம்‌ சாய்கின்றது. பேய்‌ கொண்டு 
தக்கையடிக்கிறது காற்று. “தீம்‌ தரிகிட தீம்‌ தரிகிட தீம்‌ தரிகிட” 
என்ற ஒலி எம்மருங்கும்‌ கேட்கின்றது. | 
வெட்டி யடிக்குது மின்னல்‌ கடல்‌ 
வீரத்திரை கொண்டு விண்ணை யிடிக்குது; 
கொட்டி யிடிக்கு து மேகம்‌ ;--கூ 
| கூவென்று விண்ணைக்‌ குடையுது காற்று 
சட்டச்சட சட்டச்சட டட்டா-என்று 
... தூளங்கள்‌ கொட்டிக்‌ கனைக்கு து வானம்‌; 
எட்டுத்‌ திசையும்‌ இடிய--மழை 
எங்ஙனம்‌ க்கை பத வீரா! 28 
என்று. பெருமழை பொழிவை, த -— “மழை இரைச்சலை நேரில்‌ 
காட்டுவது. போன்ற ஓலி. நயத்துடன்‌. பூனைக்‌ து. காட்டுகின்‌ றார்‌. 
இன்னொரு. பாடலில்‌ மழையையும்‌ காற்‌ை றயும்‌ பராசக்தியின்‌ செய 
லென்றே கூறுகின்‌ றார்‌. 


27. த, பா.கிலாவும்‌. வான்மீனும்‌. காற்றும்‌--4 
28. தை மழை 


இயற்கை எழில்‌ 75 


மழைபொ ழிந்திடும்‌ வண்ணத்தைக்‌ கண்டுநான்‌ 
... வானி ருண்டு கரும்புயல்‌ கூடியே 
இழையு மின்னல்‌ சரேலென்று பாயவும்‌ 
ஈரவாடை இரைந்தொலி செய்யவும்‌ 
உழைய லாம்‌இடை யின்‌ றிஇவ்‌ வானநீர்‌ 
ஊற்றும்‌ செய்தி உரைத்திட வேண்டுங்கால்‌ 
“மழையும்‌ காற்றும்‌ பராசக்தி செய்கைகாண்‌ 
வாழ்க தாய்‌!” என்று பாடுமென்‌ வாணிய, *” 
என்ற பாடலில்‌ கவிஞரின்‌ இக்‌ கருத்தைக்‌ கண்டு மூழ்க. 
காடுபற்றிய புனைவு : “கண்ணன்‌ என்‌ காதலன்‌-—3 என்ற 
தலைப்பில்‌ : வரும்‌ பாடலொன்றில்‌ இப்புனைவினைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. காட்டில்‌ காதலி காதலனைத்‌ தேடுவதாக அமை 
கின்றது பாடல்‌. இங்குக்‌ காதலன்‌ கண்ணன்‌. அந்தக்‌ காடு 
“திக்குத்‌ தெரியாத அடர்ந்த காடு. அஇங்கவேழ்‌ குன்றத்தில்‌?௦ கில 
பகுதிகளிலும்‌, கேரளத்தில்‌ சில இடங்களிலும்‌ காணப்படுவது 
போன்ற காடு. அங்கு மிகுந்த நலம்‌ பயக்கும்‌ மரங்களும்‌ விந்தைச்‌ 
சுவைதரும்‌ கனி வகைகளும்‌ நிறைந்து காணப்படுகின்றன. எப்‌ 
பக்கத்தையும்‌ மறைக்கும்‌ ஒங்கி உயர்ந்த மலைகள்‌ கூழ்க்துள்ளன. 
அந்த 'ம்லைகளினின் றும்‌ “கதிகள்‌ பாடிக்கொண்டே ஓடுகின்றன? . 
“கெஞ்சில்‌ கனல்‌ மணக்கும்‌ பூக்களும்‌, எம்மருங்கும்‌, கீழே உதிர்ந்து 
கிடக்கும்‌ இலைகளும்‌ (சருகுகள்‌), இனிய நீர்‌ நிறைந்த  சுனைகளும்‌ 
முட்கள்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ புதர்களும்‌ ஆங்கு உள்ளன. மருண்டு 
மருண்டு. ஆசையுடன்‌ விழிக்கும்‌ மான்கள்‌ இங்குமங்கும்‌ அலைத்து 
திரிகின்றன. உள்ளம்‌ அஞ்சும்‌ குரல்‌ தொடுக்கும்‌ புலிகள்‌ அக்‌ 
காட்டில்‌ நடமாடுகின்‌ றன. அங்குள்ள பறவைகள்‌ “நேசக்‌ கவிதைகள்‌? 
பாடுகின்றன. பல இடங்களில்‌ நீண்டு படுத்திருக்கும்‌ மலைப்‌ 
பாம்புகளைக்‌ காணலாம்‌. . தன்னிச்சையுடன்‌ திரியும்‌ சிங்கங்‌ 
களையும்‌ அவற்‌ றின்கர்ச்சனையொலி கேட்டுக்‌ கலங்கியோடும்‌ யானை 
களையும்‌ அவற்றின்முன்‌ ஓடும்‌ இளமான்களையும்‌ அங்குக்‌ காண 
லாம்‌. . இவற்றின்‌. கால்களில்‌ மிதிபடாது அயலே பதுங்கும்‌ தவளை 
களையும்‌ அங்குப்‌ பார்க்கலாம்‌. இங்கு “மாயோன்‌. மேய காடுறை 
உலத்தை? -- காட்டின்‌. காட்யை- உள்ளது. உள்ளவாறே. 'அழகுறப்‌ 
புனைந்து காட்டுகின்றார்‌. கவிஞர்‌. இன்னோர்‌ உண்மையையும்‌ ஈண்டு 
சிந்தித்தல்‌. பயனுடையது. யாளி போன்ற. இப்பூவுலகில்‌ இல்லாத 
விலங்குகளை இவர்‌ தம்‌ பாடல்களில்‌. யாண்டும்‌ காட்டிற்றிலர்‌. 


29. தோ. பா-- பரா சக்தி.4, 
30. திருமங்கையாழ்வார்‌. மங்களர்சாசனம்‌ செய்தது. ஆந்திரத்‌ 
தல்‌. கடப்பை மாவட்டத்திலுள்ளது.. 


76 ்தற்பம்‌ 


நாட்டுவனம்‌ : நாட்டுவளம்பற்றிய கவிஞரின்‌ புனைவு. மிக 
சேர்த்தியாக அமைச்துள்ள து... அத்தினபுர த்தில்‌ அமைத்த அழகிய 
மண்டபத்தைக்‌ காணப்‌ பாண்டவர்களை அழைத்து வருவதற்காகச்‌ 
சென்ற விதுரன்‌ “அடவிமலை அறெல்லாம்‌ கடந்து? சென்று 
பாண்டவர்கள்‌ அரசுபுரியும்‌ இந்திரப்‌ பிரத்தத்தின்‌ அருகில்‌ செல்லும்‌ 
போது வழியிடையே தான்‌ a நாட்டு வளத்தின்‌. சிறப்பை 
கொக்கி, இத்தகைய காடு. “காசமெய்தத்‌ தான்‌ . துணைபுரிய 
நேரிட்டதை நினைந்து மனத்திற்குள்‌ இரங்கி வருந்துகின்‌ றான்‌: 
பா த நாட்டின்‌ பெருமையை விதுரன்‌. வாய்மொழியாக, 
நீலமுடி தரித்தபல மலைசேர்‌ நாடு, 
மீரமுதம்‌ எனப்பாய்ந்து நிரம்பும்‌: நாடு 
கோல முனு பயன்‌ மரங்கள்‌ செறிந்து வாழுங்‌ 
குளிர்காவுஞ்‌ சோலைகளும்‌ குலவு நாடு 
ஞாலமெலாம்‌ பசியின்‌ றிக்‌ காத்தல்‌ வல்ல 
_ கன்செய்யும்‌ புன்செய்யும்‌ நலமிக்‌ கோங்கப்‌ 
பாலடையும்‌ நறுநெய்யும்‌ தேனுமு ண்டு 
பண்ணவர்போல்‌ மக்களெல்லாம்‌ பயிலும்‌ நாடு.?1 
என்று வருணிப்பர்‌ கவிஞர்‌. கங்கைநதி பாயும்‌ பகுதியும்‌ பஞ்சாப்‌ 
மாநிலப்‌ பகுதியும்‌ கவிஞர்‌ மனத்தில்‌ இத்தகைய எண்ணத்தை 
௭ முப்பியிருக்க வேண்டும்‌ என்று கருதலாம்‌, ப 
... மேலும்‌, இக்காட்டில்‌ அன்னங்கள்‌* தாமரைத்‌ த க்த்திகப்‌ தவழ்‌ 
கின்றன. வண்டுகள்‌ பண்ணமிழ்தத்தைப்‌ பொழிகின்‌ றன. கிளிகள்‌ 
மழலைமொழி பேசுகின்றன. கேட்போர்‌ செவியில்‌ அமுதூறும்‌ 
படியாகக்‌ குயில்கள்‌ பாடுகின்றன. பொன்‌ போன்ற மேனி படைத்த 
பூவையர்கள்‌ தம்‌ காதலர்களிடம்‌ புலவி . கொள்ளும்போது 
“காவினத்து நறுமலரின்‌ கமழைத்‌ தென்றல்‌” வீசுகின்றது. . திண்‌ 
டோள்‌ வாய்ந்த வீரர்கள்‌ மகிழுமாறு மடந்தையர்‌ தம்‌ விழிகளாலேயே 
காதலைப்‌ புலப்படுத்துகின்றனர்‌. இங்ஙனம்‌ மருதநிலவளம்‌ 
மாண்புற எடுத்‌ £2துக்காட்டப்பெறுகின்‌ றது, 
ஈகர்ப்‌ புனைவு 2. . நகரங்கள்‌ - செயர்‌ ற்கையாக ஏற்படு த்தப்‌ 
பட்டவையெனினும்‌ அந்தச்‌ செயற்கையிலும்‌ ஓர்‌ இயற்கை . அமைந்து 
வீடுகின்றது. இங்குக்‌ -கைபுனைதந்தியற்றிய வனப்பை நகர்ப்‌ 
புனைவில்‌ இயற்கை எழிலாகக்‌ கொள்வதில்‌ தவ றில்லை: 
இவற்றைக்‌ *கைபுனைகந்‌ தியற்றிய கவின்‌ பெறு”. வனப்பாகக்‌ 
கொள்ளலாம்‌. பாரத காட்டைப்‌ “பாருக்குள்ளே நல்ல நாடு? என்று 
31. பா.௪..,;: 17:1 16 


இப்பூவுலகில்‌ “அன்னம்‌” என்ற.ப றவையைக்‌. காணமுடியாது. 
எப்படியோ இது பாட்டில்‌ இடம்‌ பெற்றுவிட்டது. 


போற்றியுரைத்த கவிஞர்‌ அதன்‌ தலைநகரையும்‌ சிறப்பிக்க எண்ணி 
இந்த..அவனியில்‌ இணையில்லாத நகரம்‌ அத்தினபுரம்‌ என்று கூறு 
கின்றார்‌. இன்றைய புதுச்சேரியில்‌ தெருக்கள்‌ வரிசை வரிசையாக 
அமைந்திருப்பதைப்‌ போலவே, அத்தினபுரத்து வீதிகளும்‌ ஒரு 
வரிசை யொழுங்கில்‌ அமைந்திருந்தன என்கின்‌ நார்‌. புதுச்சேரியில்‌ 
வாழ்ந்த கவிஞராதலால்‌ அத்தினபுரத்து வீதிகள்‌ “பத்தியில்‌ வீதிகள்‌”. 
என்கின்றார்‌. வெள்ளைப்‌ பனிவரை போன்ற மாளிகைகள்‌, முத்‌ 
தொளிர்‌. மாடங்கள்‌ இவை நகர த்தின்‌ எழிலை 'மிகுவிக்‌ன்றன. 
இடையிடையே சோலைகளும்‌ வாவிகளும்‌ அமைந்து நகருக்குப்‌ 
புதுக்களையூட்டுகின்‌ றன. 
அந்தணர்‌ வீதிகளில்‌ நான்மறை ஓதுவதன்‌ முழக்கம்‌ கேட்‌ 
கின்றது. செந்தழல்‌ வேள்விகள்‌ நடைபெற்றவண்ணம்‌ உள்ளன. 
சாத்திர ஆராய்ச்சி ஓயாது நடைபெறுகின்றது. மந்திர தங்களின்‌ 
ஓசை கேட்கின்றது. தர்க்க வாதங்கள்‌ நடைபெறுகின்றன. 
இங்கு, 
மெய்த்தவர்‌ பலருண்டாம்‌—வெறும்‌ 
வேடங்கள்‌ பூண்டவர்‌ பலருமுண்டாம்‌ 
உய்த்திடு சிவஞானம்‌ கனிந்‌ 
தோர்ந்திடும்‌ மேலவர்‌ பலருமுண்டாம்‌; 
பொய்த்த விந்திர சாலம்‌ நிகர்‌. 
பூசையும்‌ கிரியையும்‌ புலைடடையும்‌ 
கைத்திடு பொய்ம்மொழியும்‌--0 காண்டு 
கண்மயக்‌ காற்பிழைப்‌ போர்பலராம்‌.ூ2 
என்‌ று இக்கால கிலை கண்டு அக்கால நிலையை எடுத்‌ துக்காட்டு 
கின்றார்‌ கவிஞர்‌. பொதுவாக நாட்டில்‌ பல இடங்களிலும்‌ சென்னை 
போன்ற நகர்களில்‌. அதிகமாகவும்‌ இக்கிலைகள்‌ ர 
பதை இன்றுங்‌ காணலாம்‌. ட்‌ 
ஒரு பக்கம்‌, மாலைகள்‌ புரண்டசையும்‌ வரையெனத்‌. திரண்ட 
தோளுடைய மறவர்கள்‌ காட்சி அளிககின்‌ றனர்‌. இவர்கள்‌ காலை 
யிலும்‌ மாலையிலும்‌ பகை காய்க்தடும்‌ தொழில்களைப்‌” பழக வரு 
கின்றனர்‌. இவர்கள்‌ “கரி நூறினைத்‌ தனி நின்று நொறுக்க 
வல்லார்‌”. இவர்கள்‌ *வேரியங்‌ கள்ளருந்தி -- . எங்கும்‌. வெம்‌ மத 
யானைகள்‌ போல்‌” இிரிகின்‌ றனர்‌. இவர்களைக்‌ வார்‌ “ஆரிய வேல்‌ 
மறவர்‌” என்கின்றார்‌. “ஆரிய? என்ற சொல்‌ “உயர்ந்த” என்ற 
பொருளில்‌ ஆளப்பெற்றுள்ள து. ஆரியர்‌” “திராவிடர்‌” _ என்ற 
இக்காலத்தில்‌ பரவியுள்ள கருத்துகளைப்‌ பாரதி பாடினார்‌ என்று 
கருதுவது இலக்கியத்தையே இகழ்வதாகும்‌. 
32. ை.1.3:௨9, 


78 பாரதீ யம்‌ 


மற்றொரு பக்கம்‌ கலை கழ்ச் ககன்‌: "கடைபெறுகன்‌ றன 
கல்லிசை முழக்கங்கள்‌ காலா பக்கங்களிலும்‌ கேட்டனெ றன... நடன 
“மாதர்கள்‌ காட்டிய விருந்தளிக்கின்‌ றனர்‌... காவிய. ஆராய்ச்சி நிகழ்‌ 
இன்றது. சிற்பங்கள்‌, ஒவியங்கள்‌ இவற்றின்‌ கண்காட்சிகள்‌ ஈடை 
பெறுகின்‌ றன. - இவற்றையெல்லாம்‌ கண்டு. களிக்கும்‌ - மக்கள்‌ 
கூட்டத்தை எம்மருங்கும்‌ காணலாம்‌. . இவையெல்லாம்‌ அரசர்‌ வீதி 
களில்‌ கடையபெறுவதாகல்‌ குறிப்பிடுகின்‌ றார்‌ கவிஞர்‌. இப்பக்கம்‌ 
யானைப்‌ படைகள்‌, குதிரைப்‌ படைகள்‌, 'தேர்ப்படைகள்‌--இவற்றின்‌ 
ப வரன்‌ கைட்‌ காணலாம்‌. 


வணிகர்‌ வீதிகளில்‌ பல்வேறு பண்டங்களின்‌. வரிசைகளைக்‌ 
காணலாம்‌. எண்ணரும்‌ கனி வகைகள்‌, மணப்‌ பொருள்வகைகள்‌, 
மாலை வகைகள்‌, சுண்ண வகைகள்‌, நறும்புகை. பூட்டும்‌ 
பொருள்கள்‌, பல்வேறு நுகர்பொருள்கள்‌ 'இவற்றின்‌ இரள்களை 
இங்குக்‌ காணலாம்‌. குபேர சம்பத்துகள்‌ நிறைந்திருந்தன இந்த 
வீதிகளில்‌, இங்குத்‌ திருடர்‌ பயம்‌ இல்லை 6 என்ற குறிப்பையும்‌ தரு 
இன்றார்‌ கலீஞர்‌', இங்ஙனம்‌ அரச வீதி, அந்தணர்‌ வீதி, வணிகர்‌ 
வீதி, மறவர்‌ வீதி என்று வருணித்திருப்பது. பழைய முனம்‌ 
 ஒட்டியதாகும்‌.. | | 

கருப்பொருள்மாட்சி: தருமபுத்திரன்‌ இராசசூயப்‌ க 
வேள்வி செய்தபோது ஆயிரக்கணக்கான முடிவேந்தர்களும்‌ 
பல்லாயிரக்கணக்கான குறுநில மன்னர்களும்‌ பல்வேறு வகைப்‌ 
பரிசுப்‌ பொருள்களை கல்கினர்‌. அப்பொருள்களை நிரல்படத்‌ 
தொகுத்து இயற்கைப்‌ புனைவு என்று கருதும்படி அற்புதமாக 
அமைத்துள்ளார்‌. மலைவளம்‌ காணச்‌ சென்ற செங்குட்டுவன்‌ 
தன்‌ அரசமாதேவியுடன்‌ சென்றபொழுது திறை சுமந்து நிற்கும்‌ 
கதெவ்வர்போல்‌ மலைவாழ்‌ குறவர்கள்‌ பல்வேறு வகைப்‌ பரிசுப்‌ 
பொருள்களை நல்கினர்‌ என்று இளங்கோவடிகள்‌ கூறும்‌ பகுதியை” ட்‌ 
அடியொட்டி இப்பகுதியைப்‌ பாரதியார்‌ அழகுற அமைத்துள்ளார்‌ 
டம்‌ கருத்தி தோன்றுகிறது, 

நெய்தல்‌ கில மக்கள்‌ முத்து, சிப்பி, பவளங்கள, வெண்‌ 
சங்கன்‌ குவியல்கள்‌, ஒப்பில்லாத வைடூரியம்‌ முதலிய பொருள்‌ 
களைக்‌ - கொண்டுவத்ததாகக்‌ காட்டுவர்‌... மலை காட்டு. மக்கள்‌ 
கொண்ர்ச்தலற்க்று ன த ட த்‌ ம ர ஜல்‌ 


டை ச்‌ 35 71a 
3) தை. 108 2297 த்‌ 
25, சிலப்‌ 3.25: , 36-55. 


இயற்கை. ட 79 


மலைகா டுடைமன்‌ னர்‌--பல 
மான்கொணர்ந்தார்‌ புதுத்தேன்‌ கொணர்ந்தார்‌. 
கொலைகால்‌ வாய்கொணர்ந்தார்‌--மலைக்‌ 
- குதிரையும்‌ பன்‌ றியும்‌ கொணர்ந்து தந்தார்‌; 
கலைமான்‌ கொம்புகளும்‌--பெருங்‌ ப 
களிறுடைத்‌ தந்தமும்‌ கவரிகளும்‌ 
விலையார்‌ தோல்வகையும்‌--கொண்டு ப 
மேலும்பொன்‌ வைத்தங்கு வணங்கி நின்றார்‌. 
என்று காட்டுவர்‌. மேலும்‌, அவர்கள்‌ புலித்தோல்‌, யானைத்தோல்‌, 
ஆட்டுத்தோல்‌, பல நி தங்களையுடைய மயிருடைகள்‌, விலை மதிக்க 
முடியாத பறவைகள்‌, விலங்கினங்கள்‌, சந்தனம்‌, அகில்‌ வகைகள்‌, 
ஏலம்‌, கருப்பூரம்‌, இலவங்கம்‌, பாக்கு, முத்து மாலைகள்‌, பன்னிறச்‌ 
சேலை. வகைகள்‌, பட்டு வகைகள்‌, ஆடுகள்‌, ஆயிரமாயிரம்‌ 
பசுக்கள்‌, மாடுகள்‌ பூட்டிய வண்டிகளில்‌ பலவகைத்‌ தானியங்கள்‌, 
கரும்பு வகைகள்‌, தயில வகைகள்‌, மான்மதம்‌, நெய்க்குடம்‌, கள்‌ 
வகைகள்‌; குப்பாயம்‌, சால்வைகள்‌, போர்வைகள்‌; கம்பளங்கள்‌ 
போன்ற பொருள்களையும்‌ கொணர்ந்தனர்‌. தென்திசைச்‌ சாவக 
நாடு முதல்‌ வடதிசைச்‌ சீனம்‌ வரையிலுமுள்ள . நாடுகளிலிருந்து 
பல்வேறு வகைப்பொருள்கள்‌ வந்து குவிந்தன. இதில்‌ வேள்விக்கு 
வேண்டிய பல்வேறு பத்தல .அடங்கியிருத்தல்‌ கண்டு. அந்‌ 
தித்‌ து மகிழத்‌ தக்க து. 
குதிரை வகைகள்‌, யானைகள்‌, ஒட்டைகள்‌ இவை பல அரசர்கள்‌ 

கொண ரீந்தமையை, 


கழல்களும்‌ கடகங்களும்‌ மணிக்‌ 
கவசமும்‌ மகுடமும்‌ கணக்கிலவாம்‌ ;. 
நிழல்நி றப்‌ பரிபலவும்‌--செத்‌ 
.நிறத்தன பலவும்‌ வெண்ணி றம்பலவும்‌ 
தழல்கி றம்‌ மேகநிறம்‌--விண்ணில்‌ . 
சாறும்‌ இந்திரவில்லை நேரும்நிறம்‌ 
அழகிய இளிவயிற்றின்‌--வண்ணம்‌. 
ஆர்ம்‌ தன வாய்ப்பணி சேர்ந்தனவாய்‌.. 


£காற்றெனச்‌ செல்வனவாய்‌? இவை 
கடிதுகைத்‌ இிடுந்திறல்‌. மறவரொடே 

போ ற்றிய கையின ராய்ப்‌--பல.. 
_ புரவலர்‌ கொணர்‌ ர்ந்து; அவன்சபை புகுந்தார்‌. 


36 பாச. 15 : 28, 


80 பாரதீயம்‌ 


சீற்ற வன்போர்‌ யானை--மன்னர்‌ 

சேர்த்தவை பலபல மந்‌ தயுண்டாம்‌; 
ஆற்றல்‌ மிலேச்சமன்‌ னர்‌-—தொலை 

அரபியர்‌ ஒட்டைகள்‌ கொணர்ந்து தந்தார்‌.” 


"என்று வருணித்திடுவர்‌, இன்னும்‌ அவர்கள்‌, 
தந்தத்தில்‌ கட்டில்களும்‌, -- நல்ல . 
_ தந்தத்தின்‌ பல்லக்கும்‌, வாகனமும்‌ 
தந்தத்தின்‌ பிடிவா ளும்‌--அகத்தத்‌ 
-. தத்தத்தி லேசிற்பத்‌ தொழில்வகையும்‌ 
தந்தத்தி லாதனமும்‌ பின்னும்‌ 

தமனிய மணிகளில்‌ இவையனைத்தும்‌, 

தந்தத்தைக்‌ கணக்கிடவோ?8 


என்று தந்தப்‌ பொருள்களைத்‌ தந்ததையும்‌ காட்டுவர்‌. இங்குப்‌ 
பாரதியார்‌ இளங்கோவடிகள்‌ காட்டிய பரிசில்‌ பட்டியலைவிட 
நீளமான பட்டியலைக்‌ காட்டுவர்‌. இன்று வெளிநாட்டுத்‌ தலைவர்கள்‌ 
கம்காடு வரும்போதும்‌ ஈம்‌ நாட்டுத்‌ தலைவர்கள்‌ வெளிநாடுகள்‌ 
செல்லும்போதும்‌ பல சிறப்புப்‌ பொருள்களைப்‌ பெற்று வரும்‌ 
மரபினை ஈண்டு நரம்‌ நினைக்கின்‌ றாம்‌. 


இறைவன்‌ ஈமக்குப்‌ புலன்களையும்‌ நுண்ணிய அறிவையும்‌ 
கொடுத்துள்ளான்‌. இவற்றைத்‌ தக்க முறையில்‌ பயன்படுத்திக்‌ 
கனிஞன்‌ காட்டும்‌ இயற்கைக்‌ கோலங்களை அநுபவிப்பது நம்‌ 
கடமை, இலக்கியங்களை நுகரும்‌ அநுபவம்‌ பெற்றுவிட்டால்‌. 
அழையிலிருந்துகொண்டே அனைத்தையும்‌ நுகர்ந்து மகிழலாம்‌. 
இரத்தினம்‌ ஓர்‌ உயர்ந்த பொருள்தான்‌. அதனைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ 
பழகியவருக்கே அதன்‌ பெருமை தெரியும்‌. சாமானிய மனிதன்‌. 
சாதிக்‌ கமலத்திற்கும்‌ இரங்கூன்‌ கமலத்திற்குமுள்ள வேறுபாட்டை 
அறிய முடியாது. கவிதையில்‌, காவியத்தில்‌ சுவை புலப்படுவதும்‌ 
இம்முறையில்தான்‌ அதில்‌ பழக்கம்‌ அதிகமாகி அறுபவித்துச்‌ 
சுவையை உணர்வது எளிதானதன்று.. இலக்கியத்தைச்‌ சுவைக்க 
வகையறியாமல்‌ இலக்கிய இன்பத்தைப்‌ பு நக்கணிப்பவர்களைப்‌ 
பற்றி வடமொழிக்‌ கவீஞன்‌ ஒருவன்‌ கூறியுள்ளதைக்‌ காட்டி இக்‌ 
கட்டுரையைத்‌ தலைக்கட்டுவோம்‌. 


“ஓ. இரத்தினமே! உன்னை ஒரு குரங்கு. எடுத்தது... முகர்ந்து 
பார்த்தது : தன்‌ வழக்கம்போல்‌  முத்தமிட்டுப்‌ . பிறகு உன்னை 


ஆர: 2233. 
pi 15:37 


91 


நக்கியும்‌ பார்த்தது. பாவம்‌! அதற்கொன்றும்‌ விளங்கவில்லை. 
பிறகு உன்னைத்‌ தூக்கி எறிந்துவிட்டது. நீ ஏன்‌ வருந்த வேண்டும்‌, 
“என்‌ மதிப்பு குரங்கிற்குத்‌ தெரியவில்லையே! என்று. உள்ளே 
என்ன இருக்கிறது ?” என்று கல்லில்‌ வைத்துத்‌ தட்டிப்‌ பார்க்காமல்‌ 
இருந்ததில்‌ நீ உண்மையாகவே மகிழ வேண்டும்‌.” 

இதிலிருந்து இலக்கியச்‌ சுவையை நுகர்வது எல்லோராலும்‌ 
இயலாது என்பது தெளிவாகின்‌ றதன்றோ ? 


யா—6 


ப/7ரதியாரின்‌ பாடல்களை மேலோட்டமாகக்‌ கற்றாலேயே அவர்‌ 
சமுதாயத்தின்மீது கொண்டிருந்த அக்கறை தெள்‌ வாகப்‌ புலனாகும்‌. 
பாரதியார்‌ தம்‌ காலத்துப்‌ பாரத மக்களின்‌ நிலையை “நெஞ்சு 
பொறுக்குதிலையே”?! என்ற கவிதையில்‌ அற்புதமாக எடுத்துக்‌: 
காட்டுகின்றார்‌. அவர்‌ காலத்து மக்களின்‌ நிலையை நினைந்து; 
என்று தணியும்‌ இந்தச்‌ சுதந்திர தாகம்‌ 2 
என்று மடியும்‌ எங்கள்‌ அடிமையின்‌ மோகம்‌.” 
என்று பாடுகின்றார்‌. தீண்டாமையைப்பற்றிய பாடல்களே இல்லை.. 
நாடு வீடுதலை யடைந்த பிறகு இது தீவிரமாகக்‌ கவனிக்க வேண்டிய 
பிரச்சினை என்று விட்டுவைத தனர்‌ போலும்‌. 
இவர்‌ காலத்திலேயே ₹நம்‌ நாடு”, *கம்‌ மொழி”, “தமிழ்ச்‌ சாதி” 
என்பன போன்ற எண்ணங்கள்‌ முகிழ்த்துவிட்டன. ப 
நாமிருக்கும்‌ நாடு 
நமது என்ப தறிந்தோம்‌—இது 
நமக்கே உரிமையாம்‌ 
என்ப தறிந்தோம்‌---இந்தப்‌ 
பூமியில்‌ எவர்க்கும்‌இனி 
அடிமை செய்யோம்‌--பரி 
பூரணனுக்‌ கேயடிமை 
செய்து வாழ்வோம்‌.” 
வாழிய செந்தமிழ்‌ ! வாழ்ககற்‌ றமிழர்‌ ! 
வாழிய பாரத மணித்திரு நாடு* 
யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவ தெங்குங்‌ காணோம்‌.” 
என்பன போன்ற பாடற்பகுதிகளால்‌ இதனை யறியலாம்‌. இனி, 
பாரதியாரின்‌ சமுதாயப்‌ பார்வையைச்‌ சில கோணங்களில்‌ 
காண்போம்‌. | 


1. தே.&. 15. பாரத ஜனங்களின்‌ தற்கால நிலைமை. 
oe ஜை 28. சுதந்திரத்‌ தாகம்‌—1 I த்த 

3. கை: 31. சுநந்திரப்‌ பள்ளு-5 

4, தை: 25. வாழிய செந்தமிழ்‌ 

5, தை: 22. தமிழ்‌-1 


சமுதாயப்‌ பார்வை 83 


க. ரர மனிசன்‌ ௪ கடமை 


தனி மனிதன்‌ சமூகத்தில்‌. ஒருவன்‌ ; குடும்பத்திலும்‌ ஒருவன்‌. 
தனி மனிதன்‌ தன்‌ கடமையைச்‌ சரிவர மேற்கொண்டால்‌ குடும்பம்‌ 
சிறக்கும்‌ ; பல குடும்பங்கள்‌ அடங்கிய சமூகம்‌ சீர்படும்‌ ; பல 
சமூகங்கள்‌ அடங்கிய சமுதாயமும்‌ சிறந்து திகழம்‌. தனி மனிதனின்‌ 
கடமைகளாக நான்கினைக்‌ கூறுகின்‌ றார்‌ கவிஞர்‌. 


கடமை யாவன தன்னைக்‌ கட்டுதல்‌ 
பிறர்துயர்‌ தீர்த்தல்‌ பிறர்கலம்‌ வேண்டுதல்‌ 


உலகெலாம்‌ காக்கும்‌ ஒருவனைப்‌ போற்றுதல்‌ யெனப்யடும்‌ 
இக்கான்‌ கேயிப்‌ பூமியில்‌ எவர்க்கும்‌ 
கடமை யெனப்படும்‌,5 
என்ற கவிதைப்‌ பகுதியில்‌ இந்த நான்கினைக்‌ கவிஞர்‌ நிரல்படக்‌ 
கூறுவை தக்‌ காண்க, 

“தன்னைக்‌ கட்டுதல்‌” என்பது மனத்தைக்‌ கட்டுதல்‌. ஐம்பொறி 
களை அடக்கி மனத்தைக்‌ கட்டுதல்‌ என்று ஞானியர்‌ கூறும்‌ 
பொருளில்‌ அல்ல ஈண்டுக்‌ குறிப்பிடப்பெறுவது, “பாதரசமாய்‌ச்‌ 
சஞ்சலப்பட்டுக்கொண்டே?* இருக்கும்‌ மனத்தை, பல பொருள்களின்‌ 
மீது சபலப்படுகன்‌ ற மனத்தை அடக்கினால்‌ போதும்‌ என்பது பாரதி 
யாரின்‌ கருத்து, மனம்‌ சில சமயம்‌ ஒரு பொருளைப்பற்றிக்‌ 
கொண்டு ஊசலாடும்‌ ; அடுத்ததை கோக்கி அடுத்தடுத்து உலவும்‌ ; 

“விட்டுவிடென்று* கூறினால்‌ விடாது போய்‌ அதன்மீது விழும்‌. 
புதியனவற்றைக்‌ கண்டால்‌ “புனழிக்து. அவற்றின்மீது வெறி 
கொண்டு வீழும்‌. பிணத்தினை விரும்பும்‌ காக்கை போல; அழுகுதல்‌ 
சாதல்‌ அஞ்சுதல்‌ முதலிய இழிபொருள்களில்‌ தன்னைப்‌ பறி 
கொடுக்கும்‌. இன்பத்தை நாடி எண்ணிலாப்‌ பிழை செய்யும்‌ 
என்றெல்லாம்‌ மனத்தினைப்‌ பெண்ணாக உருவகித்து மனத்தின்‌ 
தன்மைகளை எடுத்துக்‌ காட்டி, 

பேயாய்‌ உழலும்‌, சிறுமனமே ! 
_ பேணாய்‌ என்சொல்‌ இன்றுமுதல்‌ 
நீயாய்‌ ஒன்றும்‌ காடாதே 
... நினது தலைவன்‌ யானேகாண்‌? 
என்று மனத்தை ட வட்ல விழைகன்‌ நார்‌ கவிஞர்‌. 


6. தோ, பா, வி, நா. மா, 8. 
7. தாயுமானவர்‌ பாடல்‌. 
9. வே.பா: 22. மனப்பெண்‌.. 


8. கதை: மனத்திற்குக்‌ கட்டளை, 


84 பாரதீயம்‌ 


மனம்‌ இல சமயம்‌ கவலையைப்‌ பெருக்கிக்கொண்டு துன்புறும்‌ ; 
சில சமயம்‌ இயல்பாக வரும்‌ கவலைகளால்‌ எற்றுண்டு வருந்தும்‌ ; 
கடந்தவற்றை நினைந்து நினைந்து வருந் துவ தும்‌உண்டு. கவலையைப்‌ 
போக்நினால்தான்‌ மனம்‌ நன்னெறியில்‌ சென்று உய்யும்‌ வழியைக்‌ 
காணும்‌ என்பதைக்‌ கவிஞர்‌; 


சென்றதினி மீளாது மூடரே ! நீர்‌ 
எப்போதும்‌ சென்றதையே சிந்தை செய்து 
கொன்றழிக்கும்‌ கவலையெனும்‌ குழியில்‌ வீழ்ந்து 
குமையாதீர்‌ ! சென்றதனைக்‌ குறித்தல்‌ வேண்டாம்‌ ; 
இன்றுபுதி தாய்ப்பிறந்தோம்‌ என்று கீவிர்‌ 
எண்ணமதைத்‌ திண்ணமுற இசைத்துக்‌ ௦ கொண்டு 
தின்றுவிளை யாடியின்புற்‌ றிருந்து வாழ்வீர்‌ 7 
தீமையெலாம்‌ அழிந்துபோம்‌ திரும்பி வாரா, 10 
என்ற பாடலால்‌ ஆற்றுப்படுத்துகின்றார்‌. விநாயகர்‌ நான்மணி 
மாலையிலும்‌ இக்கருத்தினையே, 
கவலைப்‌ படுதலே கருநர கம்மா 7. 
கவலையற்‌ றிருத்தலே முக்தி 11 
கான்று வேறொரு விதமாகவும்‌ வற்புறுத்தி உரைப்பர்‌. 
கெஞ்சிற்‌ கவலை நிதமும்‌ பயிராக்கி 
அஞ்சி உயிர்வாழ்தல்‌ அறியாமை 12 
என்று இதனை மேலும்‌ அரண்‌ செய்வர்‌. ஆன்மாவின்‌ இயல்பைத்‌ 
தெரிச்துகொண்டால்‌ மனத்தெளிவு உண்டாகும்‌ என்பதை, 
சித்தி னியல்பு மதன்பெருஞ்‌ சக்தியின்‌ 
செய்கையும்‌ தேர்ந்து விட்டால்‌--மனமே ! 
எத்தனை கோடி இடர்வம்து சூழினும்‌ 
எண்ணஞ்‌ சிறிது முண்டோ 2 18 
[எத்து - ஆன்மா] 
என்பதில்‌ கவிஞரின்‌ மன த்தெளிவினைக்‌ காணலாம்‌. தாயுமான 
அடிகளும்‌ ““பந்தமறும்‌ பளிங்கனைய சித்து??34 என்று கூறிப்‌ 


10. வே.பா; 20-சென்‌ றது மீளாது. 

11. தோ.பா: விகாமா.36, அடி 21-22 
72. தோ.பா: 17. மகாசக்தி, வெண்பா2 
13. தை. 24 தளிவு3 

14. தா. பா. ர... 


சமு தாயப்‌ பார்வை | 85 


போர்‌ ததை எண்ணிப்‌ ட பார்‌ த்தல்‌ 5 வேண்டும்‌. தவம்‌ ச்‌ கண்ணாம்‌ 
என்ற புதிய ஆத்தி சூடியிலும்‌ கவிஞர்‌ உரைக்கும்‌ கருத்து இதனை 
ஒரு புடை ஒத்திருத்தல்‌ காணலாம்‌. கவிஞரின்‌ இந்தத்‌ தெளிவினை, 

மூட நெஞ்சே ! முப்பது கோடி 

முறையுனக்‌ குரைத்தேன்‌ ; இன்னும்‌ மொழிவேன்‌ ; 

தலையிலிடி விழுந்தால்‌ சஞ்சலப்‌ படாதே ; 

ஏது கிகழினும்‌ *கமக்கென்‌ ?” என்றிரு ; 

பராசக்தி யுளத்தின்‌ படியுலகம்‌ நிகழும்‌ ; 

நமக்கேன்‌ பொறுப்பு 216 
என்ற பாடற்பகுதியிலும்‌ காணலாம்‌. பலனைக்‌ கருதாது 
கடமையைச்‌ செய்‌” என்ற கீதையுரையும்‌ இதனை ஒருபுடையொத்‌ 
துள்ளது என்று கருதலாம்‌, 


உடலைத்‌ தூய்மையாக வைத்திருப்பதுபோல்‌ மனத்தையும்‌ 
தூய்மையாக: (Mental hygiene) வைத்திருத்தல்‌ வேண்டும்‌.” தீய எண்‌ 
ணங்கள்‌ மனத்தில்‌ தோன்றுவதற்கு இடமே தருதல்‌ கூடாது. “கெடு 
வான்‌ கேடு நினைப்பான்‌”என்ற முதுமொழியினையும்‌* மறந்தும்‌ பிறன்‌ 
கேடு சூழற்க?'" என்ற வள்ளுவத்றையும்‌ சிந்தித்தல்‌ வேண்டும்‌. 
தாழ்வு பிறர்க்கெண்ணத்‌ தானழிவா ர. 
சாத்திரங்‌ கேளாயோ? '8 த 
என்று நெஞ்சுக்கு எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. பகைவனுக்கும்‌ 
அருளவேண்டும்‌ என்பது இவர்‌ நெஞ்சுக்கு இடும்‌ கட்டளையாகும்‌. 
தின்ன வரும்புலி தன்னையும்‌ அன்பொடு 
சிந்தையிற்‌ போற்றிடுவாய்‌ -- நன்னெஞ்சே? 
அன்னை பராசக்தி யவ்வுரு வாயினள்‌ : 
அவளைக்‌ கும்பிடுவாய்‌ _— நன்னெஞ்சே! ம 
என்பது இவர்‌ நமக்குத்‌ தரும்‌ நவநீதம்‌; இதனை டர்‌ உண்பது 
நமது கடன்‌. 
*[9ிறர்‌ துயர்‌: -இர்த்தல்‌” என்பது ர கடமை. 
அன்பர்பணி செய்யஎனை ஆளாக்கி விட்டுவிட்டால்‌ 
இன்பநிலை தானேவந்து எய்தும்‌ பராபரமே,20 


15. புதிய ஆத்திசூடி--48 

16. தோ.பா, வி. கா. மா. 36-அடி (11-16). 

17. குறள்‌ _ 204 

18. வே. பா; 23 பகைவனுக்கு அருள்வாப்‌ - _ கீ 


19. மெ. நை. 6. 
20. தா. பா, 790. 


96 பாரதீயம்‌ 


என்று தாயுமான அடிகளும்‌ இக்கருத்தைத்‌ தெரிவித்துள்ளார்‌. 
இதனையொட்டியே பாரதியாரும்‌, 
உயிரெலாம்‌ | 
இன்புற்‌ ஜிருக்க வேண்டி, நின்‌ னிருதாள்‌ 
பணிவதே தொழிலைனக்‌ கொண்டு 
கணபதி தேவா! வாழ்வேன்‌ களித்தே,”* 
என்று கூறியுள்ளதைக்‌ காணலாம்‌, பிறிதோரிட த்தில்‌. இவர்‌, 
மண்ணி லார்க்கும்‌ துயரின்‌ நிச்‌ செய்வேன்‌. 
வறுமை யென்பதை மண்மிசை மாய்ப்பேன்‌.”? 
என்று பிறர்‌ துயர்‌ திர்ப்பதைக்‌ கடமையாகக்‌ கொள்வதைக்‌ 
காணலாம்‌. 
பிறர்‌ கலத்தின்‌ பொருட்டே கவிஞர்‌ இறைவனை வேண்டுவதைப்‌ 
பலவிடங்களில்‌ கண்டு மகிழலாம்‌, ஒரு பாடலில்‌, 
பேசாப்‌ பொருளைப்‌ பேசநான்‌ துணிந்தேன்‌; 
கேட்கா வரத்தைக்‌ கேட்கநான்‌ துணிந்தேன்‌; 
மண்மீ துள்ள மக்கள்‌, பறவைகள்‌, 
விலங்குகள்‌ பூச்சிகள்‌, புல்பூண்டு, மரங்கள்‌, 
யாவுமென்‌ வினையால்‌ இடும்பை தீர்நீதே 
இன்புற்‌ றன்புடன்‌ இணங்வொழ்ந்‌ திடவே 
செய்தல்‌ வேண்டும்‌ தேவ தேவா! 28 
என்று எல்லோரும்‌ இடும்பை தீர்ந்து இன்பமுடன்‌ வாழவேண்டும்‌ 
என்பதைச்‌ சக்திகுமரணிடம்‌ வேண்டுவதைக்‌ காணலாம்‌. இதே 
பாடலில்‌, 
ஞானா காசத்து நடுவே நின்‌ றுநான்‌ 
“மண்ட லத்தில்‌ அன்பும்‌ பொறையும்‌ 
விளங்குக; துன்பமும்‌, மிடிமையும்‌, கோவும்‌; 
சாவும்‌ நீங்கிச்‌ சார்ந்தபல்‌ லுபிரெலாம்‌ 
இன்புற்று வாழ்க? என்பேன்‌! இதனை 
திருச்செவி.கொண்டு திருவுளம்‌ இரங்கி 
“அங்ஙனே ஆகுக? என்பாய்‌ ஐயனே! 
என்று இக்காட்சியை நிதர்சனமாகக்‌ காட்ட வைக்கின்றார்‌, 
மற்றொரு பாடலில்‌; 
கிருத யுகத்தினைக்‌ கேடின்‌ றி நிறுத்த 
விரதம்நான்‌ கொண்டனன்‌; வெற்றி. 
தருஞ்சுடர்‌ விநாயகன்‌ தாளிணை வாழியே!” 


21. தோ, பாஃவி, நா, மா. 8. 
22. கை. 37 ஹே காளீ! 2. 
23. தோ. பா; வி. நா. மா. 22 
24, ஆதை 30... 


சமுதாயப்‌ பார்வை 87 


என்று இக்‌“கலியுகத்தில்‌? கருதயுகத்தை நிறுத்த விரதம்‌ 
கொண்டதை எடுத்து விளம்புசன்றார்‌. இந்த மன உறுதியை 
மீண்டும்‌; | 
பொய்க்கும்‌ கலியை நான்கொன்று 
பூலோ கத்தார்‌ கண்முன்னே 
மொய்க்கும்‌ கிருத யுகத்தினையே 
சொணர்வேன்‌, தெய்வ விதியிஃதே. 25 
என்ற பாடற்பகுதியில்‌ தம்‌ இறுதிக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டுள்ள 
தைத்‌ தெளிவுபடுத்தியுள்ளார்‌. தாம்‌ வாழுங்காலத்திலேயே கிருத 
புகத்தைக்‌ காணல்‌ வேண்டும்‌ என்று பேரவாக்‌ கொண்டிருந்தார்‌. 
சூழ்க ! துயர்கள்‌ தொலைந்திடுக! 
... தொலையா இன்பம்‌ விளைந்திடுக! 
வீழ்க கலியின்‌ வலியெல்லாம்‌? 
கிருத யுகக்தான்‌ மேவுகவே!?6 
என்றும்‌ கூறுவதால்‌ இதனை யறியலாம்‌. நான்காவதாக, உலகங்‌ 
காக்கும்‌ இறைவனைத்‌ தம்‌ குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக 
வேண்டுவதைப்‌ பல பாடல்களில்‌ கண்டு மகிழலாம்‌. முருகப்‌ 
பெருமானைப்‌ போற்றிப்‌ பாடும்‌ போதும்‌, 


நீறு படக்கொடும்‌ பாவம்‌ பிணிபசி 
யாவையும்‌ _— இங்கு 

நீக்கி அடியாரை நித்தமும்‌ 
காத்திடும்‌ வேலவா!?? 


என்று; இறைவன்‌ அடியாரைக காத்திடுவான்‌ என்பதைக்‌ குறிப்பிடு 
வார்‌ அடியார்‌, என்பதற்கு *மக்கள்‌? என்ற பொருளைக்‌ கொள்ளல்‌ 
பொருந்தும்‌, “மக்கள்‌? யாவரும்‌ இறைவனின்‌ பிள்ளைகள்‌ தாமே 7 
பராசக்தி? மீதுள்ள பாடலொன்றில்‌ காணும்‌ கருத்து அற்புதமா 
யுள்ளது. இன்று கவிபாடுவோரை “அது பாடு, இது பாடு? என்று 
மக்கள்‌ கேட்பது போல்‌; பாரதியாரையும்‌ அக்கால த்தில்‌ கதைகள்‌ 
சொல்லிக்‌ கதைகள்‌ எழுதுமாறு சிலர்‌ கேட்டனர்‌; நீண்ட காவியத்தைப்‌ 
படைக்குமாறு சிலர்‌. வேண்டினர்‌; மக்களைப்பற்றிய சித்திரங்களை : 
விதவிதமாகத்‌ தீட்டுமாறும்‌, நாடகச்‌ செய்யுளை நல்குமாறும்‌. பலர்‌ 
பணித்தனர்‌. ஆனால்‌, அவர்‌ இதயம்‌ பராசக்தி ஒன்றையே பாடுமாறு 
பணித்தது. கவிஞரே கூறுகின்றார்‌ : 


23. டே. டை. 39 
26. ஜே. தை 35. 
27. தோ. பா: 3 வேலன்‌ பாட்டு : — 3 


85 பாரதீயம்‌ 


நாட்டு மக்கள்‌ பிணிபும்‌ வறுமையும்‌ 
கையப்‌ பாடென்‌ றொருதெபய்வம்‌ கூறுமே; 
கூட்டி மானுடச்‌ சாதியை ஒன்றெனக்‌ . 
கொண்டு வையம்‌ முழுதும்‌ பயனு றப்‌ 
பாட்டி லேயறங்‌ காட்டெனு மோர்தெய்வம்‌; 
பண்ணில்‌ இன்பமும்‌ கற்பனை வித்‌ை தயும்‌ 
ஊட்டி எங்கும்‌ உவகை பெருகிட 
ஓங்கும்‌ இன்கவி ஓதெனும்‌ வேறொன்றே.₹* a 
என்ற இதனைப்‌ படிக்குங்கால்‌ ““வாய்கொண்டு மானிடம்‌ பாட வந்த 
ர அல்லேன்‌?” ** என்ற நம்மாழ்வாரின்‌ கூற்றை நினைக்கச்‌ 
செய்கின்‌ றது. மானிடரைப்‌ பாடாது மாதவனை ஏத்தவேண்டும்‌ என்ற 
ஆழ்வார்‌ கொள்கையினையும்‌ சிந்திக்கின்றோம்‌. 


உ. சமுதாயக்‌ கேடுகள்‌ 
எத்தனையோ விதங்களில்‌ சமுதாயத்தில்‌ பல்வேறு கேடுகளைக்‌ 
காண்கின்றார்‌ பாரதியார்‌, நாட்டு மக்களிடை காணப்பெறும்‌ 
கேடான நிலைமைகளை எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. ப 


நம்பிக்கைகள்‌ : பாரதியார்‌ காலத்தில்தான்‌ மூட நம்பிக்கைகள்‌ 
நிலவினதாகக்‌ கருதுதல்‌ கூடாது. அவர்‌ காலத்து மக்களிடையே 
கரணப்பெற்ற மூட நம்பிக்கைகளை இன்றும்‌ காணலாம்‌. பேய்க 
ளிருப்பதையும்‌, அவை மரத்தில்‌, குளத்தில்‌, வீட்டின்‌. முகட்டில்‌ 
நடமாடுவதையும்‌ எண்ணி எண்ணி அஞ்சி அஞ்சிச்‌ சாவதை எடுத்துக்‌ 
காட்டுகின்றார்‌. (மந்திரவாதி”என்ற பெயரைக்‌ கேட்ட மாத்திரத்லேயே 
இவர்கள்‌ மனக்கிலி பிடித்துத்‌ தத்தளிப்பர்‌. யந்திர சூனியங்கள்‌ 
போன்ற பல்வேறு துயர்கள்‌ இவர்கள்‌ மனத்தை வாட்டி நிற்கின்‌ றன. 


கிலி பிடித்த கெஞ்சினாய்‌ போ போ போ*0 


என்று இத்தகைய பாரத நாடு இருத்தலாகாது என்று அதைத்‌ 
துரத்துகின்‌ றார்‌. 

போலி சாத்திரங்களில்‌ நம்பிக்கை : பாரதியார்‌ கருத்துப்படிக்‌ 
கிருதயுகச்‌ சமுதாய அமைப்புக்கு அரணாக அமைந்தவை நான்மறை 
களும்‌ சாத்திரங்களும்‌ ஆகும்‌. ஆனால்‌, இலை றவன்‌ கோத்து வைத்த 
அந்த வேதங்களில்‌ பல பொய்ம்மைகள்‌, புலைகடைகள்‌ புகுந்து 
விட்டனவாகக்‌ கருதுகின்றார்‌ கவிஞர்‌. 


28. தோ. பா. 19, பராசக்தி - 2. 
29, திருவாய்‌ 3. 9:9, 
30. தே.8: 16 போகின்ற பாரதமும்‌... 1. 


ப்ட்‌ தாயப்‌ பார்வை | 89 


வெங்கள்‌ டல து வைத்தான்‌—அந்த 
வேதங்கள்‌ மனிதர்தம்‌ மொழியி லில்லை 
வேதங்கள்‌ என்று புவியோர்‌- சொல்லும்‌ 
வெறுங்கதைத்‌ திரன்களில்‌ அவ்வேதமில்லை 21 
என்று அவற்றைச்‌ சாடுவதை இதில்‌ காணலாம்‌, . பிறிதோர்‌ 
இடத்தில்‌, 

“குமிழ்‌ நாட்டிலே சாஸ்திரங்களில்லை, உண்மையான சாஸ்‌ 
திரங்களை வளர்க்காமல்‌, இருப்பனவற்றையும்‌ மறந்துவிட்டுத்‌ 
தமிழ்காட்டுப்‌ பார்ப்பார்‌ பொய்க்கதைகளை ஜடரிடம்‌ காட்டி 
வயிறு பிழைத்து வருகிறார்கள்‌? என்று கூறுவார்‌, 
பின்னுமோரிடத்தில்‌, 

சாத்திரம்‌ கோடி வைத்தாள்‌ ; அவை 

தம்மினும்‌ உயர்ந்ததோர்‌ ஞானம்‌ வைத்தாள்‌ ; 
மீத்திடும்‌ பொழுதணனிலே--நான்‌ 
வேடிக்கை புறக்கண்டு நகைப்பதற்கே 
கோத்தபொய்‌ வேதங்களும்‌--மதக்‌ 
கொலைகளும்‌ அரசர்தம்‌ கூத்துகளும்‌ 
மூத்தவர்‌ பொய்ந்நடையும்‌--இள 
மூடர்தம்‌ கவலையும்‌ அவள்பனைக்தாள்‌ 33 
என்று குறிப்பிடுகின்றார்‌. இந்தப்‌ பொய்களைப்‌ பாராட்டுகின்‌ றான்‌ 
என்று கருதியே அவர்‌ காலத்து இந்தியனை, 

சென்றுபோன பொய்யெலாம்‌ மெய்யாகச்‌ 

_ சிந்தைகொண்டு போற்றுவாய்‌ போ போ போ£4 
என்று - துரத்தியடிக்கின்றார்‌ இன்னுமோரிட கதில்‌, 

விசுவா மித்திரன்‌, வசிட்டன்‌, காசிபன்‌ 

முதலியோர்‌ செய்த முதல்‌ நால்‌ மறைந்தது ; 

பொய்க்‌ நூல்‌ பெருகின ; பூமியின்‌ கண்ணே 

வேதங்‌ கெட்டு வெறுங்கதை மலிந்தது 

போதச்‌ சுடரைப்‌ புகையிருள்‌ குழ்ந்ததுச 

என்று கூறுவர்‌. இதில்‌ பாரதப்‌ பழமையாகிய பொற்காலம்‌ ஒன்று 
இருந்ததென்றும்‌, அது எல்லா வகையிலும்‌ உயர்வுடன்‌ திகழ்ந்ததென்‌ 
றும்‌,காலப்போக்கில்‌ க வழுவும்‌ புகுநீ தமையால்‌. அ தப்பொத்‌ 


31. க. பாக கண்ணன்‌-—என்‌ த்தை 
32. வசன கவிை தகள்‌-- (காற்‌ 2-10) 

33. ௧, பா ; கண்ணன்‌-—என்‌ தாய—9 
34, தே. 8: போகின்ற பாரதமும்‌....2 


35. வசன கவிதைகள்‌ 5. : 6. விடுதலை (காடகம்‌)_ அங்கம்‌ 1: 
காட்சி 1s 


90 _ பாரதியம்‌ 


காலமாம்‌ கிருதயுகம்‌? மாறிக்‌ “கலி” தலையெடுத்தது என்றும்‌ தெரி 
விப்பர்‌, மனிதர்கள்‌ உயர்நிலையை மீண்டும்‌ அடைய வேண்டுமானால்‌ 
கலியை வென்று இருத யுகத்தை நிலை நாட்ட முயல வேண்டும்‌ என்‌ 
கின்றார்‌. இத்த எண்ணத்தில்‌ பாரதியார்‌ மறுமலர்ச்சிச்‌ சிந்ததை 
யாளர்களின்‌ கூட்டத்தில்‌ ஒருவராகச்‌ சேர்ந்‌ துவிடுகின்‌ றார்‌. 
போலிச்‌ சாத்திரங்களை ஊன்‌ றுகோல்களாகக்கொண்டு இக்‌ 
கால மக்களைக்‌ குறிப்பிடும்‌ போக்கில்‌ அத்தினபுர மக்களைக்‌ 
காட்டுகின்றார்‌ : 
கிந்தையிலறமண்டாம்‌ ;-எணிற 
சேர்ந்திடும்‌ கலிசெயும்‌ மறமு முண்டாம்‌ 
மெய்த்தவர்‌ பலருண்டாம்‌ வெறும்‌ 
வேடங்கள்‌ பூண்டவர்‌ பலருண்டாம்‌; 
உய்த்திடு சிவஞானம்‌ கனிந்‌ 
தோர்ந்திநிம்‌ மேலவர்‌ பலருமுண்டாம்‌ ; 
பொய்த்த விந்திரசாலம்‌-— நிகர்‌ 
... பூசையும்‌ கிரியையும்‌ புலைகடையும்‌ 
கைத்திடு பொய்ம்மொழியும்‌-கொண்டு 
கண்மயக்‌ காற்பிழைப்‌ போர்பலராம்‌? 6 
இப்பகுதியைப்‌ படிக்கும்போது போலி வேட.த்துடன்‌. நடமாடும்‌ 
இல்லறத்தார்களும்போலித்துறவுக்‌ கோலத்தில்‌ உலவும்‌ துறவிகளும்‌ 
கம்‌ கண்‌ முன்னே தோன்றுகின்றனர்‌. வீட்டுமாச்சாரியன்‌ | 
வேத முனிவர்‌ விதிப்படி, 8 சொல்லுவது 
நீதமெனக்‌ கூடும்‌ ; நெடுங்காலச்‌ செய்தியது்‌ 
என்ற வாக்கிலும்‌ இதனைக்‌ காணலாம்‌. பாவேந்தர்‌ பாரதிதாசனும்‌ 
இக்கிலையை ஆங்கிலேயனின்‌ வாக்காக, ப ப 
பேதம்‌ வளர்க்கப்‌ தெரும்பு ராணங்கள்‌ 
சாதிசண்‌ டைவளர்க்கத்‌ தக்கஇதி காசங்கள்‌ . 
கட்டிச்‌ சமூகத்தின்‌ கண்ணவித்துத்‌ தாமுண்ணக்‌. 
கொட்டி அளக்கும்‌ குருக்கள்‌ கணக்கற்றார்‌ 
தேன்சுரக்கப்‌ பேசிஇந்து தேசத்தைத்‌ தின்னுதற்கு 
வான்சுரரை விட்டுவந்த பூசுரரும்‌ வாழ்கின்றார்‌.” 


என்று காட்டுவர்‌. 


36. பா.ச: 1.3: 8,9. 
37. நே: 5:64 அடி57-58. 
28. பாரதிதாசன்‌ ; சஞ்சீவி பர்வதத்தின்‌ சாரல்‌, ' 


சமுதாயப்‌ பார்வை 91 


சாதி வெறி : க்ப்‌ ற்றும்‌ தன்னரசுப்பற்றும்‌, தன்‌ 

மொழிப்பற்றும்‌ இருக்க வேண்டிய இடத்தில்‌ அவையெல்லாம்‌ மாயா 
ஜால வடிவங்கொண்டு சாதி வெறிதலை விரித்தாடுகின்றது. தேர்தல்‌ 
சமயத்தில்‌ கட்சி வெறி, சாதி வெறியாக மாறிப்‌ புதுக்கோலம்‌ கொள்‌ 
வதை எம்மருங்கும்‌ காணலாம்‌. தம்‌ காலத்தில்‌ இந்தச்‌ சாதி 
வெறியைக்‌ கண்டு வெகுண்பெழுச்தார்‌ பாரதியார்‌. 


ஆயிரம்‌ உண்டிங்கு சாதிஎனில்‌ 
அன்னியர்‌ வந்து புகலென்ன நீதி-ஓரீ 
தாயின்‌ வயிற்றிற்‌ பிறந்தோர்‌ தம்முட்‌ 
சண்டைசெய்‌ தாலும்‌ சகோதர ரன்றோ 2? 
என்று புதுக்‌ குறைகளைப்‌ புதிய நடையில்‌ பாடுகின்றார்‌. இந்தப்‌ 
பாடல்‌ முழுவதையும்‌ “நவீன கதையாகக்‌ கொள்வர்‌ பேராசிரியர்‌ 
எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை.0 


பாரதியார்‌ சாதிச்‌ கொடுமையைத்‌ தகர்த்தெறியக்‌ குழந்தையை. 
அடிப்படையாகக்கொண்டு தொடங்கினார்‌. பிஞ்சு மனங்களில்‌ 
அவர்‌ விதைத்த அறிவுரை விழலுக்கிரைத்த மீராக ஆயிற்று. 
மூத்தவர்களின்‌ நடத்தைக்‌ கோலங்களை தேருக்கு நேர்‌ காணும்‌ 
குழந்தைக்கு இந்த அறிவுரை கறிக்குதவாத ஏட்டுச்‌ சுரைக்‌ 
காயாயிற்று.. 
சாதிகள்‌ இல்லையடி பாப்பா-குலத்‌ 
தாழ்ச்சி உயர்ச்சிசொல்லல்‌ பாவம்‌ ! 
தீதி. உயர்க்தமதி கல்வி--அன்பு ... 
நிறைய உடையவர்கள்‌ மேலோர்‌ 


என்ற பாடல்‌ குழந்தையின்‌ உள்ளத்தில்‌ தர்றது ல்‌ தக்க வகையில்‌ 
தான்‌ உணர்ச்சியோடு அமைந்துள்ளது. ஆனால்‌, அது 8ீர்க்குள்‌ பாசி 
போல்‌ வேர்‌ கொள்ளாமல்‌ கிடக்கின்றது. நாடோறும்‌ சாதிப்‌ பிரிவினை 
நிரந்தரமாகவே இருக்கும்‌ சூழ்நிலைதான்‌ வளர்ந்துகொண்டு. வரு 
வதைக்‌ காண்கின்றோம்‌. தேர்தல்‌ காலத்தில்‌ இக்‌ தப்‌. ப்‌ 
மபரரற்றலைப்‌ பெத்து வருவதைக்‌ காண்ன்றோம்‌, ..... 


பி தப்பினால்‌ உயர்வு கற்பித்த கொள்கை ஆழ்வார்கள்‌ கால த்தி 
லையே தகர்ந்த து. பி றப்பினால்‌ பார்ப்பனரல்லாத கம்மாழ்வர்சைப்‌ 


39. தே.க. 11. க்‌ 

40. பத்மநாபன்‌, ரா. அ: பாரதியார்‌ கவிகயம்‌ (தொகுப்பு) 
10வது கட்டுரை. த்க்‌ 5 

41. பல்வகைப்‌ பாடல்கள்‌: 2 பாப்பாப்‌ பாட்டு-15 


92 பார ட 


பார்ப்பன” ல்‌ அல்‌ ர்‌ ரத ஆழ்வார்கள்‌ தம்‌ லைக்‌! 
கொண்டனர்‌. சண்டாள சண்டாளர்களாயி னு 3 அவர்கள்‌ மணிவண்ண 
னுக்கு ஆள்‌ ஆகிவிட்டால்‌ அவர்கள்‌ உயர்ந்தவர்கள்‌ ஆகின்றனர்‌ 
என்பது நம்மாழ்வாரின்‌ கருத்து, 41 இன்னே வேளாளர்‌ குலத்தில்‌ 
உதித்த நாவுக்கரசர்‌ பார்ப்பன குலத்தில்‌ பிறந்த சம்பக்தராலும்‌ 
கம்பியாகுராலும்‌ போ ம்றப்பெற்றார்‌. பாரதியார்‌ சாதிக்கொள்‌ 
கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வேதாந்தி, வசன கவிதையில்‌ அவ! 
*வைதிகம்‌”, “வைதிக மனுஷன்‌” (OஈthodoX மூல) என்றே சுட்டப்‌ 
பெறுகின்றார்‌. இந்த வைதிகப்‌ பார்ப்பார்தான்‌, 
நந்தனைப்‌ போலஒரு பார்ப்பான்‌ -- இந்த. 
நாட்டினில்‌ இல்லை; குணம்நல்ல்‌ தாயின்‌ 
எந்தக்‌ குலத்தின ரேனும்‌ -- உணர்‌ 
வின்பம்‌ அடைதல்‌ எளிதெனக்‌ கண்டோம்‌, ** 
இதே பாடலில்‌, 
சூத்திர னுக்கொரு நீதி - தண்ட 
சோறுண்ணும்‌ பார்ப்புக்கு வேறொரு கதி; 
சாத்திரம்‌ சொல்லிடு மாயின்‌ -- அது 
சாத்திரம்‌ அன்று சதிஎன்று கண்டோம்‌. 
என்று வற்புறுத்திப்‌ பேசுவர்‌. மேற்குலத்தவர்‌ யாவர்‌? கவிஞரையே 
கேட்போம்‌: 
வையகம்‌ காப்பவ ரேனும்‌ சிறு 
வாழைப்‌ பழக்கடை வைப்பவ ரேனும்‌ 
பொய்யக லத்தொழில்‌ செய்தே -- பிறர்‌ 
போற்றிட வாழ்பவர்‌ எங்கணும்‌ மேலோர்‌. 
என்று இதே கவிதையில்‌ அடித்துப்‌ பேசுவர்‌. 


“ஜாதிக்‌ குழப்பம்‌” என்ற தலைப்பில்‌ பாரதியார்‌ குறிப்பிடும்‌ 
நிகழ்ச்சி ஒன்று, சாதிக்‌ கொள்கை எவ்வளவு ஆழத்தில்‌ வேரூன்றி 
யுள்ளது என்பது தெரியவரும்‌. கடையத்தில்‌ (மெல்லை மாவட்டத்தி 
லுள்ள ஓர்‌ ஊர்‌)ஒரு செல்வந்தர்‌ வீட்டுச்‌ சிறப்பு நிகழ்ச்சிக்கு கோவில்‌ 
யானையைக்‌ கொண்டுவந்திருந்தனர்‌. அது ஆண்யானை; 18 வய 
துள்ள குட்டி, துஷீட யானை என்று பேர்‌ பெற்றிருந்தது. இந்த 
யானைக்கு மாவுத்தர்‌ ஒரு பிராமணன்‌ (சாதாரணமாக முகம்மதியரும்‌ 
இந்துக்களில்‌ தணிந்த சாதியாருமே மாவுத்தராக இருப்பது 


42. திருவாய்‌. 3.7 ; 9. 
43. வசன கவிதைகள்‌ : 3 காற்று -- (1) 
44. . புதிய பாடல்கள்‌ _— 19 உயிர்பெற்ற தமிழர்‌ பாட்டு 


வ்‌ பார்வை 23 


றலை இந்த. மாவுத்தன்‌ அந்த யானையைக்‌ கட்டம்‌ 
அடித்துக்கொண்டிருந்ததைக்‌ கண்ட பாரதியார்‌ அவனிடம்‌ “மிருகங்‌ 
களை அன்பினால்‌ பழக்கவேண்டும்‌? என்று இதோபதேசம்‌ செய்ய, 
உடனே அவன்‌ தன்‌ சாத்திரக்‌ கட்டுகளை நீளமாக அவிழ்த்து 
விரிக்கத்‌ தொடங்கினான்‌. “(இத்த யானை கீழ்ஜாதியானை? 
யானைகளில்‌ பிரம்ம, க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்‌ என்ற நான்கு 
முக்கிய ஜாதிகளுண்டு. ஒவ்வொரு ஜாதியிலும்‌ கிளை வகுப்புக 
ளிருக்கின்றன. அவற்றுள்‌ இது சூத்திர ஜாதியைச்‌ சேர்ந்த 
யானை. மனிதர்களில்‌ . சூத்திரர்களுக்குள்ளே ஈழுவர்‌ என்ற ஜாதி 
யார்‌ இருக்கிறார்களே, அதேமாதிரி இந்த யானை “வீரன்‌? வகுப்பைச்‌ 
சேர்ந்தது”? என்பதாக......பாரதியார்‌ கூறுகின்றார்‌ : “நான்‌ இந்த 
விஜயத்தை இங்கு எடுத்துச்‌ சொல்லியதன்‌ நோக்கம்‌ யாதெனில்‌, 
நம்மவர்கள்‌ மனத்தில்‌ இகத ஜாதிக்கொள்கை எத்தனை ஆழமாகப்‌ 
பதிந்திருக்கிறது என்பதை உணர்த்தும்‌ பொருட்டேயாம்‌. யானையை 
எடுத்தால்‌ அதில்‌ பிரம்ம; க்ஷத்திரிய, வைசிய, சூத்திரர்‌! குதிரை 
யிலும்‌ அப்படியே! வானத்திலுள்ள கிரகங்களிலும்‌ அதே மாதிரி 
பிரம்ம, க்ஷத்திரிய, முதலிய ஜாதிபேதங்கள்‌. இரத்தினத்திலும்‌ 
அப்படியே!”?45 


இந்தச்‌ சாதிக்‌ கொடுமை பாட்டியல்‌ இலக்கணம்‌ எழுந்த கால த்தில்‌ 

தமிழ்‌ எழுத்துகளில்‌ நான்கு வருணத்தாருக்கும்‌ உரிய எழுத்துகள்‌ 
எவை எவை என்று பாகுபாடு செய்திருப்பதில்‌ காணலாம்‌. 
கற்றறிந்த புலவர்கள்‌ செய்த விரோத செயல்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 
- சாதிக்‌ கொடுமைகள்‌ வேண்டாம்‌? என்று கூறியவர்‌ பாரதி 
யார்‌. 

சாதிப்‌ பிரிவுகள்‌ சொல்லி _ அதில்‌ 

தாழ்வென்றும்‌ மேலென்றும்‌ கொள்வார்‌ 

நீதிப்‌ பிரிவுகள்‌ செய்வார்‌ -- அங்கு 

நித்தமும்‌. சண்டைகள்‌ செய்வார்‌. 47 


என்றும்‌. இக்கொடுமைகளை வகுத்தும்‌ தர்‌ 5 
வெள்ளை கிறத்தொரு பூனை -- எங்கள்‌ 
வீட்டில்‌ வள்ருது கண்டீர்‌; ப 


பிள்ளைகள்‌ பெற்‌ றதப்‌ பூனை; -- அவை 
பேருக்‌ கொருகிற க 


45. பாரதியார்‌ கட்டுரைகள்‌ : — பக்‌; 399.400 
46. பபா: _—3. முரசு _— 8. 
47. க. டை 7 


94 பாரதீயம்‌- 


சாம்பல்‌ நிறமொரு குட்டி, - கருஞ்‌ 
சாந்து நிறமொரு குட்டி 
பாம்பு நிறமொரு குட்டி, - வெள்னளைட்‌ 
பாலின்‌ நிறமொரு குட்டி. 
எந்த நிறமிருக்‌ தாலும்‌ _— அவை 
யாவும்‌ ஒரேதர மன்றோ? 
இந்த கிறம்சிறி தொன்றும்‌ -- இஃது 
ஏற்ற மென்றும்சொல்ல வாமோ?21 
இப்படி நியாயங்கள்‌ கூறி, வண்ணங்கள்‌ வேறுபட்டாலும்‌ மானிடர்கள்‌ 
வேற்றுமையில்லை என்றும்‌, எண்ணங்களும்‌ செயல்களும்‌ ஒன்றா 
கவே இருக்கின்‌ றன எனறும்‌ கூறிச்‌ சாதிப்‌ பிரிவினையைக்‌ கண்டிக்‌ 
கின்றார்‌. ப 
இக கூற்றுகளுக்கு முரணாக இவரே இதே பாட்டின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ சாதிப்பிரிவு வருணாசிரம தருமத்தின்‌? அடிப்படையில்‌ 
ஆமைந்ததாகக்‌ கூறுகின்‌ றார்‌, 
வேதம்‌ அறிந்தவன்‌ பார்ப்பான்‌ -- பல 
வித்தை தெரிந்தவன்‌ பார்ப்பான்‌ 
நீதி கிலைதவ றாமல்‌ -- தண்ட. 
நேமங்கள்‌ செய்பவன்‌ நாய்க்கன்‌. 
பண்டங்கள்‌ விற்பவன்‌ செட்டி -- பிறர்‌ 
பட்டினி தீர்ப்பவன்‌ செட்டி 
தொண்டரென்‌ றோர்வகுப்‌ பில்லை -- தொழில்‌ 
சோம்பரைப்‌ போல்‌இழி வில்லை. 
மானிடச்‌ சாதி தொழில்‌ அடிப்படையில்‌ பார்ப்பான்‌, செட்டி, நாய்க்கன்‌ 
தொழிலாளி (2) என்று நான்கு குலங்களாகப்‌ பிரிந்திருக்தால்தான்‌ 
சாலம்‌ சீராக வளர முடியும்‌ என்று கருதுகின்றார்‌. 
பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌.*? 
என்ற வள்ளுவர்‌ கோட்பாட்டின்படி சாதிப்பிரிவு தொழிலினால்‌ 
ஏற்பட்டதேயன்றிப்‌ பி றப்பினால்‌ ஏற்பட்டதன்று என்பதை 
ஒப்புக்கொண்டுதானாக வேண்டும்‌. ஏனென்றால்‌, எல்லாச்‌ சாதி 
யினரும்‌ எல்லாத்‌ தொழில்களிலும்‌ ஈடுபட்டிருப்பதைக்‌ காண்கின்‌ 
றோம்‌. பாரதியாரும்‌ இந்த நான்கு வகுப்பும்‌ இங்கு ஒன்றே 
யென்றும்‌, இந்த நான்கினில்‌ ஒன்‌ று குறைந்தாலும்‌; 


48. ஷூ-கை 12, 15, 16. 
49, குறள்‌ — 972 


சமு ட்‌ பார்வை 9௦ 


வல்லை வ்‌ பதில) 
வீழ்ந்திடும்‌ மானிடச்‌ சாதி, 
என்கின்றார்‌. இங்குக்‌ கவிஞர்‌ வீண்‌ கவலை கொள்ளுகின்‌ றார்‌ என்றே 
தோன்றுகிறது. பிறப்பின்‌ அடிப்படையில்தான்‌ தொழில்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற கருத்தினால்தான்‌ இந்தக்‌ கவலை குழப்பம்‌ 
கவிஞரிடம்‌ எழுந்ததாகவே தோன்றுகிறது. வேலையும்‌ தவறிச்‌ 
சிதையாது; மானிடச்‌ சாதியும்‌ செத்து வீழ்க்திடாது. இலாபம்‌ 
கருதி எல்லாத்‌ தொழில்களையும்‌ எல்லாச்‌ சாதியாரும்‌ மேற்கொள்‌ 
வதால்‌ உலகம்‌ சரி வர இயங்கிக்கொண்டுதான்‌ வரும்‌. எனவே, 
தொழிலை மேற்கொள்ளும்‌ தகுதி பிறப்பினால்‌ ஏற்பட்டது என்ற 
கொள்கை தானாகவே தகர்ந்து போகின்றது. ப 
இர்தக்‌ குலப்பிரிவு இறைவனால்‌ வகுக்கப்பட்ட தாகவும்‌, பிழ்‌ 
காலத்தில்‌ மனிதர்கள்‌ அந்த அமைப்பை நாசமுறப்‌ பண்ணிவிட்ட 
தாகவும்‌ கவிஞர்‌ கருதுவது மற்றொரு குழப்பம்‌. 
நாலு குலங்கள்‌ அமைத்தான்‌ அதை 
த்‌ த்‌ ம்ப 


உயிர்க்கும்‌” என்பதே உண்மை. அடுத்த அடி ட இக்‌ 
குழப்பம்‌ நீங்கி விடுகின்றது கவிஞருக்கு . 


சிலம்‌ அறிவு கருமம்‌--இவை .... 
சிறந்தவர்‌ குலத்தினில்‌ சிறந்தவராம்‌; 
மேலவர்‌ கழவ ரென்றே--வெறும்‌ 
வேடத்திற்‌ பிறப்பினில்‌ விதிப்பனவாம்‌ 
என்று உண்மையை நவின்‌ றுவிடுகின்‌ றார்‌. 
போலிச்‌ சுவடியை யெல்லாம்‌ இன்று 
பொசுக்கிவிட்டா லெவர்க்கும்‌ ஈன்மையுண்‌ டென்பான்‌ 
என்று கண்ணன்‌ வாக்கில்‌ வைத்துப்‌ பேசுகின்றார்‌ ; தந்தை 
பெரியார்‌ பாணியில்‌ பேசுகின்றார்‌. காட்டில்‌ தாண்டவமாடும்‌ சாதி 
வெ றியைக்‌ கண்டு: இவ்வாறு ர என்‌ ௮ கருத 
லாம்‌. 
ஒற்றுமையின்மை 7 இந்த நோய்‌ மனித சாியிடம்‌ பற்றுப்‌ 
போல்‌ வளர்ந்து வருவதை இன்றும்‌ காணலாம்‌. எல்லாக்‌ கட்சி 
களிலும்‌. பிளவுகள்‌. 'தோன்றுவ து. .அம்நோயின்‌ . அறிகு றிகளாகும்‌. 
அரசியல்‌ கட்சிகளின்‌ பிளவுகளை, 


50. க, பா : கண்ணன்‌--என்‌ தந்தை8 


96 பாரதீயம்‌ 


எங்கள்‌ நாட்டில்‌ 
கட்சிகள்‌ பற்பல . 
குட்டிகள்‌ போடும்‌. ** 


என்று ஒரு புதுக்கவிதை கிண்டல்‌ செய்கின்றது. ஒவ்வொரு குடும்‌ 
பத்திலும்‌ இப்பிரிவு நோய்‌ ஊடுருவிக்‌ திடக்கின்றது. இந்நிலையை 
எண்ணி 


கொஞ்சமோ பிரிவினைகள்‌ !- ஒரு 
கோடிஎன்‌ றால்‌அது பெரிதாமோ? 52 
என்று ஏங்குகின்றார்‌. ஒவ்வொரு நிகழ்ச்சியும்‌ பிரிவுக்கு வித்திடும்‌ 
கொடுமையை அவர்‌ நெஞ்சு பொறுக்க முடியவில்லை. 
ஜந்துத்லைப்‌ பாம்பென்‌ பான்‌—அப்பன்‌ 
ஆறுதலை யென்று மகன்‌ சொல்லிவிட்டால்‌ 
நெஞ்சு பிரிந்திடுவார்‌— பின்பு 
நெடுநாள்‌ இருவரும்‌ பகைத்திருப்பார்‌. 
என்று பிரிவுக்குக்‌ காரணமாயுள்ள சிறு நிகழ்ச்சியைக்‌ குறியீடு 
களினால்‌ விளக்குகின்றார்‌ கவிஞர்‌, ப 
ஒன்றுபட்‌ டால்உண்டு வாழ்வே--ஈம்மில்‌ 
ஒற்றுமை நீங்கில்‌ அனைவர்க்கும்‌ தாழ்வே £” 
என்று நவீன சீதையின்‌ வாக்காகக்‌ கவிஞர்‌ ஒலிக்கின்றார்‌. இதில்‌ 
ஒற்றுமையின்மைபின்‌ கேட்டினை எடுத்துக்‌ காட்டி ஒற்றுமையின்‌ 
இன்றியமையாமையை விளக்குவதைக்‌ காணலாம்‌. 
பெண்ணுரிமை : பெண்ணுரிமைபற்றிய சிந்தனை பாரதி 
யாரிடம்‌ மிகுதியாகவே இருந்தது. பெண்களுக்கு இவவுமிமை 
மிகவும்‌ இன்த வம நலத்‌ என்று வற்புறுத்துவர்‌, சுய சரிதையில்‌ 
இவர்‌, 
பெண்ணுக்கு விடுதலையென்‌ றிங்கோர்‌ நீதி 
பிறப்பித்தேன்‌; அதற்குரிய பெற்றி கேளீர்‌ 
மண்ணுக்குள்‌ எவ்வுயிரும்‌ தெய்வ மென்றால்‌ 
_ மனையாளும்‌ தெய்வமன்றோ? மதிகெட்‌ டீரே! 
பெண்ணுக்கு "விடுதலை ரில்லை யென்றால்‌ 
பின்னிந்த உலகினிலே வாழ்க்கை யில்லை கத. 


51. மீரா: ஊசிகள்‌... தலை குனிவு பக்‌. 57 

52. தே: 15. பாரத மக்களின்‌ தற்கால நிலைமைஃக்‌ 
53. ஷை: 1. வந்தே மாதரம்‌ 

54, பாரதி அறுபத்தாறு-—45 


சமூ தாயப்‌ பார்வை 97 


என்று 2 ரன்‌ தைலம்‌ ருது த தவர்‌ நம்மைப்‌ ன்று பப்‌ 
பாலூட்டிக்‌ சீராட்டிப்‌ பாராட்டி வளர்த்த தாய்‌ உமையவளுக்கு 
ஒப்பாவாள்‌ என்பது கவிஞரின்‌ அதிராக்‌ கொள்கை, தாய்க்கு 
மேல்‌ இவ்வுலகில்‌ வேறொரு தெய்வம்‌ இல்லை என்பது இவர்‌ 
கருத்து. “அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌” என்ற 
ஒளவைப்‌ பாட்டியின்‌ வாக்கிலும்‌ *அன்னைதானே” முதலிடம்‌ பெறு 
கின்றாள்‌? ஒரிடத்தில்‌, ப 
வலிமை சேர்ப்பது தாய்முலைப்‌ பாலடார! 
மானஞ்‌ சேர்க்கும்‌ மனைவியின்‌ வார்த்தைகள்‌ 54 
என்று அன்னையையும்‌ மனைவியையும்‌, உயர்த்திப்‌ பேசுவர்‌, 
இன்னும்‌, 
“போற்றி தாய்‌”என்று தோள்கொட்டி யாடுவீர்‌ 
புகழ்ச்சி கூறுவீர்‌ காதற்‌ கிளிகட்கே 53 
என்று இதற்கு அரணும்‌ அமைத்துக்‌ காட்டுவர்‌. காதல்‌ செயும்‌ 
மனைவியே சக்தியென்றும்‌, கடவுள்நிலை அவளாலே எய்த 
வேண்டும்‌” என்றும்‌ கூறுவர்‌. 
. ஆணும்‌ பெண்ணும்‌ சமம்‌ என்று முற்கால நூல்கள்‌ கூறும்‌ , 
ஆணே உயர்வு, பெண்‌ அடிமை என்பது தற்கால நூல்கள்‌ புரட்டிப்‌ 
பேசும்‌. 
இப்பொழுதை தூல்களினை யெண்ணுங்கால்‌ ஆடவருக்‌ 
கொப்பில்லை மாதர்‌, ஒருவன்தன்‌ தாரத்தை 
விற்‌ றிடலாம்‌; தானமென வேற்றவர்க்குத்‌ தந்திடலாம்‌ 
முற்றும்‌ விலங்கு முறைமையன்றி வேறில்லை 57 
என்ற வீட்டுமன்‌ பேச்சில்‌ இதனைக்‌ காணலாம்‌. 
பு துமைப்‌. பெண்ணிவள்‌ சொற்களும்‌ செய்கையும்‌ 
பொய்மை கொண்ட கலிக்குப்‌ புதிதன்‌ நிச்‌ 
சதும றைப்படி மாந்தர்‌ "இருந்தாள்‌. 
தன்னி லேபொது வான வழக்கமாம்‌ 85. 


என்று புதுமைப்பெண்‌ வாயில்‌ வைத்துப்‌ பேசுவர்‌. 


ஆணும்‌ பெண்ணும்‌ நிகரெனக்‌ கொள்வ தால்‌ 
அறிவி லோங்கிஇவ்‌ வையம்‌ தழைக்குமாம்‌ 5 


சக பபா 5 பெண்மை--50 
55. நடை 7 
56. பாரதி அறுபத்தாறு--50 
57. பா. ௪5.64 : அடி (61-64) 
58. ப.பா: 4. புதுமைப்‌ பெண்‌-6 
59. ஷெட்‌ 
பா-7 


பாரதீயம்‌ 


பிறி 


என்று புதுமைப்‌ பெண்ணையே பேச வைகீகின்‌ நார்‌. 
தோரிடத்தில்‌, 
பெண்ணுக்கு ஜான ததை வைத்தான்‌ புவி 
பேணீ வளர்த்திடும்‌ ஈசன்‌; 
மண்ணுக்‌ குள்ளே சிலமூடர்‌- மல்ல 
மாத ரறிவைக்‌ கெடுத்தார்‌ 80 


என்றும்‌, ப 
கண்கள்‌ இரண்டில்‌ ஒன்றைககுத்திக்‌ 
காட்சி கெடுத்திட லாமோ 2 ப 
பெண்க ளறிவை வளர்த்தால்‌ வையம்‌. 
பேதைமை யற்திடும்‌ காணீர்‌ ** 
என்றும்‌ மூசு கொட்டி முழக்கித்‌ தம்‌ கொள்கையை! வற்புறுத்துவர்‌. 
“மனைக்கு விளக்கம்‌ மடவார்‌? என்று கான்மணிக்கடிகையாசிரியரின்‌ 
கூற்றும்‌ ஈண்டு நினைக்கத்‌ தக்கது. 
பெண்களைத்‌ தம்‌ விருப்பம்போல்‌ ஆண்கள்‌ அடக்கியாள்வதைப்‌ 
பாரதியார்‌ விரும்பவில்லை. மாட்டை வசக்கித்‌ தொழுவினில்‌ 
மாட்டும்‌ வழக்கத்தைப்‌ போன்ற ஒரு வழக்கத்தை வீட்டிலுள்ள 
பெண்களிடம்‌ காட்டுவதை இவர்‌ விரும்பவில்லை. காயை விற்பது 
போல்‌ பெண்களை விற்கும்‌ பழக்கத்தை வெறுப்பவர்‌ பாரதியார்‌ 
பெண்களின்‌ கற்பைப்பற்றி ஆண்கள்‌ எப்போதும்‌ ஈரமின்றிக்‌ 
கதைப்பதையும்‌, அதனைப்‌ பெண்களுக்கு எடுத்துக்‌ கரட்டுவதையும்‌ 
இவர்‌ விரும்புவதில்லை. கற்பு ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ பொது 
வென்பது கவிஞரின்‌ கொள்கை. 
அணெல்லாம்‌ கற்பைவிட்டுத்‌ தவறு செய்தால்‌ 
அப்போது பெண்மையுங்கற்‌ பழிக்தி டாதோ? 
நாணற்ற வார்த்தையன்றோ? வீட்டைச்‌ சுட்டால்‌ 
நலமான கூரையுக்தான்‌ எரிந்தி டாதோ? ₹* 
என்று கவிஞர்‌ பேசுவதைக்‌ காண்க, . 
கற்பு நிலையென்று சொல்லவந்‌ தார்‌ இரு ப 
கட்சிக்கும்‌ ௮து பொதுவில்‌ வைப்போம்‌ 63 
என்று பெண்களையே கும்மியடித்துச்‌ சொல்லச்‌ செய்வர்‌ ; வெண்‌ 
கல்விதான்‌ பெண்களை முன்னேற்றமடையச்‌ செய்யும்‌ என்ற கருத்து 


60. ஜை, 3 முரசு--9 

61. கை தை-10 

62. பாரதி அறுபத்தாறு-56 

63. ப.பாஃ 6. பெண்கள்‌ விடுதலைக்‌ கும்மி. 


சமுதாயப்‌ பார்வை 99 


களையுடையவர்‌ பாரதியார்‌. கவிமணி தேசிக விநாயகம்‌ பிள்ளை 
யவர்கள்‌, 
மங்கைய ராகப்‌ பிறப்பத றகே_ல்ல 
மாதவம்‌ செய்திட வேண்டுமம்மா 64 
என்று தாய்க்‌ குலத்தையே உயர்த்திக்‌ கூறியுள்ளமை ஈண்டு நினைவு 
கூரத்தக்கது. 
பொதுவுடைமைக்‌ கருத்து: பாரதியாரின்‌ மேல்மனத்தில்‌ 
எப்போதும்‌ சமூகத்தில்‌ நிலவும்‌ கேடுகள்‌ தோன்‌ றிக்கொண்டிருந்தன; 
அவர்‌ உள்மனம்‌ அதற்குரிய கழுவாயைச்‌ சிந்தித்துக்கொண்‌ 
டிருந்தது. இதன்‌ காரணமாகவே எதைப்பற்றிப்‌ பாடினாலும்‌ 
சமுதாயத்தைப்பற்றிய எண்ணம்‌ கிழலிடுவதைக்‌ காணலாம்‌, 
. இரஷ்யப்‌ புரட்சியை “மாகாளி பராசக்தியின்‌ கடைக்கண்‌ நோக்கு* 
என்றே கருதுகின்றார்‌ ஈம்‌ கவிஞர்‌. அதனால்தான்‌ அங்கு “ஆக? 
வென்‌ நெழுக்கதுபார்‌ யுகப்‌ புரட்சி? என்று சங்கநாதம்‌ செய்கின்றார்‌. 
இஃது உலகிற்கோர்‌ புதுமை என்பது பாரதியாரின்‌ கருத்து. 
அந்த நாட்டில்‌ “பொய்‌ சூது திமையெல்லாம்‌ அரணியத்தில்‌ 
பாம்புகள்போல்‌ மலிந்து வளர்ந்தோங்னெ”. மேலும்‌ அந்நாட்டில்‌, 
உழுதுவிதைத்‌ தறுப்பாருக்‌ குணவில்லை ; 
பிணிகள்பல உண்டு ; பொய்யைத்‌ 
தொழு தடிமை செய்வார்க்குச்‌ செல்வங்கள்‌ 
உண்டு ; உண்மை சொல்வோர்க்‌ கெல்லாம்‌ 
எழு தரிய பெருங்கொடுமைச்‌ சிறையுண்டு. £8 
இன்னும்‌ அங்கு, ட. 
இம்மென்‌ றால்‌ சிறைவாசம்‌ ; ஏனென்றால்‌ 
வனவாசம்‌ ; இவ்வா றங்கே 
செம்மையெலாம்‌ பாழாகிக்‌ கொடுமையே 
அறமாகி 
கின்றது. இந்த நிலையில்தான்‌ பராசக்தி கண்‌ விழிக்கின்றான்‌, 
இதனைக்‌ கவிஞர்‌, 
அம்மைமனங்‌ கனிந்திட்டாள்‌ ; அடிபரவி 
உண்மைசொலும்‌ அடியார்‌ தம்மை 
மும்மையிலும்‌ காத்திடுதல்‌ விழியாலே 
நோக்கினாள்‌ ; முடிம்தான்‌ காலன்‌.£$ 


64, மலரும்‌ மாலையும்‌ -- 73. பெண்களின்‌ உரிமைகள்‌! 
65. தே. 8:52. புதிய உருஷியா--3 
66. கைதைக்‌ 


100 பதியம்‌ 


என்கின்‌ றார்‌. ஜாரரசனைச்‌ ல்க கண்டு லி பாடி. அவன்‌ 
பாட்டுக்குத்‌ தாளம்‌ போடும்‌ சுயகலவாதிகள்‌ சரிந்ததை, 
சமயமான படிக்கெல்லாம்‌ பொய்கூறி 
அறங்கொன்று சதிகள்‌ செய்த 
சும்டர்சட சடவென்று சரிந்திட்டார்‌, 
புயற்காற்றுச்‌ சூறை தன்னில்‌ 
திமுதிமென மரம்விழுந்து காடெல்லாம்‌ 
விறகான செய்தி போல." 
என்று காட்டுவர்‌. இதனை மேலும்‌, 
இடிபட்ட சுவர்போல கலிவிழுந்தான்‌ 
கிருதயுகம்‌ எழுக மாதோ ** 
என்று குறியீட்டாக விளக்குவர்‌. 
வறுமைத்‌ துன்பத்தில்வாடிய கவிஞருக்குப்‌ “பசிப்பிணி” என்பது 
நன்கறிந்த அநுபவம்‌. சமூகத்தில்‌ பலர்‌ ' உணவின்றி வாடுதலைக்‌ 
காணக்‌ கவிஞருக்கு மனம்‌ பொறுக்க முடியவில்லை. ஏதாவது தொழில்‌ 
செய்து பிழைக்கவேண்டும்‌ என்பது கவிஞரின்‌ அதிராக்‌ கொள்கை. 
முன்புநிற்‌ இன்ற தொழிலே சக்தி 
முக்தி நிலையின்‌ முடிவே சக்தி. £9 
என்ற கூற்று இதனை அரண்‌ செய்யும்‌. 
வையகம்‌ காப்பவ ரேனும்‌--கிறு 
வாழைப்‌ பழக்கடை வைப்பவ ரேனும்‌. 
யொய்யக லத்தொழில்‌ செய்தே--பிறர்‌ 
போற்றிட வாழ்பவர்‌ எங்கணும்‌ மேலோர்‌. 10 
என்ற பாடல்‌ பி ன்னும்‌ இந்த அரணுக்கு வலிஷட்டும்‌. 
இரம்து வாழ்தல்‌ பாரதியாருக்குப்‌ பிடிக்காத செயல்‌... 
இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டின்‌ பரந்து 
கெடுக உலகியற்றி யான்‌,7! 
என்று பாடிய வள்ளுவர்வழி வக்தவர்‌ ஈம்‌ கவிஞர்‌ பெ நமான்‌. பாரத 
சமுதாயம்‌” எப்படி பிருக்க வேண்டும்‌ என்பதை, 


67. தை. தோது 

68. தை. கை-6 

69. தேர, பா. 21 சத்தி... 

70. புதிய பாடல்கள்‌-—19 உயிர்‌ பெற்ற தமிழர்‌ பாட்ட 14 
41. குறன்‌--1052 


சமுதாயப்‌ பார்வை 107 


முப்பது கோடி ஜனங்களன சங்கம்‌ 
முழுமைக்‌ கும்பொது உடைமை 
ஒப்பி லாத சமுதாயம்‌ 
உலகத்துக்குஒரு புதுமை.” * 
என்று கற்பனையில்‌ காண்பர்‌. இனிய பொழில்கள்‌ நெடிய வயல்கள்‌ 
நிறைந்த வளமிக்க நம்‌ நாட்டில்‌, கனியும்‌ கிழங்கும்‌ தானியங்களும்‌ 
கணக்கின்‌ நித தரும்‌ காட்டில்‌, 


மனிதர்‌ உணவை மனிதர்‌ பறிக்கும்‌ 
வழக்கம்‌ இனியுண்டோ 2 

மனிதர்‌ கோக மனிதர்‌ பார்க்கும்‌ 
வாழ்க்கை இனியுண்டோ 2 


என்று கேட்கின்றார்‌. இந்த இழிநிலை எஏற்படாதிருப்பதற்கு ஒரு 
வழியையும்‌ தெரிவிக்கின்றார்‌. 
இனி யாரு விதிசெய்‌ வோம்‌--அதை 
எந்த நாளும்‌ காப்போம்‌ ; 
தனியொருவனுக்‌ குணவிலை யெனில்‌ 
ஜகத்தினை அழித்திட வோம்‌. 
என்ற பாடற்‌ பகுதியில்‌ இந்த வழியினைக்‌ காணலாம்‌. *இரஷ்யம்‌ 
புரட்சியைப்‌ போன்ற ஒரு புரட்சி நம்‌ நாட்டில்‌ ஏற்பட வேண்டும்‌ 
என்று கனவு காண்கின்றாரா என்றுகூட நினைக்கத்‌ தோன்று 
கின்றது. பாரதியாரின்‌ தாசனாகத்‌ தம்மைச்‌ செய்துகொண்ட 
பாவேந்தர்‌, 
ஓடப்ப ராயிருக்கும்‌ ஏழை யப்பர்‌ 
உதையப்ப ராகிவிட்டால்‌ ஒர்கொ டிக்குள்‌ 
ஓடபபர்‌ உயரப்பர்‌ எல்லாம்‌ மாறி 
ஒப்பப்பர்‌ ஆய்விடுவார்‌ உணரப்‌ பாட. 


என்று வேகத்துடன்‌ இந்த வழியில்‌ நடக்கவேண்டும்‌ என்பதைத்‌ 
தெரிவிக்கின்றார்‌. மேற்காட்டிய “தனியொருவனுக்கு?? என்ற 
அடியை நினைந்தே இக்காலப்‌ புதுக்‌ கவிஞர்‌ ஒருவர்‌, 


சமதர்மக்‌ காற்று 
சஞ்சாரம்‌ செய்த 
அபூர்வ அக்கிரஹாரம்‌.... 7 1 


72. தே. &. 17_—பாரத சமுதாயம்‌ 

73. பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ உலகப்பன்‌ பாட்டு. 

74, “பாரதி ஒரு பிள்ளையார்‌ ர்‌ சுழி! (கல்கி விடுமுறைச்‌ சிறப்பு 
மலர்‌_—1981) 


102 பாரதீயம்‌ 
என்று இரத்தினச்‌ சுருக்கமாகப்‌ பாரதியாரை எடைபோட்டுக்‌ காண்‌ 
கின்றார்‌. திருவின்‌ திருவருளால்‌, 
செல்வ மெட்டு மெய்தி கின்னாற்‌ 
செம்மை யேறி வாழ்வேன்‌ ; 
இல்லை என்ற கொடுமை உலகில்‌ 
இல்லை யாக வைப்பேன்‌. 
என்று வள்ளுவர்‌ கூறும்‌ “£இன்மையென ஒரு பாவியை இல்லாத 
வாறு செய்வதாகச்‌ குளுரைக்கின்றார்‌, 


கலி 0௪ எல 


75. தோ. பா: இருவேட்கை5 
76. குறள்‌-—1042 


தோற்றுவாய்‌ 2 


பாட்டுத்‌ திறத்தாலே... இவ்வையத்தைப்‌ 
பாலித்‌ திடவேணும்‌!., 


என்ற கவிதை வெறி: கொண்ட பாரதியின்‌ சிந்தையில்‌, *கற்பனை 
யில்‌, சிந்தனையில்‌ எண்ணற்ற உயர்நோக்கங்கள்‌ குமிழியிட்டெழுந்‌ 
ததை அவர்தம்‌ பாடல்களையும்‌ கட்டுரைகளையும்‌ கற்போர்‌ நன்கு 
அறிவர்‌. பொதுமக்கள்‌ கடவுளை வழிபடுவதற்குத்‌ திருக்கோயில்கள்‌ 
இன்றியமையாதவை; வழிபாட்டிற்கு இன்றியமையாத நல்ல சூழ்‌ 
நிலையையும்‌ தூய்மையையும்‌ போற்றிக்‌ காப்பவை. அதுபோலவே 
பொதுமக்கள்‌ தம்‌ குழந்தைகள்‌, இறுவர்கள்‌, வளர்ந்தவர்கள்‌ 
இவர்கள்‌ கல்வியில்‌ பயிற்சி பெறுவதற்கு எல்லா நிலைகளிலும்‌ 
பன்ளிகள்‌, கல்லூரிகள்‌, பல்கலைக்‌ கழகங்கள்‌ இன்றியமையா தவை 


என்பதை, 


வீடு தோறும்‌ கலையின்‌ விளக்கம்‌ 
வீதி தோறும்‌ இரண்டொரு பள்ளி; 
நாடு முற்றிலும்‌ உள்ளன ஊர்கள்‌ 
நகர்க ளெங்கும்‌ பலபல பள்ளி” 


என்ற கவிதையில்‌ புலப்படுத்துவர்‌. நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த 
நிலையை எம்மருங்கும்‌ காணலாம்‌. வழிவழியாக முன்னோர்‌ தேடி 
வைத்த அறிவுச்‌ செல்வத்தைப்‌ பின்னால்‌ வரும்‌ இளைஞர்கள்‌ 
பெற்றுப்‌ பயன்பெற வேண்டும்‌, தம்மையும்‌ உயர்த்தித்‌ தாம்‌ பிறந்த 
நாட்டையும்‌ உயர்த்த வேண்டும்‌ என்பது கல்விபற்றிக்‌ கவிஞர்‌ 
கண்ட கனவு. வறுமையின்‌ காரணமாக இளைஞன்‌ ஒருவன்‌ கல்வி 
பெறுவதற்குத்‌ தடை ஏற்படக்‌ கூடாது என்பதையும்‌ சிந்தித்‌ 
துள்ளார்‌ கவிஞர்‌. செல்வர்களும்‌ அரசும்‌ இதற்கு வழிவகை செய்தல்‌ 
வேண்டும்‌ என்பதை வலிவுறுத்துவதுபோல்‌, 


இன்ன . றுங்கனிச்‌ சோலைகள்‌ செய்தல்‌ 
இனிய நீர்தீதண்‌ சுனைகள்‌ இயற்றல்‌; 
அன்ன சத்திரம்‌ ஆயிரம்‌ வைத்தல்‌ 
ஆல யம்பதி னாயிரம்‌ நாட்டல்‌; 
2. தோபா. காணி நிலம்‌ வேண்டும்‌---2. 
2. ஷை வெள்ளைத்‌ தாமரை--6.. 


104 பாரதீயம்‌ 


பின்ன ருன்ள தருமங்கள்‌ யாவும்‌ 
பெயர்வி ளங்கி யொளிர நிறுத்தல்‌, 
அன்ன யாவினும்‌ புண்ணயம்‌ கோடி 
ஆங்கோர்‌ ஏழைக்‌ கெழுத்தறி வித்தல்‌? 


ன்று பேசுவர்‌. அப்பொழுதுதான்‌ தமிழகம்‌ “கல்வி சிறந்த தமிழ்‌ 
ட என்ற பழம்பெரும்‌ புகழை நிலைநிறுத்தும்‌ என்பது கவிஞரின்‌ 
நீள்‌ நோக்கு. கல்விபற்றிய இவர்தம்‌ சிந்தனை பல இளைகளில்‌ 
சென்றுள்ளது . என்பதையும்‌ காண்கின்றோம்‌. நாற்றங்கால்களை 
நன்கு கவனித்தால்தான்‌ உழவுத்‌ தொழில்‌ வளமாக அமையும்‌. 
அதுபோலவே குழந்தைகளைத்‌ தொடக்கத்திலிருந்தே சிறந்த முறை 
யில்‌ கல்வி கற்றலில்‌ ஈடுபடுத்த நினைக்கும்‌ கவிஞர்‌, 


காலை எழுந்தவுடன்‌ படிப்பு- பின்பு 
கனிவு கொடுக்கும்‌ நல்ல பாட்டு; . 

மாலை முழுதும்விளை யாட்டு என்று 
வழக்கப்‌ படுத்திக்கொள்ளு பாப்பா! 4 


என்று பாப்பாவுக்கு குழந்தைக்கு அன்பு வழியில்‌ அறிவுரை பகர்‌ 


தொடக்கநிலைக்‌ கல்விக்கு ஒரு பாடத்திட்ட த்தையே வகுத்துக்‌ 
வ்ந்து (அ) எழுத்து, படிப்பு, கணக்கு; (ஆ) இலேசான 
சரித்திரப்‌ (வரலாற்றுப்‌) பாடங்கள்‌; (இ) பூமி சாஸ்திரம்‌ (புவியியல்‌); 
(௪) மதப்படிப்பு (சமயக்‌ கல்வி); (௨) ராஜ்ய சாஸ்திரம்‌ (Civics); 
(ஊ) பொருள்‌ நூல்‌ (Economics); (௭) சயன்ஸ்‌ அல்லது பெளதிக 
சாஸ்திரம்‌ (இயற்பியல்‌--1196/1௦) : (ஏ) கைத்தொழில்‌, விவ 
சாயம்‌ (வேளாண்மை), தோட்டப்பயிற்கி (Gardening); வியாபாரம்‌ 
(வாணிகம்‌); (ஐ) சரீரப்‌ (உடற்‌) பயிற்ச; (ஓ) யாத்திரை (சுற்றுலா- 
(Excursion). இவற்றை அநுபவ அடிப்படையில்‌ கற்பிக்க வேண்டும்‌ 
என்று சுட்டியுரைக்கின்றார்‌. நடைமுறையில்‌: மேற்கொள்ள 
வேண்டியதற்குப்‌ பொதுக்‌ குறிப்புகளையும்‌ தருகின்றார்‌. தாய்மொழி 
மூலம்‌ கல்வி பயிற்றப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என்பது இவர்தம்‌ 
தப்பிய கொள்கை. 


ஆங்கிலக்‌ கல்வி 2 ஆங்கிலக்‌ கல்வி பற்றி இவர்‌ கூறும்‌ கண்‌ 
டனக்‌ கருத்துகள்‌ மிகைபடக்‌ கூறுவதாகவே தோன்றுகின்றன. 
காந்தியடிகள்‌, நேரு, இராஜாஜி போன்ற. பெருந்தலைவர்கள்‌ இம்‌ 

3. டெடி. 

ச. பபா பாப்பா பாட்டுச்‌, 

5. பாரதியார்‌-கட்டுர்கள்‌. பச்‌; 3.532865 


கல்விப பம்‌ நிய சிந்‌ 5 105 


முறைக்‌ கல்வியைப்‌ பெற்றவர்களே: இவர்கள்‌ யாவரும்‌ கெட்டா 
போனார்கள்‌? இம்முறைக்‌ கல்வியின்‌ விளைவுபற்றி, 


செலவு தந்தைக்கோ ராயிரஞ்‌ சென்றது; 
தீத .னக்குப்பல்‌ லாயிரஞ்‌ சேர்ந்தன; 
தலமோ -: ரெட்டுணை யுங்கண்டி லேனிதை 
நாற்ப தாயிரங்‌ கோயிலிற்‌: சொல்லுவேன்‌ 
 [எட்டுணை- எள்‌--துணை] 


என்று இவர்‌ கூறும்‌ கருத்து ஒப்புக்கொள்ளத்தக்கதரக இல்லை. 
இந்தக்‌ கல்வி முறையை “வார்தாக்‌ கல்விமுறை: யாலும்‌, இராஜாஜி 
கொண்டுவந்த *குலமுறைக்‌ கல்வி:யாலும்‌ தகர்த்தெறிய ' முடிய 
வில்லை; அவைதாம்‌ நம்‌ நாட்டில்‌ செல்லாக்காசாயின. நாடு 
விடுதலையடைந்து கிட்டத்தட்ட நாற்பதாண்டுகள்‌ ஆயினும்‌ மைய 
அரசாலும்‌ மாநில அரசாலும்‌ நம்‌ நாட்டுக்கேற்ற கல்வி முறையை 
வகுக்க இயலவில்லை. இன்னதுதான்‌ நம்‌ நாட்டுக்‌ கல்விமுறை என்று 
திட்டவட்டமாக உறுதிப்படுத்தவும்‌ இயலவில்லை. பழைய ஆங்கில 
முறைக்‌ கல்வியில்‌ ல ஒட்டுவேலைகள்‌ ' செய்கின்றனரேயன்றி, 
அதனை அடியோடு அகற்றிப்‌. புதுக்‌ கல்வி ஏற்பாட்டை (Curriculum) 
_ வகுக்கவில்லை.. இங்குப்‌ பாரதியின்‌ கவிதைக்கு, மதிப்புத்‌ 
தரும்‌ அளவுக்குக்‌ கவிதை நுவலும்‌ கருத்திற்குக்‌ தரமுடியவில்லை. 
நாடு விடுதலை பெறுவதற்குமுன்‌ இஃது ஒரு பிரசாரக்‌ கவிதையாகப்‌ 
பயன்பட்டிருக்கலாம்‌; - இப்போது இதனைக்‌ கூறுவது பத்தாம்‌ 
பசலித்தனமாகும்‌.. .. தாமே வகுத்துக்கொண்ட அரசு, ்‌ இன்னும்‌ 
தாய்மொழிமூலம்‌ கல்வி புகட்ட வழிவகைகளை வகுக்க முடியாம 
லிருக்கின்றது. அப்படியொருமுறை செயற்பட்டால்‌ பின்விளைவுகள்‌ 
என்னமோ என்று எண்ணித்‌ தயங்குகிறதோ என்று. எண்ணத்‌ 
ழே தான்றுகின்றது. 


அறிவியல்‌ கல்வி: இன்று அறிவியல்‌ வளர்ச்சியை, “அறிவு 
வெடிப்பு: (Explosion of knowledge) என்று கூறலாம்‌. அணு 
வாற்றல்‌ ஆய்விலும்‌ விண்வெளி ஆய்விலும்‌ நாடு நல்ல முன்னேற்றம்‌ 
கண்டுள்ளது. நாடு விடுதலை பெற்ற பிறகுதான்‌ இத்தகைய 
துறைகளிலெல்லாம்‌ கவனம்‌ செலுத்த நம்‌ அறிவியலறிஞர்கட்கு 
வாய்ப்புக்‌ கிட்டியது. அண்மைக்‌ காலத்தில்‌ ஆரியபட்டா, பாஸ்‌ 
கரா, ஆப்பின்‌ போன்ற விண்கலங்களை-துணைக்‌ ... கோள்‌ களை- 
விண்வெளியில்‌ செலுத்தி உலகப்‌ புகழ்‌ பெற்றனர்‌ நம்‌; நாட்டு. அற்‌ 
வியலறிஞர்கள்‌. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னரே. பாரதியார்‌ 
உள்ளத்தில்‌ அறிவியல்‌ கல்விபற்றிய சிந்தனை ஓடியுள்ளது. 


6. சுயசரிதை 29. 


106 ன பாரதியம்‌ 


புத்தம்‌ புதிய கலைகள்‌] பஞ்ச ன 
.... பூதச்‌ செயல்களின்‌ நுட்பங்கள்‌ கூறும்‌ ; 
மெத்த வளருது மே ற்கே.... அந்த 
மேன்மைக்‌ கலைகள்‌ சமிழினில்‌ இல்லை::*. 


ஏன்று மேனாட்டான்‌ ஒருவன்‌ கூறியதாக நினைந்து உள்ளம்‌ குழுறு. 
கின்றார்‌ கவிஞர்‌. அதிலும்‌ சொல்லும்‌ திறமை தமிழ்மொழிக்‌ 
உள்ளத்தை உறுத்துகன்றன. இந்தப்‌ பழிதீரக்‌ கவிஞர்‌ நம க்கு. 
வழிகாட்டுகின்றார்‌. : க ரச 


சென்றிடு வீர்‌எட்டுத்‌ திக்கும்‌-- கலைச்‌ 
ப .... செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்குச்‌ சேர்ப்பீர்‌, 
என்றும்‌, 

பிறநாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ 

.... தமிழ்மொழியிற்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌; 

இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ ர 

. . தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ 
என்றும்‌ யோசனை கூறுகின்‌ றார்‌. தமிழில்‌ எல்லாக்‌ கலைகளையும்‌ 
எழுதவும்‌ விளக்கவும்‌ முடியும்‌ என்பதைச்‌ சிலர்‌ இன்னும்‌ ஒப்புக்‌ 
கொள்வதில்லை. இவர்கள்‌, த.மிழ்மொழியில்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
தக்க கலைச்சொற்கள்‌ இல்லாத காரணத்தால்‌ இவ்வாறு எண்ணு 
இன்றனர்‌. எந்த மொழியிலும்‌ அதன்‌ வாயிலாகப்‌ பொருள்களை 
விளக்க முயன்றாலன்றிப்‌ புதிய கலைகட்கு வேண்டிய சொற்களும்‌ 
சொற்றொடர்களும்‌ அமைவதில்லை. பொருள்களை - கருத்து 
களை - எடுத்துக்கொண்டு விளக்க முயன்றால்‌ இவை தாமாக 
அமைந்தவிடும்‌. இவ்வாறே மேற்புல மொழிகளனைக்திலும்‌ 
கலைச்சொற்கள்‌ உண்டாக. அம்மொழிகள்‌ வளர்ச்சியடைந்து வரு 
இன்றன. கலைச்சொற்களை உண்டாச்சிக்கொண்டு தாய்மொழி 
யில்‌ கற்பித்தலைத்‌ தொடங்க வேண்டும்‌ என்று நினைப்பது, நீக்கக்‌ 
கற்றுக்கொண்ட பிறகு நீரில்‌ இறங்க வேண்டும்‌ என்று எண்ணு 
வது போலாகும்‌. செயலில்‌ இறங்கினால்தான்‌ அனைத்தும்‌ சீர்‌ 
படும்‌. தார்‌ சாலை அமைப்பதற்கு முன்னர்‌ மண்சாலை, மண்ணும்‌ 
பெரிய சல்லிகளும்‌ கலந்த சாலை, மண்ணும்‌ சிறிய சல்லிகளும்‌ 
கலந்த சாலை என்றிப்படிப்‌ பல படிகளைத்‌ தாண்ட வேண்டியுள்ள 
கல்லவா? இந்நிலையைத்‌ தாய்மொழி பயிற்றுமொழியாக அமை 


அதிலும்‌ சந்திக்க நேரிடும்‌. இலக்கிய இலக்கண வளமும்‌, சொற்‌ 
7. தக. தமிழ்த்தாய்‌-—-9. . ன 
8. ஷ்ஷ்‌... 


வேண்டும்‌? : 


கல்வியற்‌ றிய சிந்‌ க்கள்‌ ட 107 


ரரி பேறும்‌ க்‌ த நீர்மையை கப 
பிற கலைகளைக்‌ தமிழ்மொழியில்‌ வடித்துத்‌ தரும்‌ பணியில்‌ ஈடுபடு 
வோர்கள்தாம்‌ “தமிழ்மொழி அனைத்திற்கும்‌ உளைந்து கொடுக்கும்‌” 
என்ற உண்மையை அறிவர்‌. அப்பொழுதுதான்‌ “சொல்லும்‌ திறமை 
தமிழ்‌ மொழிக்கில்லை: என்ற வசையும்‌ நீங்கும்‌. தமிழ்மொழியும்‌ 
வளர்ந்து மேலும்‌: வளம்‌ ட்ட ப ப 


உள்ளத்தில்‌. உண்மையொளி யுண்டாயின்‌ 
வாக்கினிலே ஒளியுண்‌ டாகும்‌! 


என்ற ல்‌ யில்‌ கவிஞரின்‌ ஞானம்‌ கனிந்த நலம்‌: தெளிவாகப்‌ 
ப்லனாகும்‌. 


பயிற்றிப்‌ பலகல்வி தந்த இந்தப்‌. 
பாரை உயர்த்திடல்‌ வேண்டும்‌. 1 


என்று கவிஞர்‌ அறிவியல்‌ கல்விக்கு ஆற்றுப்படுத்துகின்றார்‌. தாய்‌ 
மொழிமூலம்‌ அக்கல்வி பெற வாய்ப்பு - அமைக்கப்பெறுமானால்‌ 
பருத்தி புடைவையாய்க்‌ காய்த்தது போன்ற பலனை நல்கும்‌, விலைப்‌ 
பாலைவிட முலைப்பால்‌ சிறந்ததன்றோ? 


மந்திரம்கற்‌ போம்வினைத்‌ தந்திரம்கற்‌ போம்‌; 
.. வானையளப்‌ போம்கடல்‌ மீனையளப்‌ போம்‌ ; 
சந்திரமண்‌ டலத்தியல்‌ சஸ்‌ டுதெளி வோம்‌; 
சத்திதெருப்‌. பெருக்கும்‌ . சாத்திரம்‌ கற்போம்‌.! 


என்ற கவிதையில்‌ கவிஞரின்‌ அறிவியல்‌ கல்வியில்‌ பேரவா; நிழலிறு 
வதைக்‌ கண்டு மழெலாம்‌.. 


அறிவியல்‌ கல்வி தமிழில்‌ ( தாய்மொழியில்‌). தரப்பெறவேண்டு 
மென்பது இவர்தம்‌ கொள்கை. அதற்கு முன்னர்‌ அறிவியல்‌ தறை 
கட்குரிய கலைச்சொற்களை! அறுதியிடல்‌ வேண்டும்‌ என்பதற்கும்‌ 
கோடி காட்டுகின்றார்‌; யோசனைகள்‌ கூறுகின்றார்‌ 38 “தமிழில்‌ 
சாஸ்திர பரிபாஷை “அஸ்திவாரக்‌ காரியம்‌, “பரிபாஷை சேகரிக்க 
ஒருபாயம்‌: என்ற தலைப்புகளில்‌ இவற்றைக்‌ காணலாம்‌. இராஜாஜி 
தலைமையமைச்சராக இருந்த காலத்திலும்‌ (நாடு: விடுதலை அடை 
வதற்கு முன்பு), திரு தி. ௬. அவிரைசிலிங்கம்‌ கல்வியமைச்சராகப்‌ 
பணிபுரிந்த. OO கள்‌ (விடுதலைக்குப்‌ பின்னார்‌), திரு. 8. சுப்பிர 


70. ஆ, ஜெட்‌. 
It. பபா, முரசு—80.. 

12. தே. 8, பாரததேசம்‌.... 1 1 

13. - பாரஇயார்‌-கட்டுரைகள்‌. பக்‌. (208-210). 


108 பாரதீயம்‌ 


மணியம்‌ சல்வியமைச்சராகப்‌ பணிபுரிந்த காலத்திலும்‌ (விடுதலைக்குப்‌ 
பின்னர்‌) கலைச்சொற்கள்‌ தொகுக்கப்‌ பெற்றதை நாம்‌ அறிவோம்‌. 
இன்னும்‌ தொடர்ந்து செய்யவேண்டிய பணிகள்‌ நிறைய உள்ளன. 


தொழில்‌ கல்வி: தொழில்வளம்‌ பெருகினால்தான்‌ நாட்டு 
வளம்‌ பெருகும்‌ என்பது இக்காலப்‌ பொருளியல்‌ காட்டும்‌ உண்மை. 
ஐப்பான்‌ போன்ற இறு. நாடுகளிலும்‌ செல்வம்‌ கொழிப்பதை இன்று 
நாம்‌ காணாமல்‌ இல்லை. பின்தங்கிய நாடுகளின்‌ வளர்ச்சிக்கு 
இத்தகைய சிறுநாடுகளும்‌ உதவி வருவது நமக்கு வியப்பினை உண்‌ 
டாக்குகின்‌ றது. 


பல்வேறு தொழில்கள்மூலம்‌ பல்வேறு பண்டங்களின்‌ உற்பத்தி 
பெருக வேண்டுமானால்‌ எல்லா மட்டங்களிலும்‌ தொழில்கல்வி 
பெருக வேண்டும்‌. சிறியனவும்‌ பெரியனவுமான தொழிற்சாலைகள்‌ 
பெருக வேண்டும்‌, பண்டங்களை வேற்று தநாடுகட்கு ஏற்றுமதி 
செய்து, அந்நியச்‌ செலாவணீயைப்‌ (Foreign exchange) பெருக்கு 
குல்‌. வேண்டும்‌. இவ்வாறெல்லாம்‌ நாட்டின்‌ பெ தாழில்‌ வளம்‌ 
பற்றிக்‌ கனவுகள்‌ காண்கின்றார்‌ பாரதியார்‌. 


பட்டினில்‌ ஆடையும்‌ பஞ்சினில்‌உடை. யும்‌. 
பண்ணி மலைகளென வீதிகுவிப்‌ போம்‌ 
கட்டித்‌ இரவியங்கள்‌ கொண்டுவரு வார்‌ 
காசினி வணிகருக்கு அவைகொடுப்‌ போம்‌!1£ 


என்ற பாடலில்‌ இக்கனவுகளைக்‌ கண்டு தெளியலாம்‌. பல்வேறு 
பண்டங்களை உற்பத்தி செய்தலையும்‌ கொழில்சாலைகளை அமைத்‌ 
தலையும்‌ தொழில்‌ கல்வி நிலையங்களை நிறுவுதலையும்பற்றிம 
திட்டங்களை, 


ஆயுதம்செய்‌ வோம்நல்ல காகிதம்சேய்‌ வோம்‌ 
ஆலைகள்வைப்‌ போம்கல்விச்‌ சாலைகள்வைப்‌ போம்‌. 

ஓயதல்செய்‌ யோம்தலை சாயுதல்செய்‌ யோம்‌; 
அண்ணல்‌ வோம்பல  வண்மைகள்செய்‌ வோம்‌ 


குடைகள்செய்‌ வோம்உழு படைகள்செய்‌ வோம்‌ 
கோணிகள்செய்‌ வோம்‌இரும்‌ பாணிகள்செய்‌ வோம்‌; 


14. இதன்‌ விவரங்களையும்‌ இதன்‌ தொடர்பான ஆக்கச்‌ 
.... செயல்களையும்‌ இந்த ஆரியரின்‌ “அறிவியல்‌ தமிழ்‌? 
(கட்டுரை-6) என்ற நூலில்‌ (பாரி நிலையம்‌, சென்னை. 
600 001) விரிவாகக்‌ காணலாம்‌. 
15. தே. 8. பாரத தேசம்‌--9' 


109 


தடையும்‌ பறப்புமுணர்‌ வண்டிகள்செய்‌ வோம்‌; 
ஞாலம்‌ தடுங்கவரும்‌ கப்பல்கள்செய்‌ வோம்‌. 


ன்ற இச்சு கச்சு சகன்‌ ்‌ சுசன்‌ ௮௬௪௮ ்‌ சன 


தலியம்செய்‌ ேொ்ற்லல்‌! ஊசதிகன்செய்‌ வோம்‌: 
உலகத்‌ தொழிலனைத்தும்‌ உவத்துசெய்‌ வோம்‌ 


என்ற கவிதைப்‌. பகுதிகளில்‌ கண்டு மகிழலாம்‌. 


இன்னும்‌ புதிய பாரதத்தில்‌ இங்களத்‌ ஜவுக்குப்‌ பாளம்‌ அமைத்‌ 
தல்‌, கங்கை தியின்‌. மிகை நீரை நடு நாட்டுக்குக்‌ கொணர்ந்து 
உழவுக்‌ தொழிலை மேம்பாடடையச்‌ செய்தல்‌, நிலத்தினை அகழ்ந்து 
தங்கம்‌ மூதலாம்‌ கனிவளங்களை! அடைதல்‌, _முத்துக்குளித்தில்‌, 
கோதுமைக்கு வெற்றிலையைப்‌ பண்டமாற்று... செய்தல்‌ போன்ற 
வகைகளில்‌ செல்வ வளத்தைப்‌, பெருக்குதலைப்பற்றிய கனவுகள்‌ 
காண்கின்றார்‌. 


காசி நகர்ப்புலவர்‌ பேசும்உரை தான்‌. 
காஞ்சியில்‌ கேட்பது, ற்கோர்‌ கருவிசெய் வோம்‌; '6 ! 


என்று வானொலிப்‌ பெட்டிகள்‌ உண்‌ டாச்குவதையும்‌ வானொலி 
அஞ்சல்‌ செய்தலையும்‌ முத்தாய்ப்பாகக்‌ காட்டுவர்‌. 


பொறியியல்‌ கல்வியின்‌ பயனை ஒரு கவிதையில்‌ வினக்குகின்‌ 

றார்‌ கவிஞர்‌ பெருமான்‌. இறைவனையே ஒரு பெரிய பொறியியல்‌ 

வல்லுநராகக்‌ காண்கின்றார்‌. அவன்‌ டடைத்து மன்பதைக்கு்‌ கந்த 
இன்பங்களை நினைந்து போற்ற நுகின்றார்‌.. 


எ்த்தனைகோடி இன்பம்‌ 
வைத்தாய்‌! எங்கள்‌. 
இறைவா! இறைவா! இழைவா! 


அந்த நினைப்பில்‌ ஓர்‌: எக்களிப்பு தோன்றுகின்றது. “இறைவா! 
என்று மூன்றுமுறை ப்‌ “இன்பவெறியில்‌..- களிப்பில்‌. மூழ்கி 
விடுகின்றார்‌. 
சித்தினை அடித்துடன்‌ இணைத்தாய்ஃ. - அங்கு 
சேரும்‌ ஐம்‌ பூதத்து வியனுலகு அமைத்தும்‌. 
அத்தனை உலகமும்‌. வண்ணக்‌ களஞ்சியம்‌ 
ஆகம்‌ பலப்பலதல்‌ அழகுகள்‌ சமைத்தாய்‌1 


“28. பாட ற்பகுதியால்‌ . ன்‌ இந்திக்க வைத்துவிடுகின்றார்‌. 


ஷெ-9, தள்பி 
i இ இறைவா! இறைவர்‌-1. 


120 பாரதீயம்‌ 


எம்பெருமான்‌ ஒரு. பொறியியல்‌ வல்லுநராக நின்று சத்தாகிய பல 
பொறிஞர்களைக்கொஸ்டு, அசித்தாகிய கல்‌, மண்‌, சமைக்காரை 
(cet) முதலியவற்றின்‌ துணைகொண்டு மேட்டூர்‌ அணை, 
வைகையணை போன்ற அணைகளைக்‌ சட்டுவித்து; நீரைத்‌. தேக்கி, 
நீர்ப்பாசனத்‌ இறனை விரிவாக்கி, *இன்னறுங்கனிச்‌ சோலைகள்‌: , 
பச்சைப்பட்டு விரித்‌ தாற்போன்ற நெல்‌ வயல்கள்‌, இயற்கை வளஞ்‌ 
செறிந்த பிருந்தாவனம்‌. போன்ற இளமரக்‌ காக்கள்‌ (கர்நாடக 
மாதிலத்திலுள்ளது) போன்றவத்றைத்‌ தோன்றச்‌ செய்து, . இவை 
போன்ற எத்தனையோ கோலங்கள்‌ புனைவித்து, நமக்குத்‌ தேவை 
யான விதவிதமான வசதிகளையெல்லாம்‌ அமைத்து, இந்த உல 
இனைக்‌ “கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும்‌ ஐம்புலனும்‌” 
நுகார்தற்குரிய வண்ணக்‌ களஞ்சியமாக ஆக்குவித்த அற்புதத்திறனை 
எண்ணி எண்ணி வியக்கின்றார்‌ கவிஞர்‌. இறைவனின்‌ *கைபுனைந்‌ 
தியற்றாக்‌ கவின்‌ பெறு வனப்பை£த்‌ திருமுருகா ற்றுப்படையில்.வியந்து 
போற்றினார்‌ நக்கீரர்‌ பெருமான்‌; நம்‌ புதுமைக்‌ கவிஞர்‌... புதுவைக்‌ 
கவிஞர்‌ இறைவன்‌ தோன்றாத்‌. துணையாக நின்று ,: இத்தைக்‌ 
கொண்டு இயற்றிய -கைபுனைந்தியற்றிய கவின்பெறு வனப்பினைக்‌- 
கண்டு களிக்கின்றார்‌. இதனால்‌ ₹விசிட்டாத்துவித கதவையும்‌? 
ஒருவகையில்‌ விளக்கம்‌ பெறச்‌ செய்துவிடுகின்‌ றார்‌. | 


தொழில்‌ வளமும்‌ தொழிற்கல்வியும்‌ பெருச வேண்டும்‌ 


_— தொழில்‌. 

பண்ணப்‌ பெருநிதியம்‌ வேண்டும்‌-— அதல்‌. 

பல்லோர்‌ தணைபுரிதல்‌ வேண்டும்‌; 
கூடுந்‌ திரவியத்தின்‌ தவைக்ள்‌-இறல்‌ ப 

கொள்ளும்‌ கோடிவகைக்‌ தொழில்கள்‌... -இவை 
நாடும்‌ படிக்குவினை செய்து--இந்த ன 
ப நாட்டோர்‌ கீர்த்தியெங்கும்‌. ஒங்கக்‌-—கலி 
சாடுந்‌ திறனெனக்குத்‌ தருவாய்‌ -அடி 

தாயே! உனக்கரிய துண்டோ?! 8 


வந்திட 


என்ற கவிதைப்‌ பகுதிகளில்‌ ' தெரிவிக்கின்றார்‌. இப்படித்‌ “தமக்கு 
ஒரு பேராசை: இருப்பதை “ஓம்‌: காளி, வலிய: சாமுண்டி: தேவதை 
யிடம்‌ காட்டி, இந்த ஆசையை நிறைவேற்றுமாறு “கோடி முறை: 
தொழுகின்றார்‌. | = 

| “வேளாண்மைத்‌ தொழிலுக்கும்‌ - " கைத்தொழில்‌ . .போன்றவற் 
நிற்கும்‌ மதிப்புத்‌ தரும்‌ கல்வியைப்‌ போற்றுகின்றார்‌... “உழவுக்கும்‌ 


18. தோ.பா. யோக இத்தி, 9. 


கல்வி 


பத்‌ றிய சி ந்தனைகள்‌ 111 


தணிதலும்‌. த்தல்‌ செய்வோம்‌?1? என்ற கூற்றின ால்‌ இத தனைத்‌ 
தெளியலாம்‌ தொழில்‌”??? என்ற கவிதையில்‌ பல்வேறு தொழில்‌ 
களைப்‌ பாராட்டி; 


அரும்பும்‌ வேர்வை உதிர்த்துப்‌ புவிமேல்‌ 
அமி ரந்தொழில்‌ செய்திடு வீரே !21 


என்று ஆற்றுப்படுத்துகின்றார்‌. இதனால்‌, இவர்‌ தொழிற்கல்விக்கும்‌ 
ஊக்கம்‌ தருவதை ண ்்‌ 1 


பெண்‌ லப்‌ அறு, மலை, செல்வம்‌, கலை, உடுக்கள்‌ 
இவற்றையெல்லாம்‌ பெண்‌ தெய்வமாகப்‌ பாவிக்கும்‌ நம்‌ நாட்டில்‌ 
பாரதியார்‌ இக்காலச்‌ சமூகம்‌ பெண்ண்னத்திற்கு மதிப்புத்‌ தராத. 
இழிநிலையை நினைந்த பார்க்கின்றார்‌. “ஞாலம்‌ முற்றும்‌ பராசக்தி 
தோற்றம்‌: என்பதில்‌ அழுந்திய மனத்தையடைய கவிஞர்‌ பெண்‌ 
ணினத்தைப்பற்றிச்‌ சந்திப்பது இயல்பே யன்றோ? எனவே, 


செவ்விது,  செவ்விது, பெண்மை! ஆ! 
செவ்விது, செவ்விது, செவ்விது. காதல்‌! 


காதலி னாலுயிர்‌ தோன்றும்‌;--இங்கு. 
காதலி னாலுயிர்‌ வீரத்தி லேறும்‌; 
காதலி வாலறி வெய்தும்‌,---இங்கு . 
| காதல்‌ எண்ம! டயிரை வளர்க்கும்‌ ** 


என்று - பென்‌ மையையும்‌ காசலையும்‌ இணைத்தப்‌ போற்றுவர்‌. 
காதலின்‌. ஊற்று பெண்ணன்றோ? 


“மனைக்கு விளக்கு மடவார்‌: என்று பேசுவர்‌ நான்மணிக்‌ 
கடிகையாகிரியர்‌. ஒரு குடும்பத்தின்‌ த தலைவி கற்ரவளாக ப்‌ 
அவள்‌ . வழித்தோன்றல்கள்‌ யாவரும்‌ நல்ல சூழ்நிலையில்‌ கல்வி 
பெறுவதற்கு அடிப்படை அமைத்துத்‌ தருவான்‌ என்பது கவிஞரின்‌ 
கருத்து. பெண்களுக்கு உரிமையில்லாததாலும்‌, பெண்கள்‌ படிக்கக்‌ 
கூடாது. என்ற மூடப்‌ பழக்கம்‌ எப்படியோ ஏற்பட்டுவிட்டதாலும்‌, 
சமூகம்‌ பெண்களை இழிவு செம்வதாலும்‌ பெண்கள்‌ யில்‌ தேக்கம்‌ 
ஏற்பட்டதைக்‌ கண்ட வ 


19. தே.க, சுதந்திரப்‌ தடு 
20. ப.பா, தொழில்‌ 

21. ஜை, டேட்‌... 

22. தபா.  அத்திப்பொழுதட 3; க, 


112 பாரதீயம்‌ 


மாதர்‌ தம்மை இழிவு செய்யும்‌ 
மடமை யைக்கொ ளுத்தவோம்‌; 


என்று வெகுண்டு உரைப்பர்‌. 


வைய வாழ்வு தன்னில்‌ எந்த 
வகையி னும்ந மக்குளே 
தாதர்‌ என்ற நிலைமை மாறி 
ஆண்க ளோடு பெண்களும்‌ 
சரீதி கர்ச மான மாக 
வாழ்வம்‌ இந்த நாட்டிலே 


என்று வீர மகக செய்வர்‌. 


இயல்பாகவே பெண்கள்‌ - அறிவுக்‌ கூர்மை யுடையவர்கள்‌; ஆண்‌ 
களைவிட இளமையிலேயே பொறுப்பை உணர்பவர்கள்‌; கடமை 
யைப்‌ போற்றுபவர்கள்‌. இதனை நன்கு உணர்ந்த கவிஞர்‌; 


பெண்ணுக்கு. ஞானத்தை வைத்தான்‌, புவி 
பேணி வளர்த்திடும்‌ ஈசன்‌; 

மண்ணுக்‌ குள்ளே சிலமூடர்‌-— நல்ல 
மாத டன்‌ கெடுத்தார்‌ 25 


என்று லெ அறிவிலிகளை அம்பலப்படுத்த கின்றார்‌. சமூகத்தில்‌ 
குடும்பத்தில்‌--ஆணும்‌ பெண்ணும்‌ இரு கண்களையொத்தவர்கள்‌. 
ஒரு கண்ணைக்‌ குத்திக்‌ கெடுத்தல்‌ மடமைச்‌ செயலாவது போலவே, 
அவர்கள்‌ அறிவை வளராது தடுத்தலும்‌ அறிவுடைமைச்‌ செயலன்‌ று 
என்று உவமையால்‌ விளக்குகின்றார்‌. 


கண்கள்‌ இரண்டில்‌ ஒன்றைக்‌ குத்து. 
காட்சி கெடுத்திட லாமோ? 

பெ ண்க. ளறிவை ' வளர்த்தால்‌. வையம்‌ 
பேதைமை யற்றிடும்‌ காணீம்‌.6 


என்று பேசுவதைக்‌ காண்க. 


22. கே.க விடுதலை 5. 
224. மேட. 


25, பபா. முரசு 9. 


26. ம 10. 


கல்வி பற்றிய சிந்தனைகள்‌ [13 


ஆணும்‌ பெண்ணும்‌ நிகரெனக்‌ கொள்வதால்‌ 
அறிவி லோங்கிஇவ்‌ வையம்‌ தழைக்குமாம்‌. 2 
என்று லுக்‌ இக்கருத்தினை அரண்‌ செய்வர்‌. பெண்கள்‌ உயர்‌ 
கல்வியைப்‌ பெற்று உயர்ந்தோங்க வேண்டும்‌ என்பது. கவிஞரின்‌ உட்‌ 
இடக்கை, 


உலக வாழ்க்கையின்‌ நுட்பங்கள்‌ . தேரவும்‌ 
ஓது பற்பல நூல்வகை கற்கவும்‌ 
இலகு சீருடை நாற்றிசை நாடுகள்‌ ப 
யாவும்‌ சென்று புதுமை கொணர்ந்திங்கே 
இலக வாணுத லார்நங்கள்‌ பாரத. 
. தேச மோங்க உழைத்திடல்‌ வேண்டுமாம்‌; 
விலகி வீட்டிலோர்‌ பொந்தில்‌ வளர்வதை 
வீரப்‌ பெண்கள்‌ விரைவில்‌ ஒழிப்பராம்‌. 


சாத்தி ரங்கள்‌ பலபல கற்பராம்‌; 
சவுரி யங்கள்‌ பலபல செய்வராம்‌; 
மூத்த பொய்ம்மைகள்‌ யாவும்‌ அழிப்பராம்‌; 
மூடக்‌ கட்டுகள்‌ யாவுந்‌ தகர்ப்பராம்‌; 
காத்து மானிடர்‌ செய்கை யனைத்தையும்‌ 
கடவு ளர்க்கினி தாகச்‌ சமைப்பராம்‌; 
ஏத்தி ஆண்மக்கள்‌ போற்றிட வாழ்வராம்‌; 
இளைய நங்கையின்‌ எண்ணங்கள்‌ கேட்டிரோ!8 


என்‌ெ றல்லாம்‌ மேல்நிலைக்‌ கல்வி பெற்ற பெண்கள்‌ குலம்‌ குழைக்கப்‌ 
பேரவாக்‌ கொள்கின்றார்‌. பெண்கல்விபற்றி. இங்ஙனம்‌ பல. இடங்‌ 
களில்‌ பேசுவார்‌ கவிஞர்‌. ப 


புதுமுறைக்‌ கல்வி : பாரதியாரின்‌ கவிதைகளையும்‌ பி றவற்‌ 
றையும்‌ ஊன்றிப்‌ பயிலுங்கால்‌ அவர்‌ ஏதோ ஒரு புதுமுறைக்‌ கல்வியைப்‌ 
பற்றிச்‌ சந்தித்ததாக ஊகம்‌ செய்யத்‌ தூண்டுகின்றது. இந்த முறைக்‌ 
கல்வியினால்‌ பண்பாடு, புதுமுறையான சமய. நம்பிக்கை, - பக்தி 
வளர்ச்சி, மூடப்‌ பழக்க வழக்கங்களை ஒழித்தல்‌ போன்ற. வகையில்‌....... 
சீர்திரு, த்‌ த முறையில்‌_— மக்களிடம்‌ அமைய வேண்டும்‌ எனக்‌ கருதி 
னாரோ என்று எண்ணத்‌ தோன்றுகின்றது. இவற்றையும்‌ காண்‌ 
போம்‌. 


பாரதியின்‌ காலத்தில்‌ மக்களிடம்‌ மூடப்‌ பழக்கங்கள்‌ . நிறைந்‌ 

இருந்தன. பேய்கள்‌, மந்திரவா திகளின்‌ செயல்கள்‌ யந்திர சூனியங்கள்‌, 

பொய்ச்‌ சாத்திரங்கள்‌ ஆயெவற்றில்‌ . 'நம்பிக்கை-இவற்றைக்‌ கண்டு 
பு புதுமைப்பெண்‌ க. 


ஜே ௪, 9. 
வல்‌ 


114 பாரதீயம்‌ 


“நெஞ்சு பொறுக்குதிலையே: :£ என்று நொந்துகொள்ளுகின்றார்‌. 
சாதிக்‌ கொடுமைகள்‌, சாதிப்‌ பிரிவுகள்‌, பலபல தெய்வ வழிபாடு 
களால்‌ பிரிவுகள்‌ - இவற்றைக்‌ கண்டு இரங்குகின்றார்‌. வெள்ளை 
நிறப்‌ பூனையொன்று சாம்பல்‌ நிறம்‌,கருஞ்சாந்து நிறம்‌, பாம்பு நிறம்‌, 
பாலின்‌ நிறம்‌ - இந்நிறங்களில்‌ குட்டிகள்‌ போட்டாலும்‌ அவையாவும்‌ 
ஒரே தரமானவை என்று எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. . எங்கும்‌ 
சகோதரத்‌ தன்மை நிலவ விழைகின்றார்‌. ட ப 


சமயத்தைப்பற்றியும்‌ சில கருத்துகள்‌ இவர்‌ பாடலில்‌ சிதறிக்‌ 
கிடக்கின்றன. அன்னை பராசக்தியே சிந்தையாலும்‌ செய்கையாலும்‌ 
இவர்‌ வழிபடும்‌ தெய்வம்‌ என்பதைப்‌ பல பாடல்களால்‌ அறியலாம்‌. 
நெஞ்சிற்‌ கவலை நிதமும்‌ பயிராக்கி 
அஞ்சிஉயிர்‌ வாழ்தல்‌ . அறியாமை தஞ்சமென்றே 
வையமெலாம்‌ காக்கும்‌ மகாசக்தி நல்லருளை 
ஐயமறப்‌ பற்றல்‌ அறிவு. 30 
என்ற வெண்பா இக்கருத் கன்ன அ அரண்‌ செய்யும்‌. விநாயகர்‌, முருகன்‌ , 
காளி, முத்துமாரி, கோமதி, நான்முகன்‌, கண்ணன்‌, திருமகள்‌, 
கலைமகள்‌, அல்லா, யேசு முதலிய தெய்வங்கள்‌ சிறப்பாகப்‌ பேசப்‌ 
பெறுவதால்‌ இவர்தம்‌ சமரச நோக்கம்‌ புலனாகும்‌; - இவர்தம்‌ 
தோத்திரப்‌ பாக்களும்‌ ஞானப்‌ பாடல்களும்‌ இக்கருத்தினை அரண்‌ 
செய்யும்‌. 
ஆயிரந்‌ தெய்வங்கள்‌ உண்டென்று தேடி 
அலையும்‌ அறிவிலிகாள்‌!_ பல்‌ 
லாயிரம்‌ வேதம்‌ அறிவொன்றே தெய்வமுண்‌ 
டாமெனல்‌ கேளீரோ? 
என்ற பாடல்‌ ஒன்றே போதும்‌ எடுத்துக்காட்டுக்கு. 


“ஓம்‌ நமச்சிவாய”, “ஹரி ஹரி, “ராம ராம்‌, *சிவசிவ*, “ஓம்‌ 
சக்த: என்று செபித்தாலும்‌ 6 யேஹேரவா $ “அல்லா? நாமங்களைப்‌ 
பேணினாலும்‌ அவை யாவும்‌? ஒரே பரம்பொருளைப்பற்றியனவாகும்‌ 
என்பர்‌ கவிஞர்‌. அங்ஙனமே பல சமயங்களைப்பற்றியும்‌ கூறுவார்‌: 


பூமியிலே, கண்டம்ஜந்து, மதங்கள்‌ கோடி! 
புத்தமதம்‌, சமணமதம்‌, பார்ஸி மார்க்கம்‌, 

சாமியென யேசுபதம்‌ த்‌ மார்க்கம்‌, 
சநாதனமாம்‌ ஹிந்துமதம்‌, இஸ்லாம்‌, யூதம்‌, 

29. தே,.&. பாரத ஜனங்களின்‌ தற்கால நிலைமை. 

30. தோ.பா. மகா சக்தி வெண்பா 2. 

31. வே.பா, அறிவே தெய்வம்‌] 1. 

52. பாரதி அறுபத்தாறு 62. 


கல்வி ச பத்திய ச தள்ள 115 


நாமமுயர்‌ ன்றும்‌ “தாவு” மார்க்கம்‌ 
நல்ல “கண்‌ பூசி மதம்‌ முதலாப்‌ பார்மேல்‌ 
யாமறிந்த மதங்கள்பல உளவாம்‌ அன்றே! 
யாவினுக்கும்‌ உட்புதைந்த கருத்திங்‌ கொன்றே. 


பூமியிலே வழங்கிவரும்‌ மதத்திற்‌ கெல்லாம்‌ 
பொருளினைநாம்‌ இங்கெடுத்துப்‌ புகலக்‌ கேளாய்‌; 
சாமீநீ,; சாமிநீ; கடவுள்‌ நீயே; 
.... தத்வமஸி; தத்வமஸி; நீயே அஃதாம்‌; 
பூமியிலே நீகடவுள்‌ இல்லை என்று 
புகல்வதுநின்‌ மனத்துள்ளே புகுந்த மாயை 
சாமிநீ அம்மாயை தன்னை நீக்கி. 
சதாகாலம்‌ “சிவோஹம்‌: என்று சாதிப்‌, A - 


இவற்றால்‌ இவர்தம்‌ சமரச மனப்பான்மை தெளிவாகும்‌. இத்தகைய 
கருத்துகள்‌ நம்‌ நாட்டு இளைஞர்களிடையே கால்கொள்ள பல 
நிலைகட்கும்‌ பயன்படுமாறு கல்வி ஏற்பாடு (Cபricalum) 
அமைக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ இவரிடம்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌ 
என்று எண்ணத்‌ தோன்றுகின்றது. | 


இறுவாய்‌ ௨ இன்று நாட்டில்‌ நடைபெறுவது “ஜனநாயக 
நாடகம்‌. ஆள்வோரிடம்‌ மனத்தூய்மை இல்லை; நாட்டு முன்னேற்‌ 
றத்தைப்பற்றியோ நாட்டுமக்கள்‌. முன்னேற்றத்தைப்பற்றியோ 
“உண்மையான அக்கறை இருப்பதாகத்‌ தெரியவில்லை. இதனால்‌ 
அள்வோரின்‌ சிந்தையில்‌_— சிந்தனையில்‌. தெளிவான வழி தோன்று 
வதற்கே வாய்ப்பு இல்லாது போகின்றது. ஆகவே, நாமும்‌ சவீஞ 
ருடன்‌ சேர்ந்து ஆள்வோருக்கும்‌ ர டட 05 ப 


அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி 
அகத்திலே அன்பினோர்‌ வெள்ளம்‌ 

பொறிகளின்‌ மீது தனியர சாணை 
பொழுதெலாம்‌ நினதுபே ரருளின்‌ 

நெறியிலே நாட்டம்‌ கரும யோகத்தில்‌ 
நிலைத்திடல்‌ என்றிவை அருளாய்‌. க 


என்‌ ற. மணகிலை அருள வேண்டும்‌ என்று அன்னை பராசக்தியை 
வேண்டுவோமாக. பாரதியார்‌ கல்விபற்றிக்‌ கூறும்‌ . கருத்துகள்‌ கல்வி 
ஏற்பாட்டில்‌ டம்‌ பெறும்‌ என எதீர்பார்ப்போமாக. 


38. நெ 65, 66. 
34. சய சரிதை 49. 


சென்ற நூற்றாண்டு வரையில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ செய்யுள்‌ 
வடிவத்தில்தான்‌ இருந்து வந்தது. வானியல்‌, மருத்துவம்‌, தத்துவம்‌, 
தருக்கம்‌ போன்ற எந்த நூலாக இருந்தாலும்‌ அவையனைத்தும்‌ 
செய்யுள்‌ நடையில்தான்‌ அமைந்தன. அச்சுப்பொறி அறியப்‌ 
பெறாத காலத்தில்‌ ஏடும்‌ எழுத்தாணியும்‌ கொண்டு விரைவில்‌ எழுதி 
முடிக்கவும்‌, எழுதியவற்றை எளிதில்‌ நினைவில்‌ நிறுத்தவும்‌, அடுத்த 
தலைமுறையினருக்கு அவற்றைச்‌ -செவிவழியாகக்‌ கடத்துவதற்கும்‌ 
செய்யுளின்‌ ஓசையும்‌ யாப்பு முறையும்‌ உறுதுணை புரிந்தன. இலக்‌ 
இயமும்‌ “செவிநுகர்‌ கனி: யாகத்‌ திகழ்ந்ததற்கு இதுவே சிறப்பான 
காரணம்‌ எனக்‌ கருதலாம்‌. இதனால்தான்‌ உரையாசிரியர்களும்‌ 
இட்பமும்‌ நுட்பமும்‌ கொண்ட உரைகளைச்‌ சுருக்கமாகவே எழுத 
நேர்ந்தது. இக்காலத்தில்‌ இவ்வுரையைப்‌ புரிந்துகொள்வதற்குச்‌ 
“சர்பத்‌ கலக்குவதுபோல்‌: மேலும்‌ சொற்களைப்‌ பெய்து நீராள 
மாகச்‌ செய்து விளக்க வேண்டிய இன்றியமையாமையும்‌. ஏற்பட்டு 
வருகின்றது. 
| இன்றைய நிலை வேறு. நாம்‌ வாழ்வது அறிவியல்‌ தொழில்‌ 
நுட்பக்‌ காலம்‌. தட்டச்சுப்‌ பொறி, அச்சுப்‌ பொறி, அச்சுப்‌ பொறி 
களிலும்‌ பல்வேறு நுட்ப வகைகள்‌-இவை எழுதுவகுற்குத்‌ துணை 
யாக அமைந்தவிட்டன. நாடாப்‌ பதிவும்‌, பிலிம்‌: படங்களில்‌ 
யதிவு செய்யும்‌ முறையும்‌, நூலக அமைப்பு முறைகளும்‌ எழுதிய 
வற்றைப்‌ பேணும்‌ சாதனங்களாக அமைந்துவிட்டன... செவிப்புலன்‌ 
ஆட்சியைவிடக்‌ கட்புலன்‌ ஆட்சி மிகுந்துவிட்டது. எவற்றையும்‌ 
நினைவில்‌ நிறுத்தித்‌ “தலைக்கனம்‌: செய்ய வேண்டிய இன்றியமை 
யாமை இல்லாது போய்விட்டது. கல்வி முறையிலும்‌ நெட்டுருச்‌ 
செய்து நினைவிலிருத்த வேண்டிய முறை தளர்ந்துவிட்டது; தகர்ந்தே 
போய்விட்டது என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. வாய்விட்டுப்‌ படித்தல்‌ 
குறைந்து வாய்க்குட்‌, படித்தல்‌ செல்வாக்கு அடைந்துவிட்டது. ஒரே 
அறையில்‌ - பெரிய மண்டபத்தில்‌ - பலர்‌ இருக்கைகளில்‌ அமர்ந்து 
“கல்லாலின்‌ புடை அமர்ந்துள்ள தென்முகக்‌ கடவுள்போல்‌: நூல்‌ 
களிலும்‌ வார, பிறை, திங்கள்‌ இதழ்களிலும்‌ ஆழங்கால்‌ பட்ட நிலை 
யில்‌ அமர்ந்திருக்கும்‌ சாட்சி கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருப்பதை 
நூலகங்களில்‌ காணலாம்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ செய்யுள்‌ வடிவம்‌ 
செல்வாக்கிழந்து, உரைநடை வடிவம்‌ உயர்ந்தோங்கிவிட்டது. 
மேனாட்டார்‌ வருகைக்குப்‌ பிறகு உரைநடை. இலக்கியங்களான 
புதினம்‌, சிறுகதை, கட்டுரை வகைகள்‌ ஆகியவை தோன்றி,வளர்ந்து; 
நிலைத்து நின்றுவிட்டன. இந்த நிலையில்‌ கவிதையும்‌ உரைநடை 


வசன கவிை தன்‌. ப | ட 


பல ஏன்‌ ன. கூடாது என்ற த எழத்‌ ரலி ட 
மேனாட்டு இலக்கியப்‌ புரட்சிகளின்‌ இர்க்மும்‌ ர கல்வியின்‌ 
வாயிலாக நமக்குக்‌ இடைத்தது. 


மேனாடுகளில்‌ இலக்கியப்‌ புரட்சி: மேனாடுகளின்‌ அண்மைக்‌ 
காலத்து இலக்கிய வரலாற்றை நோக்கினால்‌ கவிதை இலக்கியத்தின்‌ 
யாப்பமைப்பு ஆட்டம்‌ கொண்டது தெளிவாகும்‌. புதிய சமுதாயத்‌ 
தின்‌ சிந்தனை வேகமாக வளர்ந்து வருகின்றது. இந்த வேகத்திற்‌ 
கேற்பப்‌ பழைய யாப்பு வடிவங்களால்‌ இயைந்து கொடுக்க முடிய 
வில்லை. - இந்நிலையில்‌ மக்களிடம்‌ புதினம்‌ ஏற்படுத்தின செல்வாக்‌ 
கும்‌ இதழ்த்துறையில்‌ தொடர்கதைகளுக்கு ஏற்பட்ட பரபரப்பான 
வரவேற்பும்‌ கவிதைக்கு எதிர்காலமே. இல்லையோ என்ற ஐயமும்‌ 
தோன்றத்‌ தொடங்கியது. யாப்பு வடிவங்களைத்‌ தகர்த்தெறியவும்‌ 
கவிதையில்‌ புதிய தொடர்‌ அமைப்பை (Syntax) : ஏற்கச்‌ செய்ய 
வும்‌ பல புது முயற்சியாளர்கள்‌ முன்வந்தனர்‌ ; . செயலாற்றவும்‌ 
தொடங்கினர்‌. மொழியைப்‌ புதிய முறைகளில்‌ செயற்படச்‌ செய்‌ 
தால்தான்‌, வளர்ந்து வரும்‌ கருத்துச்‌ செல்வ வெளியீட்டிற்கு அஃது 
இயைந்து கொடுக்கும்‌ ஆற்றலைப்‌ பெறும்‌ என்று நம்பினர்‌. இவர்கள்‌ 
முயற்சியால்தான்‌ வசன கவிதை. (Prose— Poetry), கட்டற்ற 
கவிதை (Vers-libre) என்ற த்‌ வடிவங்கள்‌ தோன்றின. 


அமெரிக்காவில்‌ ஏற்பட்ட மாற்றங்களைக்‌ ண்பேச்‌, வால்ட்‌ 
விட்மென்‌ (Wவ!t Whitman) என்பார்‌... (1819-1892) தம்‌ 
பன்னிரண்டு கவிதைகளைப்‌ “புல்லின்‌ இத தழ்கள்‌: என்ற தொகுப்பாக 
1855-இல்‌ வெளியிட்டார்‌.  இக்கவிகைகளில்‌ .. ஆங்கில மொழிக்‌ 
கவிதையின்‌ யாப்பு மரபு பின்பற்றப்பெறவில்லை; அதனைப்‌ புறக்‌ 
கணித்துவிட்டு எழுதப்பெற்ற கவிதைகள்‌ வசனமாகவே அமைந்‌ 
திருந்தன. அடிகளிலும்‌ அம்மொழிக்‌. கவிதைமரபிற்கேற்ப வரும்‌ 
இயைபுத்‌ தொடை (1136) காணப்பெறவில்லை. . சொத்‌ 
கட்டமைப்பால்‌ தோன்றும்‌ ஆற்றலே கவீகைக்கு வடிவம்‌ கொடுத்து 
விடுவதாகக்‌ கூறுவர்‌ விட்மென்‌. இவர்‌ கையாண்ட கவிதை வடிவமே 
“சுயேச்சைக்‌ சவிதை: (Free verse) அல்லது . “இலகு கவிதை 
என்ற வசன சவிதையாகச்‌ செல்வாக்குப்‌ பெற்றது. . கவிதையின்‌ 
உள்ளடக்கத்திலும்‌ புதுமைத்‌ தன்மையைக்‌ காணமுடிருந்தது. கவிதை 
களும்‌ இதுவரை பேசாப்‌ பொருள்கள்பற்றியும்‌ அமைந்தன. 
ஹோமர்‌, மில்ட்டன்‌ போன்ற மிகப்பெருங்‌ கவிஞர்களின்‌ படைப்பு 
களில்‌ மனநிறைவு பெறாத எமர்சன்‌ விட்மெனின்‌ கவிதைகளால்‌ 
ஈர்க்கப்பெற்றார்‌. “பேசாப்‌ பொருளைப்‌ பேசத்‌ துணிந்த?! பாரதி 
கரையும்‌ ம்ப கவர்ந்தன... விட்‌ மெனின்‌ அடிச்சுவட்டைம்‌ 


Ls. வி நாட. 1804 382, 


118 ம்க்‌ யம்‌ 


பின்பற்றிப்‌ ட பல ட எழுந்தனர்‌. வர்களுள்‌ எஸ்ரா பவுண்ட்‌ 
குறிப்பிடத்தக்கவர்‌. இவர்தம்‌ கருத்துகள்‌ கவிதை வடிவில்‌ 
பேரெழுச்சியை விளைவித்தன. 


.... சற்றேறக்குறைய விட்மென்‌ வாழ்ந்த காலத்தில்‌ பிரெஞ்சு 
தாட்டில்‌ குறியீட்டியல்‌ கவிஞர்கள்‌ (௫9௧6011918) பெளதலேர்‌, 
மல்லார்மே, பி, வெர்லெய்ன்‌, ஏ. ரிம்பாடு போன்றோர்‌ யாப்பிலக்‌ 
கண விதிகளுடன்‌ போராடிக்கொண்டிருந்தனர்‌. இவர்கள்‌ யாப்பு 
விதிகளைப்‌ புறக்கணிக்காவிட்டாலும்‌, யாப்பு முறை, கருத்து வெளி 
யீட்டிற்குத்‌ தடையாக இருந்ததை உணர்ந்தனர்‌. இவர்களுள்‌ ரிம்‌ 
பாடு தமது பதினேழாவது வயதில்‌ ஒளி வெள்ளம்‌ என்ற த தலைப்பில்‌ 
முதன்‌ முதலாக வேளியிட்ட கவிதைகள்‌ வசன. - நடையிலேயே 
அமைந்திருந்தன.  வியப்புனும்‌ வகையில்‌ ரிம்பாடு (1854-1891) 
தமது உணர்ச்சிகளை ' அழகாக அவ ற்றில்‌ வடித்துக்‌ காட்டியிருந்தார்‌. 
இவரும்‌ ஜூல்ஸ்‌ லாஃபோர்க்‌ (1860-1887) என்பாருந்தான்‌ *கட்‌ 
உற்ற கவிதை (Vers 11075) மின்‌ முதல்‌ முயற்சியாளர்கள்‌ என்று 
கருதப்பெறுகின்றனர்‌. இவர்களைத்‌ தொடர்ந்து 1889-இல்‌ வியல்‌ 
கிரிப்பின்‌ என்ற மற்றொரு கவிஞர்‌ “கட்டற்ற கவிதைகள்‌: (Le Versest 
1ibre)என்‌ ற அறிவிப்புடன்‌ தம்‌ கவிதைகளை உலகுக்கு அளித்‌ தரர்‌, 


பிரெஞ்சு அமெரிக்க மறந்தன ஐரோப்பிய நாடுகள்‌ அளைத்‌ 
திலும்‌ கால்‌ கொள்ளலாயின.. . இங்கிலாந்தில்‌ மில்ட்டன்‌, வொர்ட்ஸ்‌ 
வொர்த்‌; மாத்யூ ஆர்னால்டு ஆகியோர்‌ அவ்வப்போது அங்கில மர 
பில்‌ சோதனை நிகழ்த்தியவர்கள்‌. கவிதையின்‌ உயிராற்றல்‌ பகுதி 
களை உரைநடையில்கான்‌ . வளமாகத்‌ தருதல்‌ இயலும்‌ என்பது 
வொர்ட்ஸ்‌ வொர்த்தின்‌ கருத்தாகும்‌. நந்தமிழ்‌ மொழியிலும்‌ இறை 
யனார்‌  களவியலுரையிலும்‌, மறைமலையடிகள்‌, பேராசிரியர்‌ 
திரு. வி.க, பேராசிரியர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை போன்றவர்களின்‌ 
இல உரைநடைப்‌ பகுதிகள்‌ இத்தகைய உரைவளத்தைக்‌ கொண் 
டருத்தலைக்‌ காணலாம்‌. விட்மெனின்‌ வசன சவிசைமுயர்‌ ட்சிகள்‌ எஸ்ரா 
புவுண்டு, டி. எஸ்‌. எலியட்டு போன்றவர்களால்‌ ஆங்கில மொழியில்‌ 
கையாளப்பெற்றன. கடந்த அரை நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌ இத்‌ 
தாலி, ஸ்பானிஷ்‌, செர்மென்‌, இரஷ்ய மொழிகளின்‌ இல ிக்கண மரபில்‌ 


2. Symbolism- குறியீட்டியல்‌. இஃது ஒரு வகை இலக்‌ 
இய உத்தி. புற உலகம்‌ நிலையற்றதென்பதும்‌, அதன்‌ 
தோற்றம்‌ நாம்‌. காண்பதுபோல்‌ இல்லை. என்பதும்‌, காண 
முடியாத ஏதோ .ஒரு முழுமையின்‌ பிரதிபலிப்பென்பதும்‌ 
இந்த, உத்தியைப்‌ பயன்படுத்துவோரின்‌ . கொள்கை. .. நம்‌ 
கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ . பொருள்களின்‌ தோற்றமெல்‌ 
லாம்‌ மாயையானவை ப்ப இவர்தம்‌; கருத்து: 


வசன கவிதைகள்‌ 119 


கணிசமான நெகிழ்ச்சியும்‌ மாற்றமும்‌ ஏற்படலாயின. நந்தமிழ்‌ 
மொழியிலும்‌ பாரதியாரின்‌ காலம்‌ முதல்‌ (இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ 
தொடக்கம்‌). புதிய பாணியில்‌ கவிதைகள்‌ முகிழ்க்கத்‌ தொடங்கின. 
தொடக்கக்‌ காலத்தில்‌ யாப்பு முறைகட்குக்‌ கட்டுப்படாமல்‌ கவிதை 
உணர்‌ வுகட்குச்‌ சுதந்திரமான எழுத்து வடிவம்‌ கொடுக்கும்‌ இப்‌ 
படைப்பு முயற்சி வசன கவிதை என்றே வழங்கப்‌ பெற்றுள்ளது” 


மேலை நாடுகளில்‌ நடைபெற்ற கவிதைச்‌ சோ தனைகள்‌ பாரதி 
யின்‌ காலம்முதல்‌ தமிழகத்திலும்‌ நடைபெற்றன. வால்ட்விட்மெ 
னின்‌ கவிதைப்‌ பொருளிலும்‌ ஜனநாயகக்‌ குரலிலும்‌ கவரப்‌ 
பட்டவர்‌ பாரதியார்‌. விட்மெனைப்பற்றி அவர்‌ கூறுவார்‌ 


இவருடைய பாட்டில்‌ புதுமை என்னவென்றால்‌ இது வசன 
. நடைபோலத்தான்‌ இருக்கும்‌. எதுகை மோனை தளை ஒன்றுமே 
திடையாது. எதுகை மோனை இல்லாத கவிதைதான்‌ உலகத்‌ 
இலே பெரிய பாஷைகளில்‌ பெரும்பகுதியாகும்‌. வால்ட்‌, விட்‌ 
மென்‌ கவிதையைப்‌ பொருளில்‌ காட்ட வேண்டுமேயல்லாது 
சொல்லடுக்கில்‌ காட்டுவது பிரயோசனமில்லை என்று கருதி 
ஆழ்ந்த ஓசை மாத்திரம்‌ உடையதாக மற்றப்படி வசனமாகவே 
எழுதி விட்டார்‌”. ப 


பாரதியார்‌ காலம்வரை கவிதை, பூலவர்களிடமும்‌ பண்டிதர்‌ 
களிடமும்‌ சிக்கித்‌ தவித்தது. கவிதை; செய்யுள்‌ வடிவில்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்ற இலக்கண விதிதான்‌ இதற்கு முதற்காரணமாகும்‌. 
இதனால்‌ கவிதைப்‌ பண்புமறைந்து யாப்பே முந்திரிக்‌ கொட்டைபோல்‌ 
முன்னின்று “தரிசனம்‌ தந்தது. பாரதியார்‌ புலவர்களின்‌ கடுமை 
யான நடையை தேர்‌ வடம்‌ போன்ற விறைப்பான தமிழ்‌ நடையை 
இவ்வாறு கண்டனம்‌ செய்வார்‌ : 


- அருமையான உள்ளக்காட்சிகளை எளிமை நடையில்‌ எழுதுவது 
நல்ல. கவிதை, ஆனால்‌; சென்ற சில _ நூற்‌ றாண்டுகளாகப்‌ 
புலவர்களும்‌ சாமியார்களும்‌ சேர்ந்து வேகு சாதாரண 
மான விஷயங்களை அசாதாரண அலெலகெ அந்தகார நடையில்‌ 
எழுதுவதுதான்‌ உயர்ந்த கல்வித்‌ திறமை என்று தீர்மானம்‌ 
செய்துகொண்டார்கள்‌.* ப ப 


3. பாலா : புதுக்கவிை து ஒரு பு துப்பார்வை பக்‌. 41-இல்‌ 
காட்டப்பெற்றது. 
த. ஜேைபக்‌, 42. 


120 வ்‌ 


பாரதியார்‌ மரபுக்‌ கவிதைகளை எனிமையர்க்னெதோட்ன்றி 
வசன சவிதைகளையும்‌ எழுதித்‌ தமிழில்‌ புதிய கவிதைச்‌ சோதனைகளை 
மேற்கொண்டார்‌; செய்யுள்‌ வடிவ உடைப்பை மேற்கொண்டு 
முட்டையை உடைத்துக்கொண்டு குஞ்சு வெளிவருவதுபோல்‌--வசன 
சவிதைகளை எழுதி வெளியிட்டார்‌. இதனைத்‌ ததவ ட து 


போக்‌ தில்‌ ட 


தக்‌ தர்கள்‌ 

கடத்திச்‌ சென்ற 
பைந்தமிழ்க்‌ குழந்தையைக்‌ 
கண்டு பிடித்துக்‌ 
கொண்டு வந்த 

காவல்‌ நிலையம்‌. ....? 


புதுக்கவினோர்‌ ஒருவர்‌ தண்டல்‌. செய்கின்றார்‌. இன்னொரு. புதுக்‌ 
கவிஞர்‌ முத்தெ க்‌ பாணியில்‌, 


அன்று நிக்கல்‌ 
தாயர்‌ அடைக்கவும்‌ 
மகளிர்‌ இறக்கவும்‌ 
செய்தார்‌ மாறிமாறி; 
என்றும்‌ 

பலவார்‌ அடைப்ப 


கவிஞா்‌ இறப்பார்‌? 


என்று இந்நிலையைக்‌ காட்டுவார்‌. புலவர்‌ அடைத்த சவிதைக்‌ திருக்‌ 
கதவத்தைக்‌ சவிஞர்‌ வந்து திறக்கும்‌ புதுமுயர்சியாகத்‌ தமிழ்‌ வசன 
கவிதை முயற்சிகள்‌ அமைந்தன மடவ இன்ச ம்‌. பெற தடு 
குறிப்பாகும்‌. 


பாரதியின்‌ வசன கவிதைகள்‌ : பாரதியார்தான்‌ . மூதன்‌. 
முதலாக மேனைட்டார்‌ பாணியில்‌ வசன சவிசையைத்‌ தோற்று 
- வித்தவர்‌. வ்‌ தமிழில்‌ வசன கவிதையின்‌ தந்தை என்று கூறுவ 
திலும்‌ தவறு இல்லை. உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ 
பொன்மலை எடுத்துக்காட்டிப்‌ பாரதிக்கு முன்னர்‌ _ மிகப்‌ 
பண்டைக்‌ காலத்திலேயே - வசன கவினத இருந்துள்ளது என்று 
நிலைநாட்ட முயல்வது பொருத்தமன்று.  £உரையிடையிட்ட 
பாட்டுடைச்‌ செய்யுள்‌ ௪ வேறு; “வசன கவிதை? வேறு. செய்யுளின்‌ 


5. கவிஞர்‌ வாலி : பாரதி ஒரு, பிள்ளையார்‌ சுழி (கல்கி 
விடுமுறைச்‌. இறப்பு மலா்‌ 1981) 
6. மணி, இ: வரும்‌ போகும்‌. 


வசன க்க 121 


யாப்பு பப்த்ஜ்‌: உரைநடைபோல்‌ ந்தி தட்‌ அது வசன 
கவிதையாகாது. இரண்‌ டையும்‌ ஒப்பிட்பெ பார்த்து, எது வசன 
கவிதை? என்பதைத்‌ தெளிவு பெறுக. மேனாட்டார்‌ தோற்றுவித்த 
வசன கவிதைப்‌ பாணியில்‌ பாரதியார்தான்‌ முதன்‌ முதலாகத்‌ தமிழில்‌ 
வசன கவிதைகள்‌ எழுதிச்‌ சோதனைகள்‌ செய்து வெற்றி கண்டவர்‌. 
இந்த வசன கவிதைதான்‌ அடுத்துத்‌ தோன்றிய புதுக்‌ கவிதைக்கு 
மூலமாக--தாயாக-- அமைந்தது என்று சொல்லலாம்‌. ப 

“வசன கவிகை: என்ற தலைப்பில்‌ 1. காட்சி. தேதற்கனை 3 
இன்பம்‌: என்ற தலைப்பில்‌ 7 கவிதைகளும்‌; : இரண்டாங்‌ கிளை: புகழ்‌? 
ஞாயிறு என்ற தலைப்பில்‌ 13 கவிதைகளும்‌; 2. சக்தி என்ற தலைப்‌ 
பில்‌ 8 கவிதைகளும்‌; 3. காற்று என்ற தலைப்பில்‌ 15 கவிதைகளும்‌; 
4. கடல்‌ என்ற தலைப்பில்‌ 2 'சுவிதைகளும்‌; 5 ஜகத்‌ சித்திரம்‌ என்ற 
தலைப்பில்‌ 5 காட்சிகளடங்கிய ஒரு சிறு நாடகமும்‌; 6 விடுதலை 
என்ற தலைப்பில்‌ இரண்டு காட்சகளைக்‌ கொண்ட ஓர்‌ ஓரங்க நாடக 
மும்‌ காணப்பெறுகின்றன.” இந்தக்‌ கவிதைகளை ஆழ்ந்து கற்போர்‌ 
பாரதியாரின்‌ தத்தவத்தையும்‌ வசன கவிதைகளின்‌ போக்கையும்‌ 
தெளிவாக அறியலாம்‌. 
தமது கவிதையுணர்வுகலையும்‌, அகத்தெழுச்சிகளையும்‌, 
கனவுகள்‌; கற்டனைகள்‌, முற்போக்கு எண்ணங்கள்‌, சமுதாயப்‌ 
பார்வைகள்‌, நாட்டு நிலைகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ மரபு நிலை 
கெடாத, எளிய, இனிய, புதிய புதிய யாப்புகளில்‌, சந்த தயங்கட்கு 
உட்படும்‌ பல்வேறு புதிய வடிவங்களில்‌ வெளிப்படுத்திய பாரதியார்‌ 
இலக்கண விதிகட்குக்‌ கட்டுப்படாத வடிவத்திலும்‌ கவிதைகளைப்‌ 
படைக்க முயன்றுள்ளார்‌. இந்த முயற்சிகளின்‌ விளைவுகளே வசன 
கவிதைகளாகும்‌. இத்தொகுப்பிலுள்ள கவிதைகள்‌ வசனத்தை மீறி 
யவையாயினும்‌, கவிதையின்‌ முழுத்‌ தன்மையை எய்தாத ஒரு முயற்சி 
யாகவே படைத்துள்ளார்‌ என்று கருதலாம்‌. இதிலுள்ள முதற்‌ 
கவிதை, 

இவ்வுலகம்‌ இனியது. இதிலுள்ள வான்‌ 

இனிமை யுடைத்து; 

காற்றும்‌ இனிது. 

தீஇனிது. நீர்‌ இனிது. நிலம்‌ இனிது. 


ஞாயிறு நன்று; திங்களும்‌ தன்று. 
வானத்துச்‌ சுடர்களெல்லாம்‌ மிக இனியன 


மழை இனிது. மின்னல்‌ னது. ௭ இனிது 


என்று தொடங்கல்‌ செல்லுகின்றது. இது வசனமா கவீதையா 
7. பாரதியார்‌ கவிதைகள்‌ (வானவில்‌ பிரசுரம்‌). 


122 _ பாரதீய யம்‌ 


வசன கவிதையா என்பதை அவர்‌, . அதற்கு முதலாக, 
ரசிகமணி டி. கே. சியின்‌ கவிதைபற்றிய கருத்தினைக்‌ காண்‌ போம்‌. 


தன்னை என்றால்‌ இன்னதென்று சொல்வதற்கு இலக்‌ 
கணம்‌ இடையாது. உலகத்தில்‌ எங்கும்‌ கிடையாது. யாப்பியல்‌ 
இரக விஷயத்தில்‌ எந்த உதவியும்‌ புரியவில்லை. வெண்பா 

இது; விருத்தம்‌ இது என்று ஒதோ சொல்லலாம்‌. ஆனால்‌, கவி 
இது என்று சொல்லவே முடியாது. ஒரு பாஷையோ டும்‌ அதி 
லுள்ள இறந்த கவிகளோடும்‌ உண்மையான . ஆர்வத்தோடு 
படாடோபத்தையேல்லாம்‌ தூரத்தே விட்டுவிட்டு நெடுநாள்‌ ள்‌ 
பழகி வருவேரமானால்‌ அது தெரியவரலாம்‌.£. 


இதிலிருக்து யாப்பமைதி வேறு; கவிதையின்‌ வடிவ அமைதி வேறு 
என்பதை டி. கே. இ. அவர்களின்‌ கருத்து. 'தெளிவுறுத்த கின்றது. 
எனவேதான்‌ வசன சவிதையைப்‌ படைப்போர்‌ இலக்கணம்‌ வேறு, 
கவிதை வேறு என்பதை உணர்ந்து யாப்பைப்‌ புறக்கணித்தனர்‌. 


கவிதையின்‌ சுருதி வேறு; வசனத்தின்‌ சுருதி வேறு. “த இனிது: 
என்பதில்‌ “இனிது: என்ற சொல்‌ சுவையை (நாக்கின்‌ செயலை)ச்‌ 
சார்ந்தது. தீ சுடும்‌: என்பதல்‌ “சுடும்‌” என்ற சொல்‌. (நொப்புல 
செயலைத்‌) ஊற்றுணர்வைத்‌ தெரிவிக்கின்றது... “இ சுடும்‌: என்ற 
தொடர்‌ அறிவோடு பேசுகின்றது. :இ இனிது: என்ற தொடர்‌ உணர்‌ 
வோடு பேசுகின்றது. எனவே, முன்னது வசனம்‌; பின்னது கவிதை. 
சொற்றொடர்‌ வெறும்‌ செய்தியை மட்டிலும்‌ சொல்லாமல்‌, உவமை 
யைப்போல்‌ உணர்வினிடம்‌ பேசுமானால்‌ கவிதை பிறந்த.விடுகின்‌ 
றது. தீ இல்லை என்றால்‌ ஊன்‌ ஏது? உலகு என்பது நிலைபெற முடி 
யுமா? அதனால்தான்‌ “த இனிது: என்பதை உணர்ச்சி ஒப்புக்‌ 
கொள்ளுகின்றது. ஒரு பொறிக்கு உரித்தான தொழிலைப்‌ பிறி 
தொரு பொறியின்மீதேற்றிக்‌ கவிதையின்‌ சிறப்பைக்‌ காட்டும்‌ கற்‌ 
பனை உத்தி இங்குக்‌ கையாளப்பெற்றிருப்பதைக்‌ கண்டு மகிழலாம்‌. 


பிறிதோரிடத்தில்‌, 


செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினீலே இன்பத்‌ 
- தேன்வந்து பாயுது காதிலே. 


என்று டாடுகின்றார்‌ பாரதியார்‌. இயற்கையாகச்‌ சுவையை நாக்கின்‌ 
மூலமே உணர்கின்றோம்‌. காதின்‌ மூலம்‌ இத்தச்‌ சுவையை . உணர 
லாம்‌ என்பது இயற்கைக்கு முரண்பட்டது... ஆனால்‌, நாக்கின்‌ 
தொழிலைக்‌. வ்‌ மேலேற்றிக்‌ கூறும்‌. திடுக்கிடும்‌. அநுபவம்‌ தன்‌ 


I மூ. கே. 9. 'மொழிகள்‌ட்‌ தீபம்‌, செப்‌. 19728. 
தே... செந்தமிழ்நாடு- 1. 


வசன்‌ கவிதைகள்‌ 123 


னுணர்வின்பாற்பட்டது. பொறிகளுக்குள்ள வேறுபாடு உட 
லியலைப்பற்றிய வரையில்‌ உண்மையாகும்‌; உளவியல்‌ அல்லது 
மனநிலையைப்பற்றிய வரையில்‌ வேறுபாடு காண இயலாது. இரண்‌ 
டின்‌ விளைவும்‌ ஒன்றுதான்‌ என்ற நுண்ணுணர்வைக்‌ காணும்பொழுது 
தான்‌ வன கவிதை பிறக்கின்றது. காதை அடிப்படையாகக்கொண்ட 
எதுகை மோனைகட்கு இப்பொழுது இன்றியமையாமை இயலாமல்‌ 
போய்விடுகின்றது என்பது உண்மை; கசப்பான உண்மையுங்கூட. 
மேற்காட்டிய இரண்டு இடங்களிலும்‌ பொறிகள்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
தொழில்களைப்‌ பரிவர்த்தனை செய்துகொள்ள இயலும்‌ என்ற 
கவிதை உண்மை தட்டுப்படுகன்றது. இந்த இடங்களில்‌ பொறிகளின்‌ 
தயவையும்‌ மீறிய நேரிடையான அநுபவத்தால்‌ இயற்கையான 
நுண்ணுணர்வு செயற்படுவதைக்‌ கண்டு வியப்படை கின்றோம்‌. இக்‌ 
கவிதையை மேலோட்டமாகப்‌ படிக்கும்போது வசனம்‌: போல்‌ நடக்‌ 
தின்றது; சற்றுச்‌ சிந்தித்துப்‌ படிக்கும்போது “கவிதை: யாகிவீடுகின்‌ 
றது. சிறகுடன்‌ பறப்பது போன்ற உணர்ச்சி மேலிடுகின்றது. இத 
னால்தான்‌ இது (வசன கவிதை: என்ற. திருநாமமும்‌ பெற்றது 
போலும்‌! ப | 


தெளிவுறவே அறிந்திடுதல்‌; தெளிவுதர 
மொழிந்திடுதல்‌; இந்திப்‌ பார்க்கே 
களிவளர உள்ளத்தில்‌ அனந்தக்‌ 
கனவுபல காட்டல்‌; கண்ணீர்த்‌ 
துளிவரஉள்‌ ளூருக்குதல்‌.10 
என்ற கவிஞனின்‌ குறிக்கோளையும்‌ நிலைபெறச்‌ செய்குவிடுகின்றது.. 
கவிதையைப்‌ -படிப்போரிடமும்‌ மந்திர ஆற்றல்‌ போன்ற . ஒருவித 
ஆற்றலால்‌ இந்த உணர்வுகளை எழுப்பிவிடுகின்றது. 


மேற்கூறியவற்றை அறிந்த பிறகும்‌ வசனமும்‌ கவிதையும்‌ ஒன்‌ 
றாகுமா என்ற வினா நம்‌.மிடையே எழுகின்றதல்லவா? இதற்கு ஓர்‌ 
அமைதி கூற வேண்டியது இன்றியமையாததாகின்றது. உண்மையில்‌ 
வசனமும்‌ கவிதையும்‌ ஒன்றாகா. கவிதை. வசனமாகாது என்பது 
மட்டிலும்‌ உறுதி. வசனம்‌ (Prose), செய்யுள்‌ (Verse) ஆகிய 
இரண்டிற்கும்‌ அப்பாற்பட்டது கவிதை. வசனம்‌ அல்லது உரை 
நடை, செய்யுள்‌ ஆகியவை கவிதை இயங்கும்‌ -தளங்களாகும்‌.. இவை 
இரண்டும்‌ கவிதையின்‌ புற வடிவங்களாகும்‌. ; கவிஞன்‌ கையாளும்‌ 
ஒருவிதச்‌ சாதனங்களாகும்‌ (ஒevites).. இந்த இரண்டு. சாதனங்‌ 
அனில்‌ மட்டிலும்‌ கவிதையைக்‌ காண இயலாது. இவற்றைக்‌ கவிஞன்‌ 
கையாளும்‌ முறையில்தான்‌ கவிதை தென்படும்‌. படைப்புத்‌ திறம்‌ 


10: பாரதி 2. பாஞ்சாலி சபதம்‌ 154. 


124 பாரதியம்‌ 


ல்க அனறு செய்யுளில்‌ ட ன்‌ ல ச்ன்த அனுக 
கவிதை கிடைக்கும்‌. இன்று மரபுக்‌ கவிதையாளர்கள்‌ எழுதும்‌ 
புதுக்‌ கவிதைகளில்‌ இந்த உண்மையைத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. 
ஊன்றி தோக்குவார்க்கே இது தட்டுப்படும்‌. 


செய்யுள்‌, உரைநடை என்ற இரண்டிலும்‌ கவிதை தென்படும்‌ 
என்பது உண்மையேயாயினும்‌, கவிதையின்‌ கருப்பொருளுக்ணெங்க த 
தான்‌ மேற்கொள்ள வேண்டிய சாதனத்தை அறுதியிட்டுக்கொள் 
கின்றான்‌ கவிஞன்‌. கவிஞன்‌ மேற்கொள்ளும்‌ சாதனம்‌ செய்யுளா 
வசனமா என்று அலட்டிக்கொள்ளாமல்‌, இவை இரண்டுமே உண்மை 
யான கவிதையின்‌ வடிவம்‌ என்று கொள்ளல்‌ வேண்டும்‌. பாரதியார்‌ 
மரபுக்‌ கவிதை வடிவத்தில்‌, பல்வேறுவித சந்த. நயத்தில்‌, கவிதை 
களைப்‌ படைத்தார்‌; இசைக்‌ கவிதைகளையும்‌ படைத்துப்‌ புகழ்‌ 
பெற்றார்‌. வசன கவிதைகளையும்‌ சோதனையாக எழுதி அவற்றி 
லும்‌ வெற்றி பெற்றார்‌. 


உடல்‌ நன்று. புலன்கள்‌ மிகவும்‌ இனியன. 
உயிர்‌ சுவை யுடையது. 

மனம்‌ கேன்‌. டல தேன்‌. உணர்வும்‌ அமுதம்‌. 
உணர்வே அமுத 

உணர்வு ன ங்வம்‌. 11 


என்பது “இன்பம்‌: என்ற தலைப்பில்‌ காணப்படும்‌ வசன கவிதை, 
இதனை மீண்டும்‌ மீண்டும்‌ படித்தால்‌ சவிதை கட்டுப்படும்‌. 
தேனாகவும்‌ அமுதமாகவும்‌ இனிப்பதையும்‌ உணரலாம்‌. இந்த உணர்‌ 
வில்‌ தெய்வமும்‌ காட்சியளிப்பகைக்‌ காணலாம்‌. 

ஞாயிறு: ஞாயிற்றை நோக்கிப்‌ பேசுகின்றார்‌ : 

ஞாயிறே, இருளை என்ன செய்தவிட்டாய்‌? 

ஓட்டினாயா? கொன்றாயா? விழுங்கிவிட்டாயா? 

கட்டி முத்தமிட்டு நின்‌ கதிர்களாகிய | 

கைகளால்‌ மறைத்தவிட்டாயா? 

இருள்‌ நினக்குப்‌ பகையா? 

இருள்‌ நின்‌ உணவுப்‌ பொருளா? 

அது நின்‌ காதலியா? 

உங்களுக்கு மரணமில்லையா ? நீங்கள்‌ அமுதா? 

உங்களைப்‌ புகழ்கின்றேன்‌. 

ஞாயிறே, உன்னைப்‌ புகழ்கின்றேன்‌. 12 
இதனைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ படிக்கும்போது படிமங்கள்‌ (Images} 


11. வசன கவிதை 1. காட்சி (2). 
12. பே. காட்டு (இரண்டாங்களை)-ஞாயிறு-— 5. 


வசன i 125 


அலை அலையாக நம்‌ மனத்தில்‌ ளர்ந்தெழுநன்‌ றன அல்லவா? இப்‌ 
போதுதான்‌ கவிதைத்‌ தேவி நமக்குத்‌ தரிசனம்‌ தருகின்றாள்‌, 


ஞாயிற்றின்‌ தன்மையைப்பற்றிக்‌ கூறும்‌ பகுதி இது: 
ஒளிக்கும்‌ வெம்மைக்கும்‌ எவ்வகை உறவு? 
வெம்மை யேற ஒளி தோன்றும்‌, 

வெம்மையைத்‌ தொழுகின்றோம்‌. 

வெம்மை, ஒளியின்‌ தாய்‌, ஒளியின்‌ முன்னுருவம்‌. 
வெம்மையே, நீத. 

நீதான்‌ வீரத்‌ தெய்வம்‌. 

நீதான்‌ ஞாயிறு. 

தீயின்‌ இ ஒளி. 


ஒயே, நீ eT டி தோழன்‌. 
உன்னை வாழ்த்துகின்றோம்‌ 


ஞாயிற்றினிடத்தே, தீயே, நின்னைத்தான்‌ போற்றுகின்றோம்‌. 
ஞாயிற்றுத்‌ தெய்வமே, நின்னைப்‌ புகழ்கின்றோம்‌. 
நினதொளி நன்று. நின்செயல்‌ நன்று. நீ நன்று.” 
இதில்‌ ஞாயிற்றைத்‌ தெய்வமாக்கிவிடுகின்றார்‌. . “ஞாயிறு போற்று 
தும்‌, ஞாயிறு போற்றுதும்‌” என்ற இளங்கோவடிகளின்‌ மரபினைப்‌ 
பின்பற்றுகின்றார்‌.  இப்பகுதியைப்‌ படிக்கும்போது நம்‌ உள்ளம்‌ 
இளர்ந்தெழுவலைத உணர்கின்றோம்‌. கவிதையும்‌ தட்டுப்படுகின்றது. 
இன்னும்‌ ஞாயிற்றின்‌ தன்மையை, 
செவ்வாய்‌, புதன்‌ முதலிய பெண்கள்‌ 
ஞாயிற்றை வட்டமிடுகின்றன. 
இவை தமது தந்தைமீது காதல்‌ ல்‌ அன்த 
அவன்‌ மந்திரத்திலே கட்டுண்டு வரை கடவாது சுழல்கின்றன. 
அவனுடைய சக்தியெல்லையை என்‌ றும்‌ கு செல்லமாட்டா 
யிர்‌ ட ஏறத்த தேவன்‌. அவன்‌ கைப்பட்ட 
இடமெல்லாம்‌ உயிருண்டாகும்‌. 
அவனையே மலர்‌ விரும்புகிறது. 
இலைகள்‌ அவனுடைய அழகிலே யோகமெய்தியிருக்கன்றன. 
அவனை நீரும்‌ நிலமும்‌ காற்றும்‌ உகந்து களியுறும்‌. 


அவனை வான்‌ கவ்விக்கொள்ளும்‌. 


18. . ஜு ஞாயிறு 8. 


126 பாரதீயம்‌ 


அவனுக்கு மற்றெல்லாத்‌ தேவரும்‌ பணி செய்வர்‌. 
அவன்‌ புகழைப்‌ பாடுவோம்‌. 
அவன்‌ புகழ்‌ இனிது. 14 


என்ற பகுதியில்‌ கண்டு மகிழலாம்‌. 


ஒரு பாடலில்‌ ஞாயிந்றைத்‌ துதிப்பதற்குப்‌ புலவர்களையும்‌ 
அறிவுப்‌ பொருள்களையும்‌ ( Sentient beings) உயிர்ப்பொருள்‌ 
களையும்‌ “சேர வாரும்‌ க என்று அழைப்பு லிடுக்கின்றார்‌.. 


அவன்‌ நம லாம்‌ துணை. 

அவன்‌ மழை தருகின்றான்‌. 

மழை நன்று. 

மழைத்‌ தெய்வத்தை ர பாகி 

ஞாயிறு; வித்தை காட்டுகின்றான்‌. 

கடல்நீரைக்‌ காற்றாக்கி மேலே. கொண்டு போடுறான்‌. 
அதனை மீளவும்‌ நீராக்கும்படி காற்றை ஏவுறொன்‌. 
மழை இனிமையுறப்‌ பெய்கிறது. | 

மழை பாடுகிறது. | 

அது பல கோடி தந்திகளுடையதோர்‌ இசைக்கருவி. 
வானத்திலிருந்து அமுத வயிரக்‌ கோல்கள்‌ விழுகின்‌ றன. 5 


இப்பகுதியிலுள்ள இறுதி மூன்று அடிகளில்‌ கவிதையின்‌ கொடுமுடி. 
யினைக்‌ காணலாம்‌. இந்த மூன்று அடிகளையும்‌ பலமுறை சொல்லிப்‌ 
பாருங்கள்‌; கவிதையின்‌ அடிநாதம்‌ தட்டுப்படும்‌. இ ப்பாடலின்‌.. 


பூமிப்பெண்‌ விடாய்‌ தீர்கிறாள்‌; குளிர்ச்சி பெறுகின்றாள்‌. 
வெப்பத்தால்‌ தண்மையும்‌ தண்மையால்‌ 
வெப்பமும்‌ விளைகின்றன, 

அனைத்தும்‌ ஒன்றாதலால்‌. 

வெப்பம்‌ தவம்‌, தண்மை யோகம்‌ 

வெப்பம்‌ ஆண்‌, தண்மை இனிது. 

ஆண்லும்‌ பெண்‌ திறந்ததன்றோ? 

அது வாழ்க. . 


என்ற இறுதிப்‌ பகுதி முத்தாய்ப்பாக. அமைந்தவிடுகன்றது.. “போக 
மும்‌ யோகமும்‌: இணைந்து செல்லும்‌ தத்துவத்தைக்‌ காஸ்‌ இல்‌ றோம்‌... 


74. ஹெ ஞாயிறு... 10. 
15. ஹே ஞாயிறு 11. 


வசன. கவிதைகள்‌ 127 


அடுத்து, ஞாயிற்றை இயர்கைக்‌ குறியீடுகளாகவும்‌, தெய்வக்‌ 
கு றியீடுகளாகவும்‌ பேசும்போது கவிதைப்‌ பண்பு கொடுமுடியை 
எட்டிவிடுகின்றது. 


வெம்மைத்‌ தெய்வமே, ஞாயிறே, ஒளிக்குன்றே, 
அமுதமாகிய உயிரின்‌ உலகமாகிய உடலிலே 
மீன்களாகத்‌ தோன்றும்‌ விழிகளின்‌ நாயகமே! 
பூமியாகிய பெண்ணீன்‌ தந்தையாகிய காதலே. 
வலிமையின்‌ ஊற்றே, ஒளிமழையே, உயிர்க்‌ கடலே, 
இவனென்னும்‌ வேடன்‌ சக்தியென்னும்‌ குறத்தியை 
உலகமென்னும்‌ புனங்காக்கச்‌ - 
சொல்ல்‌ வைத்தவிட்டுப்போன விளக்கே! 
கண்ணனணென்னும்‌ கள்வன்‌ அறிவேன்னும்‌ தன்முகத்தை 
மூடிவைக்‌ திருக்கும்‌ ஒளியென்னும்‌ திரையே 7 
ஞாயிறே; நின்னைப்‌ பரவுகின்றோம்‌. 
மழையும்‌ நின்மகள்‌; மண்ணும்‌ நின்‌ மகள்‌; 
காற்றும்‌ கடலும்‌ கனலும்‌. நின்மக்கள்‌; 
வெளி நின்‌ காதலி; 
இடியும்‌ மின்னனும்‌ நின்‌ வேடிக்கை. 
நீ தேவர்கட்குத்‌ தலைவன்‌. 
க்‌ த்வத்‌ oi 


அடுத்‌ கு ரட்‌ மின்னலை திக்கெவ்வத்கன்‌ ஒரு லீலையாக- 
ஒளித்‌ தெய்வத்தின்‌ தோற்றமாகக்‌--காண்கின்றார்‌. அதனை மின்‌ 
சக்தியாகக்‌ காணும்‌ கவிஞரின்‌ அறிவியல்‌ கற்பனையைக்‌ கண்டு வியச்‌ 
கின்றோம்‌. 


மின்னலைத்‌ தொழுகின்றோம்‌; 

அது நம்மை ஒளியுறச்‌ செய்க. 

மேகக்‌ குழந்தைகள்‌ மின்னற்பூச்‌ சொரிகின்றன. 

மின்சக்தி இல்லாத இடம்‌ இல்லை. 

எல்லாத்‌ தெய்வங்களும்‌ அங்ஙனமே. 

கருங்கல்லிலே, வெண்மணலிலே, பகையை 

செம்மலரிலே, நீலமேகத்திலே, | 

காற்றிலே,வரையிலே--எங்கும்‌ மின்சக்தி உ றங்கிக்‌ டெக்கின்றது. 

OO நற்கு இ 

16. தா்‌ LIT : ற்‌ வணக்கம்‌- -(3) என்பதுடன்‌ இந்த; 
அடியை ஒப்பிடுக. 

17. ஞாயிறு--12 


128 பார 'ரதீயம்‌ 


_ சக்தி : க்கக்‌ சத்தியே தெய்வம்‌; அதனை அவா 
பேசாத இடம்‌ இல்லை. தோத்திரப்‌ பாடல்களின்‌ தொகுதியில்‌ 
காணப்பெறும்‌ சக்திபற்றிய பாடல்களனைத்தும்‌ இதனை மெய்ப்‌ 
பிக்கின்றன. இங்கு ஞாயிற்றைச்‌ சக்தியின்‌ ஒரு கூறாகக்‌ காண்கின்றார்‌ 
கவிஞர்‌ கூறுவார்‌: 


சக்தி வெள்ளத்திலே ஞாயிறு ஓர்‌ குமிழியாம்‌ 
சக்திப்‌ பொய்கையிலே ஞாயிறு ஓர்‌ மலர்‌. 
சக்தி அநந்தம்‌, எல்லையற்றது, முடிவற்றது. 


இதனை அடுத்து வரும்‌ அடிகளில்‌ . சக்தியின்‌ லீலா விநோதங்களை 
அற்புதமாகக்‌ காட்டுவார்‌. 


பிரமன்‌ மகள்‌, கண்ணன்‌ தங்கை; சிவன்‌ மனைவி. 
கண்ணன்‌ மனைவி, சிவன்‌ மகள்‌, பிரமன்‌ தங்கை, 
பிரமனுக்கும்‌ கண்ணனுக்கும்‌ சிவனுக்கும்‌ தாய்‌ 


என்று புராணக்‌ கருத்துகளையெல்லாம்‌ தொகுத்து---மலையாள 
அவியல்‌: போல்‌ சுவையாகக்‌ காட்டுவார்‌. கவிஞரின்‌ கற்பனை உல 
கெல்லாம்‌ விரிந்து செல்கின்றது; விரிந்த பார்வையில்‌ அனைத்தையும்‌ 
காண்கின்றார்‌; நாம்‌ “விசுவரூப தரிசனத்தைக்‌” காண்கின்‌ே றாம்‌, 


சக்தி முதற்‌ பொருள்‌. 

 பொருளில்லாப்‌ பொருளின்‌ விளையில்லா விளைவு. 

சக்திக்‌ கடலிலே ஞாயிறு ஓர்நுரை; 

சக்தி வீணையிலே ஞாயிறு ஒரு வீடு; ஒரு ஸ்வர ஸ்தானம்‌, 
சக்திக்‌ கூத்திலே ஒளி ஒரு தாளம்‌. 

சக்தியின்‌ கலைகளிலே ஒளியொன்று. 

சக்தி வாழ்க.” 


என்று சக்தியின்‌ “பொருளில்லாப்‌ பொருளின்‌ விளைவில்லா விளை 
விலைக்‌: காட்டுவர்‌. அடுத்த கவிதையில்‌, உலகில்‌ நடைபெறும்‌ 
தொழில்களனைத்தும்‌ சக்தியின்‌ தொழிலாகக்‌ காட்டுவார்‌; நம்மைக்‌ 
“தூரம யோகத்தில்‌: ஈடுபடுத்துமாறு.சக்தி தெய்வ த்தை வேண்டுவார்‌. 


பாம்புப்‌ பிடாரன்‌ குழலூதுவதில்‌ ஒரு தத்துவத்தைக்‌ காண்கின்‌ 

றார்‌ கவிஞர்‌. . அந்தக்‌ குழலிசை ஒரு. பண்டிதன்‌ தர்க்கிப்பதுபோல்‌ 

இருக்கின்றது? என்கின்றார்‌. தத்துவத்தைக்‌ காணும்போதே ஒரு 

கண்டல்‌ வீச்சினையும்‌ கண்டு மகிழ்கின்றோம்‌. தத்துவத்தை ஒரு 

குழந்தையின்‌ பேச்சாக்கிக்‌ காட்டுகின்றார்‌. குழந்தை சொல்லும்‌ 

பொருள்‌: | | ட 
18. வசன கவிதைகள்‌ சக்கட்டம்‌), 


வசன கவி தகள்‌. ரீ 29 


காளிக்கும்‌ ஜக மனன்‌ அதைக்‌ 
 கழுதையொன்று இன்ன வந்ததே: 


என்பது, இதன்‌ உட்பொருளைக்‌ கவிஞர்‌ இவ்வாறு விளக்குவார்‌: 


பராசக்தியின்‌ பொருட்டு இவ்வுடல்‌ கட்டினேன்‌ 
அதைப்‌ பாவத்தால்‌ விளைந்த நோய்‌ னன்‌ வத்தது. 
பராசக்தியைச்‌ சரணடைந்தேன்‌. 
நோய்‌ மறைந்த விட்டது... | 
பராசக்தி ஒளியேறி எனது அகத்திலே விளங்கலாயினன்‌ . 
அவள்‌ வாழ்க. 

நம்‌. மனம்‌ கவிஞனின்‌ எண்ணத்தோடு இணைந்து செல்ல முடியாவிட்‌ 


மால்‌ இத்தத்துவத்தை அறிதல்‌ உணர்தல்‌-—- அரிது. அடுத்த 
கவிதையிலும்‌ (7) பாம்புப்‌ பிடாரன்‌ தொடர்கின்றான்‌. 


பாம்புப்‌ பிடாரன்‌ குழலூது கின்றான்‌ 
குழலிலே இசை பிறந்ததா? தொளையிலே. பிறந்ததா? 
பாம்புப்‌ பிடாரன்‌. மூச்சிலே பிறந்ததா? 


என்று மூன்று வினாக்களை எழுப்புகின்றார்‌. தகம்‌ இவற்றிற்கு 
விடையம்‌ தருகின்றார்‌. 


அவனுள்ளத்திலே பிறந்தது; குழலிலே வெளிப்பட்டது. 
உள்ளம்‌ : தனியே ஒலிக்காது, குழல்‌ ர்க்‌ இசை புரியாது, 
உள்ளம்‌ குழலிலே ஒட்டாது. 

உள்ளம்‌ மூச்சிலே ஒட்டும்‌,! பத்து குழலிலே ஓட்டும்‌, 

குழல்‌ பாடும்‌. 


இலது சக்தியின்‌ லீலை. 
என்பதாக. இந்த விளக்கத்தைப்‌ பின்னர்‌, 
கருவி பல. பாணன்‌ ஒருவன்‌. 
தோற்றம்‌ பல. சக்தி ஒன்று. 
அஃது வாழ்க. 
என்று ஒரு வாய்பாடாக்கித்‌ தந்துவிடுவார்‌. அடுத்த கவிதையில்‌, 


வாழ்க்கையாவது சக்தியைப்‌. போற்றுதல்‌; 
இதன்‌. பயன்‌ இன்பழெய்தல்‌. ' 
உள்ளம்‌ பெ தளிந்திருக்க;. உயிர்வேசமும்‌ 'ச்டும்‌. உடையதாக, 
உடல்‌ அமைதியும்‌ வலிமையும்‌ பெற்றிருக்க, 
மகாசக்தியின்‌ அருள்‌ பெறுதலே வாழ்தல்‌; 
நாம்‌ வாழ்கின்றோம்‌: 
யா9 


150 பாரதீயம்‌ 


என்ற வாழ்க்கையின்‌ மெய்ப்பொருளைத்‌ கெளிவாக்கிவிடுவார்‌. 
இந்தக்‌ கவிதைகளில்‌ ஆழங்கால்‌ பட வேண்டுமானால்‌ “வாஸனை- 
வேண்டும்‌; பூர்வபுண்ணியமும்‌ வேண்டும்‌. கருத்துகளை அறிதல்‌: 
வேறு; உணர்தல்‌ வேறு; அவற்றோடு ஒன்றிப்போதல்‌ வேறு. 


காற்று : காற்றைப்பற்றிய கவிதைகள்‌ அற்புதமாக அமைந்‌ 
துள்ளன. கு றியீடுகள்‌ இங்குக்‌ கொஞ்சுகின்றன. ஒரு சாண்‌ கயிற்றை 
ஆணாகவும்‌ முக்கால்‌ சாண்‌ கயிற்றைப்‌ பெண்ணாகவும்‌ உருவகித்‌ 
துள்ளார்‌ கவிஞர்‌. கவிஞரை இக்கவிதை ஒரு சித்தர்‌ நிலைக்கு 
உயர்த்திவிடுகின்றது. 


எனக்கு முன்னே சித்தர்பலர்‌ இருந்தா ரப்பா! 
யானும்‌ வந்தேன்‌ ஒருசித்தன்‌ இந்த நாட்டில்‌.! 


என்று அவரே தம்மை ஒரு சித்தராகச்‌ சொல்லிக்கொண்டவரல்லவா? 
மேற்குறிப்பிட்ட இரண்டு கயிறுகட்கும்‌ “கந்தன்‌: என்றும்‌ வள்ளி 
என்றும்‌ திருநாமம்‌ இட்டு வழங்குகின்றார்‌. 


ஒரு கயிற்றிலிருந்து வாயுதேவன்‌ வெடித்துத்‌ தோன்றுகின்றான்‌. 
அவன்‌ வயிர ஊசிபோல்‌ ஒல்லியான ஒளி வடிவத்தைக்‌ கொண்டிருக்‌ 
கின்றான்‌. அவனைக்‌ கவிஞர்‌, 


காற்றே, போற்றி, நீயே கண்கண்ட பிரம்மம்‌? என்று போற்றி 
வணங்குகின்றார்‌. அவன்‌ தோன்றிய பொழுதில்‌ வான்‌ முழுதும்‌ 
பிராணசக்தி நிரம்பக்‌ கனல்‌ வீசிக்கொண்டிருந்தது. காற்றுத்தேவன்‌ 
பேசுகின்றான்‌ (கவிஞரை நோக்கி) : 


மகனே, ஏதடா கேட்டாய்‌? அந்தச்‌ சிறிய கயிறு (வள்ளி) 
உறங்குகிறதா என்று கேட்கிறாயா? இல்லை, அது செத்துப்‌ 
போய்விட்டது. நான்‌ பிராணசக்தி. (அண்மை வீட்டிற்கு 
நீர்‌ பருகச்‌ சென்றிருந்த வைதிகம்‌ கவிஞர்‌.“ “அம்மா நல்ல 
நித்திரை போலிருக்கிறதே 2?” என்று விடுத்த, வினாவுக்கு இது 
பதில்‌) 

காற்றுத்தேவன்‌ தொடர்கின்றான்‌. “என்னுடனே 
உறவு கொண்ட: உடல்‌ இயங்கும்‌. என்னுறவில்லாதது 
சவம்‌. நான்‌. ,, பிராணன்‌. என்னாலேதான்‌. அச்சிறு 
கயிறு உயிர்த்திருந்தது: சுகம்‌ பெற்றது. சிறிது களைப்பெய்திய 
வுடனே. அதை. ௨ .றங்க--இறக்க-- விட்டுவிட்டேன்‌. துயிலும்‌: 

18. சுயசரிதை; : 2, பாரதி அறுபத்தாறு-....1. | 


19. -நமஸ்தேவாயோ, .தவமேய பிரத்யட்சம்‌ பிரஹமாஸி- 
_ என்பது வேத வாக்கியம்‌. 


வசன கவிதைகள்‌ 147 
சாவுதான்‌,” சாவும்‌ துயிலே. யான்‌ விளங்குமிடத்தே அன்‌ 
விரண்டும்‌ இல்லை. மாலையில்‌ வந்து ஊதுவேன்‌. அது மறுபடி. 
பீழைத்தவிடும்‌. | 


நான்‌ விழிக்கச்‌ செய்கிறேன்‌. அசையச்‌ செய்கிறேன்‌. 
நான்‌ சக்திகுமாரன்‌, என்னை வணங்கி வாழ்க. 


காத்றைப்பற்றிய வசன சவிதை ஓர்‌ அற்புதமான வசன 
காவியம்‌. சூறாவளியும்‌ வாயு தேவனே. நடுக்கடலிலுள்ள கப்பல்‌ 
நிர்த்தரளிப்பட்டு அழிகிறது. கப்பலிலிருந்து அழியும்‌ உயிர்கள்‌ 
ஊழிக்‌ கூத்து எப்படியிருக்கும்‌ என்பதை அறிந்தவண்ணம்‌?* மறை 
இன்றன. காத்றைப்பற்றிய சுவிதை(2)யின்‌ இறுதப்‌ பகுதி : 


ஊழி முடிவும்‌ இப்படியேதானிருக்கும்‌ 

உலகம்‌ ஓடு நீராகிவிடும்‌; தீ நீர்‌, 

சக்தி கா 'ற்றாகிவிடுவாள்‌. 

சிவன்‌ வெறியிலே யிருப்பான்‌ 

இல்வல: 2 ஒன்றென்பது தோன்றும்‌. 

அஃது சக்தி யென்பது தோன்றும்‌ 

காற்றே பந்தல்‌ கயிறுகளை அசைக்கிறான்‌. 

அவற்றில்‌ உயிர்‌ பெய்கறொன்‌.. 

காற்றே நீரில்‌ சூறாவளி காட்டி, வானத்தில்‌ : ில்னேத்ஸ்‌! 
நீரை நெருப்பாக்கி, நெருப்பை நீராக்கி, நீரைத்‌ தூளாக்கித்‌ 
தூளை நீராக்கிச்‌ சண்டமாருதம்‌ செய்கின்றான்‌. 
காற்றே யுகமுடிவு செய்கின்றான்‌. 

காற்றே காக்கின்றான்‌. 

அவன்‌ நம்மைக்‌ காத்திடுக. 

“காற்றே போற்றி. தீயே கண்கண்ட பிரம்மம்‌. * 


அடுத்து வரும்‌ எனிலும்‌ வப கரற்தின்‌ நீலை பற்றிய விலக்கம்‌, 
(3) பாலைவனத்தின்‌ . கொடுமை பற்றிய. விளக்கம்‌ (4), உயிர்‌ 
தான்‌ காற்று எனல்‌ (5) காற்றைப்‌ போற்றுதல்‌ (6), இற்‌ 
றெறும்பின்‌ இயச்கம்‌ திர காற்றுத்‌ தேவனுக்கு வரவேற்பு (8), 
காற்றோடு தோழமை கொள்ளல்‌ (9), குளிர்ந்த காற்று . நலமென 
உணர்த்துதல்‌ (3.0), சக்தியின்‌ பல வடிவங்களில்‌ காற்றும்‌ . ஒன்று 
எனக்‌: காட்டுதல்‌ (11), “வாயு பெளதிகத்தூள்‌ என்றும்‌, த்‌ 
ஊர்ந்து வரும்‌ சக்தியே காற்றுத்‌ தேவன்‌ என்றும்‌ ந்ம்நு ்‌ வயல்‌ 

20. “தஞ்ரினரர்‌ செத்தாரின்‌.: வேறல்ல?-குறள்‌. 926. 

21. தோ. பா : 35. “ஊழிக்‌ கூத்து” என்ற பாடலை இசை 

யுடன்‌ படித்து இந்த அநுபவத்தைப்‌ பெறுக, 
22. என்ன கூறுகின்றார்‌ என்பது. கவிஞருக்கே வெளிச்சம்‌. 


132 பாரதீயம்‌ 


வையகம்‌ உயிருடையது என்றும்‌, அந்த வையகத்தின்‌ உயிரையே 
காற்று எனக்‌ கூறுதல்‌ (13) என்பனபோன்ற தத்துவ உண்மைகள்‌ 
கவிஞனின்‌ குரலாக வெளிப்படுகின்றன. கவிதை 14உம்‌, 15உம்‌ 
தத்துவத்தின்‌ கொடுமுடிகளைக்‌ காட்டுகின்‌ றன. 


காற்றைப்‌ புகழ நம்மால்‌ முடியாது 
அவன்‌ புகழ்‌ தீராது. 


பிராண வாயுவைத்‌ தொழுகின்றோம்‌. 
அவன்‌ நம்மைக்‌ காத்துடுக, (14) 


இக்கவிதையில்‌ அபாநன்‌, வியாநன்‌, உதாநன்‌, ஸமாநன்‌ என்ற 
காற்றின்‌ வடிவங்களைத்‌ தொழுகின்றார்‌. காற்றின்‌ செயல்களைப்‌ 
பரவி “உயிர்‌ வாழ்க: என்று கவிதை நிறைவு பெறுகின்றது. 


15-ஆம்‌ கவிதை காற்றின்‌ பெருமை பகரப்படுகின்றது. காற்றை 
உயிராக உருவகித்து அதனுடன்‌ பேசுகின்றார்‌. 


உயிரே, நின்பெருமை யாருக்குத்‌ தெரியும்‌? 

நீ கண்‌ கண்ட தெய்வம்‌. : 

எல்லா விதிகளும்‌ நின்னால்‌ அமைவன. 
எல்லா விதிகளும்‌ நின்னால்‌ அழிவன. 
உயிரே, 

நீ காற்று, நீ த, நீ நிலம்‌, நீ நீர்‌, நீ வானம்‌. 
தோன்றும்‌ பொருள்களின்‌ தோற்ற நெறி நீ. 
மாறுவனவற்றை மாற்றுவிப்பது நின்‌ தொழில்‌. 


மஹத்‌... அதனிலும்‌ பெரிய மஹத்‌ ப 
அதனிலும்‌ பெரிது அதனிலும்‌ பெரித- 

அணு- அதனிலும்‌ சிறிய அணு | 
அதனிலும்‌ சிறிது. அதனிலும்‌ சிறியது 

இருவழியிலும்‌ முடிவில்லை, இருபுறத்திலும்‌ அநந்தம்‌. 


இக்கவிதையிலுள்ள தத்துவத்தை அறிதல்‌ அரிது; உணர்தலும்‌ அரிது, 
முயன்று பார்ப்போம்‌. அழங்கால்‌ பட்டால்‌ முடியாதது ஒன்றுமில்லை. 

கடல்‌ : இதுபற்றி இரண்டே கவிதைகள்‌. இரண்டும்‌ அறி 
வியல்‌ உண்மைகளை அற்புதமாகக்‌ காட்டுவன. 

கடலே காற்றைப்‌ பரப்புகின்ற து? 

விரைத்து: சுழலும்‌ பூமிப்பந்தில்‌. 


வசன்‌ கவிதைகள்‌ 133 


பன்ளங்களிலே தேங்கியிருக்கும்‌ கடல்‌. நீர்‌, அந்தச்‌ 
சுமற்சிமிலே தலைகீழாகக்‌ கவிந்து திசைவெளியில்‌ ஏன்‌ 
சிதறிப்‌ போய்விடவில்லை? 


பராசக்தியின்‌ ஆணை. 


அவள்‌ நமது தலைமீது கடல்‌ கவிழ்ந்து விடாதபடி. 
ஆகரிக்கின்றாள்‌. 


அவள்‌ திருநாமம்‌ வாழ்க. 
கடல்‌ பெரிய ஏரி; விசாலமான குளம்‌; பெருங்கிணறு. 
கிணறு நம்‌ தலையிலே கவிழ்கிறதா? 
அதுபற்றியே கடலும்‌ கவிழவில்லை. 
ப்ராசக்தியின்‌ ஆணை. 


மேற்குறிப்பிட்ட கவிதைப்‌ பகுதியில்‌ கவிஞர்‌ குறிப்பிடும்‌ செயல்‌ 
கள்‌ நிலைப்படுவ குற்குப்‌ புவியீர்ப்பு விசையே காரணம்‌ என்பதை நாம்‌ 
அறிவோம்‌; -சர்‌ ஐசாக்‌ நியூட்டன்‌ கண்டறிந்த உண்மை என்பதும்‌ 
தமக்குத்‌ தெரியும்‌. ஒன்றை நாம்‌ இவ்விடத்தில்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
இச்செயல்கள்‌ யாவும்‌ இறைவன்‌ படைத்த ஏதோ ஆற்றலால்‌ நடை 
பெறுகின்றன . இவை நடைபெறும்‌ காரணத்தைக்‌ கண்டு அதற்கும்‌ 
புவியீர்ப்பு விசை என்று பெயர்‌ சூட்டினார்‌ . நியூட்டன்‌. ஆனால்‌, 
காரியங்கள்‌ நடைபெறும்‌ ஆற்நதலை - நியூட்டன்‌ படைக்கவில்லை ; 
இறைவனே படைத்தான்‌ என்பதை தரம்‌ அறிதல்‌ வேண்டும்‌. இத 
ணால்தான்‌ கவிஞர்‌, 


உலகம்‌ எல்லா வகையிலும்‌ இயல்‌ பெறுகின்றது. 
இஃதெல்லாம்‌ அவளுடைய திருவருள்‌, 
அவள்‌ திருவருளை வாழ்த்துகின்றோம்‌. 


என்று கவிதையை நிறைவு செய்கின்றார்‌. அடுத்த கவிதையில்‌ கடற்‌ 
காற்று மழையைப்‌ பெய்விக்கின்றது என்று கூறி மழைக்குக்‌ காரண 
மாக இருக்கும்‌ கடந்கடவுளாம்‌ வருணனையும்‌, தேவர்‌ தலைவனான. 
இந்திரனையும்‌ வாழ்த்தகின்றாா. இந்திரன்தானே மேகநாதன்‌! 


வசன கவிதைப்‌ பகுதியில்‌ ஐந்தாவதாகவுள்ள ஐகத்‌ சித்திரமும்‌ 
ஆறாவதாகவுள்ள விடுதலையும்‌ சிறு நாடகங்கள்‌. முதல்‌ நாடகம்‌ 
“கடவுள்‌ ஒளிப்‌ பொருள்‌. அறிவு கடவுள்‌; அதன்‌ நிலை மோட்சம்‌ 
என்ற தத்தவத்தையும்‌; இரண்டாம்‌ தாட்கம்‌, 


மந்திரம்‌ கூறுவோம்‌ உண்மையே தெய்வம்‌ 
கவலையற்றிருத்தலே வீடு, களியே 


134 பாரதீயம்‌ 
cece cnr 
அமிழ்தம்‌, பயன்வரும்‌ செய்கையே அறமாம்‌. 
அச்சமே நரகம்‌; அதனைச்‌ சுட்டு 
நல்லதை நம்பி நல்லதே செய்க. 


என்ற உண்மையை அறவுரையாக--அறிவுரையாகத்‌ தருகின்றது. 


மரபுக்‌ கவிதைகளையே படித்துப்‌ பழகியவர்கள்‌ யாப்பு முறை 
யில்‌ அமைந்த புறவடிவத்தையே- செய்யுளையே கவிதை என்று 
கருதுகின்றனர்‌. வெற்றெனத்‌ தொடுத்த சொல்லடுக்குகளையும்‌ 
கவிதை என மயங்குகன்றனர்‌. இவர்கள்‌ வசன கவிதைகளைக்‌ 
கவிதை என்று ஒப்புக்கொள்வதில்லை. உண்மையான கவிதை எது 
என்பதைச்‌ சோதித்து அறியும்‌ சுவைஞர்கட்கு-கவிதைத்‌ திறனாய்‌ 
வாளரர்கட்கு- வசனத்திலும்‌ கவிதை தட்டுப்படும்‌. இக்‌ காலப்‌ 
புதுக்கவிஞர்‌ ஒருவர்‌ “புராணத்தில்‌ வரும்‌ மன்மதனை ஓவியத்‌ 
தில்‌ எழுதிக்‌ காட்டுவதற்கு ஒப்பானதாகும்‌. சிவனால்‌ எரிக்கப்பட்ட 
மன்மதன்‌ ரதிதேவியின்‌ கண்களுக்கு மட்டிலுமே தென்படுவானாம்‌. 
அதுபோல இலக்கண த்‌ தெய்வத்தின்‌ நெற்றிக்கண்‌ நெருப்புக்கு இரை 
யான புதுக்கவிதையின்‌ உருவமும்‌ உண்மையான இலச்கிய ரதி 
களுக்கே தென்படக்கூடும்‌: 3 என்று கூறிய கூற்று வசன கவிதை 
கட்கும்‌ பொருத்தும்‌. 
பாரதியாரின்‌ வசன கவிதைகள்‌ அனைத்திலும்‌ கவிதையைக்‌ காண 
லாம்‌. அஃது உண்மையான இலக்கிய ரதிகளுக்கு? மட்டிலுமே 
தென்படும்‌ என்று சொல்லி வைக்கலாம்‌. 
வங்கக்‌ கவிஞர்‌ இரவீந்திர நாத தாகூர்‌ தம்‌ கீதாஞ்சலி என்ற 
வங்க மொழியில்‌ எழுதப்பெற்ற நூலை ஆங்கில மொழிபெயர்ப்பு 
செய்யும்போது அதை வசன தடையிலேகான்‌ செய்தார்‌. இத்த 
மொழி பெயர்ப்பிலேயே ஐரிஷ்‌ கவிஞர்‌ யேட்ஸ்‌ தாகூரை அறிந்து 
உலைம்‌ அறியப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்‌. நூலாசிரியர்‌ கையாண்ட 
எளிமை, அழகு, ஆன்மிகத்‌ தேடல்‌ இவற்றை வெளிப்படுத்தியிருந்த 
முறையை உணர்வதற்கும்‌ போற்றுவதற்கும்‌ வசனம்‌ ஒரு தடையாக 


அமையவில்லை. தாகூரின்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ காரைக்குடி 
வி. ஆர்‌. எம்‌. செட்டியாரும்‌ தமிழில்‌ கீதாஞ்சலியை மொழிபெயர்க்‌ 
கும்போது இதே உண்மையைக்‌ காண்கின்றார்‌. : “கவிசையின்‌ 


உள்ளத்‌ தீயை இம்சையின்றி வசன காவிய நடையில்தான்‌ பிரதி 
பலிக்கச்‌. செய்ய முடியும்‌....பாரதியாரின்‌ “ஞான ரதமும்‌”, “காட்ச 
களும்‌: வசன காவிய நடையிலேயே அமைந்திருக்கின்றன 34 என்பது 
அவர்‌ கூற்று, 1918-இல்‌ தாகூரின்‌ கீதாஞ்சலி சவிதைகள்‌?” 
23. மீரா :புதுக்‌ கவிதையில்‌ உருவம்‌ (அன்னம்‌ மலர்‌-1976) 
24. செட்டியார்‌, வி. ஆர்‌. எம்‌: இரவீந்திர நாத்‌. தாகூரின்‌ 
வாழ்க்கையும்‌ கவிதையும்‌. | 


வசன கவிதைகள்‌ 135 
er 
நோபெல்‌ பரிசைப்‌ பெற்றன. இந்தப்‌ பரிசுக்குப்‌ போட்டியிடவேண்‌ 
டும்‌ என்று விரும்பிய பாரஇக்கு வால்ட்‌, விட்மெனின்‌ ஜனநாயகச்‌ 
குரலும்‌ தாகூரின்‌ 8தாஞ்சலிப்‌ புகழும்‌ உந்து சக்தியாக அமைந்து 
காட்சிகள்‌: (என்ற வசன கவிதைகளை) எழுதத்‌ தூண்டியிருக்கலாம்‌. £ 
இன்னும்‌ சிலர்‌ வடமொழி வேதங்கள்‌, உபதிடதங்களைப்‌ படித்து 
அநுபவித்ததனால்‌ அவற்றின்‌ தாக்கம்‌ “காட்சிகள்‌: எழுதக்‌ கை 
கொடுத்து உதவியிருக்கலாம்‌ என்று கருதுகின்றனர்‌. 


பாரதியின்‌ வசன கவிதைகள்‌ யோகநிலையில்‌ கண்ட பேரின்பக்‌ 
கனவுகள்‌. இப்பகுதியிலுள்ள ஒவ்வொரு கவிதையும்‌ இவ்வுண்மையைப்‌ 
பறைசாற்றுகின்றது. வேதகாலத்து ரிஷிகளைப்‌ போலவே அழகு 
பொருந்திய அருட்சொற்களில்‌ “காட்சிகள்‌: வருணிக்கப்‌ பெறு 
இன்றன. | 


பாட்டினிலே சொல்லுவதும்‌ அவள்சொல்‌ லாகும்‌! 
பயனின்றி உரைப்பாளோ? பாராய்‌, நெஞ்சே! 6 


என்று கூறியவரல்லவா? பாடல்கள்‌ வசனத்திலிருந்தாலும்‌ திருமூலர்‌ 
சொற்களின்‌ வேகத்தைப்‌ பெறுகின்றன; பொருள்கனத்தையும்‌ 
தாங்கிச்‌ செல்லுகின்றன. இதனால்‌ பாரதியார்‌ சித்தர்கள்‌ திலைக்கு 
உஙயருகின்றார்‌. **யானும்‌ வந்தேன்‌ ஒரு சித்தன்‌ இந்த நாட்டில்‌? *2" 
என்று தன்னம்பிக்கையுடனும்‌ சொல்லிக்‌ கொள்ளுஇன்றார்‌. பாரதி 
யார்‌ முதன்முதலில்‌ வசன கவிதைகளை எழுதினவராதலால்‌ வசன 
கவிதையின்‌ தந்தையாதின்‌றார்‌; வசன கவிதை புதுக்‌ கவிதை பிறக்கக்‌ 
காரணமாக இருந்ததால்‌ “வசன கவிதை: என்ற பாரதியின்‌ மகள்‌ 
(சேய்‌) புதுக்கவிதையின்‌ தாயாகின்றாள்‌. .ஆகவே பாரதியார்‌ 
புதுக்‌ கவிதையின்‌ பாட்டன்‌ (பிதாமகன்‌) ஆதின்றார்‌. 


25. பாலா : புதுக்கவிதை : ஒரு புதுப்பார்வை - பக்‌ 44-௧2. 
26. தோ. பா: பேதை நெஞ்சே 5. 
27. சுயசரிதை-பாரதி அறுபத்தாறு--4. 


“வி ரீழ்க்கையைப்பற்றிய திறனாய்வே கவிதையின்‌ அடிப்படை” 
என்று கூறிப்போந்தார்‌ மாத்யூ ஆர்னால்டு என்ற ஆங்கிலத்‌ திற 
னாய்வாளர்‌. அவர்‌ மேலும்‌ கூறுவார்‌: “கவிதை நுவலும்‌ பொருள்‌ 
மிகச்‌ இறந்த அளவில்‌ உண்மையையும்‌ புறக்கணிக்கத்தக்கதல்லாத 
தன்மையையும்‌ பேற்றிருக்கும்‌ பொழுதுதான்‌ சிறந்த கவீதை தனித்‌ 
தன்மை பெற்றுத்‌ திகழ்கின்றது! என்பதாக. ஐ. ஏ. ரிச்சர்ட்ஸ்‌: 
என்ற மற்றொரு திறனாய்வாளர்‌, “கவிதைப்‌ பண்புகளை நாம்‌ 
மதிப்பீடு செய்யுங்கால்‌, பண்பாடு, சமயம்‌, சில சிறப்பான பொருள்‌ 
களில்‌ அறிவுரை நல்குதல்‌, வெறி உணர்வுகளை அடங்கச்‌ செய்தல்‌, 
வாழ்வின்‌ நலன்களை மிகுதிப்படுத்தல்‌ ஆகியவற்றைக்‌ கவிதை நுவல்‌ 
கின்ற வா என்பதைச்‌ சீர்தூக்கிக்‌. காணல்‌ வேண்டும்‌. கவிதை 
அநுபவப்‌ பயன்களாகவுள்ள இவை இல்லாவிடில்‌ சவீதை பயனற்ற 
ஒலியாகவே அமை அடும்‌. என்று கூறுவர்‌. இவற்றையும்‌ இவை 
போன்று அறிஞர்கள்‌ கூறும்‌ கருத்துகளையும்‌, நம்‌ அநுபவத்தோடு 

வைத்துச்‌ சிந்தித்தால்‌, “வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும்‌? 
வாழ்க்கையில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய உண்மைகள்‌ யாவை?” என்‌ 
பன போன்ற வினாக்கட்கு விடை அமையும்‌ பாங்கில்‌ கவீதை அமை 

தல்‌ வேண்டும்‌ என்றாகின்றது.: எனவே, *கலை கலைக்காகவே”, 
“சுவிதை கவிதைக்காகவே: என்று ஏ, சி. பிராட்லி போன்ற சில 
மேனாட்டுத்‌ திறனாய்வாளர்கள்‌ எழுப்பும்‌ குரல்‌ தமிழ்க்‌ கவிதையைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ அவ்வளவாகப்‌ பொருந்துவதில்லை. வெறும்‌ 


இன்பம்‌ ஒன்றையே . அடிப்படையாகக்கொண்டு கலையோ 
கவிதையோ இருத்தற்கியலாது என்பது தமிழ்க்சவிஞர்கள்‌ கண்ட 
உண்மை. வேறும்‌ இன்பம்‌ என்பது, நிலையற்றதும்‌, உடனே 


மரைந்தவிடுவதமான தாகும்‌. கலைகளும்‌ இலக்யெமும்‌ அழகின்‌ 
அடிப்படையில்‌ தோன்றியவையாதலால்‌ அவை என்றும்‌ இன்பந்‌ 
தருவது. அழகு என்றும்‌ இன்பந்தருவது. அழகே வடிவான முருகன்‌ 
1. “Poetry is at bottom a criticism of 116.” ... 11௦ substance and 
matter of the best poetry acquires their special character from posseSS- 
ing, in an eminent degree truth and seriousness. | 
—M. Arnold : Essays in criticisms pp. 143 & 21. 
2. Culture, religion, instruction in some special senses, softering 
of the passions, and furtherance of good causes may be directly con- 
cerned in our judgements of the poetic values of experiences. Other- 
Wise; as we shall see, the word ‘poetic’ becomes a useless sound. . 
வழி A. Richards : Principles of Litarary Criticism-p. 74. 


ரம்க்கை உண்மைகள்‌ 137 


என்றும்‌ இன்பந்‌ ற லா ? கீட்ஸ்‌. என்ற i ee 
வடிவமான பொருள்‌ என்றும்‌ இன்பந்‌ தருவது” என்று கூறியுள்ளதை 
எண்டு நினைவுகூரலாம்‌. இதே கவிஞர்‌, “அழகே உண்மை, 
உண்மையே அழகு** என்றும்‌ கூறியுள்ளார்‌. இஃது “அன்பே வெம்‌, 


சிவமே அன்பு: என்ற திருமூலரின்‌ கருத்துடன்‌ ஒருபுடை ஒத்திருப்‌ 
பதைக்‌ கண்டு மகிழலாம்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தில்‌ தலைசிறந்த கவிதைகளுள்‌ ஒன்றாகிய 
மதுரைக்காஞ்சி மாத்யூ ஆர்னால்டு கூறிய கவிதையின்‌ இயல்பு 
களுக்குப்‌ பெரும்பாலும்‌ ஓத்து வருகின்றது. . என்றும்‌ அழியா 
உண்மைப்‌ பொருள்களைத்‌ தன்னகத்தே கொண்டு. இலங்குகின்றது. 
முத்தமிழ்க்‌ காப்பியமாகிய ச சிலப்பதிகாரமும்‌ மூன்று பெரு நீதிகளை 
அடிப்படையாகக்கொண்டு தோன்றிய காவியம்‌ என்பதை நாம்‌ 
அறிவோம்‌... காவியமும்‌ தனி விட்டமின்‌ மாத்திரை. போலன்றி 
உண்ணும்‌ உணவாகிய கறிகாய்களைப்போல்‌—பழங்களைப்போல்‌— 
இன்பம்‌ தருகின்றது. - காவியத்தைப்‌ படிக்குங்கால்‌ ' உணவினை 
உண்பது .போன்ற அநுபவத்தையே பெற்றுவிடுகின்றோம்‌. அற 
வுரைகளைக்‌ கேட்கின்றோம்‌ என்ற அநுபவமே நமக்கு ஏற்பவே 
தில்லை. . வெறும்‌ ஒழுக்கத்தையும்‌ கட்டுப்பாட்டையம்‌ நுவலும்‌ 
நூல்களும்‌ தமிழில்‌ உண்டு... இடைக்காலத்தில்‌ தோன்றிய பழமொழி, 
ஆசாரக்கோவை, திரிகடுகம்‌ , நான்மணிக்கடிகை போன்‌ றவைஇவ்வகை 
யைச்‌ சார்ந்தவை. இவையும்‌ வாழ்க்கை , நெறிகளையே "கூறினும்‌, 
கூறும்‌ முறையில்‌ வேற்றுமை உண்டு. இவற்றைப்‌ பயிலுங்கால்‌ 
அழகிய விட்டமின்‌ குளிகைகளை விழுங்குவது போன்ற அநுபவம்‌ 
ஏற்படுகின்றதை அறியலாம்‌. 


இக்கூறியவற்றால்‌ அறவுரை கூறும்‌ செய்யுள்‌ கவிதையாக 
இருக்க முடியாது என்று கருதுவது தவறு என்பதை அறிதல்‌ வேண்டும்‌. 
இதனால்‌ கவிஞனின்‌ வேலை அறவுரை கூறுவதே என்று ஈருதுவதும்‌ 
கூடாது. அவன்‌ வேலை இன்பத்தை ஊட்டும்‌ கவிதை புனைவது 
தான்‌. ஆணால்‌ அவ்வின்பம்‌ நிலைத்ததாக அமைய வேண்டுமாயின்‌, 
அக்கவிகையும்‌ அழமான உண்மைப்‌ பொருளைக்கொண்டு. இலங்க 
ண்டும்‌. தமிழ்க்‌ கவிசையின்‌ இந்த உண்மைக்கு. ஆபர்குரோம்பி 
யின்‌ கருத்தும்‌ அரணாக அமைகின்றது. அவர்‌ கூறுவார்‌:  ₹-இலக்‌ 
கியத்தில்‌ காட்டப்பெறும்‌ கற்பனை வாழ்வின்‌ உயரிய குறிக்கோள்‌ 
நடைமுறை வாழ்க்கையில்‌ என்றும்‌ தொடர்ந்து கடைப்பிடிக்க 
வேண்டிய தூண்டு விசையாக அமைதல்‌ வேண்டும்‌; நடைமுறையில்‌ 
அல்லது அறிவாற்றலின்‌ அடிப்படையில்‌ . இதனை அடைவதில்‌ 


த 3. A thing of beauty. is a Joy forever—Keats, - 
4. Beauty is Truth, is Truth beauty—kKeats.. 


138 பரரதீயம்‌ 


மேற்கொள்ளும்‌ மூயற்சி மிகவும்‌ குறிப்பிடத்தக்கதாக இருக்கும்‌??? 
என்பதாக. அப்பொருளைக்‌ கலைஞன்‌ ஏனையோர்போலச்‌ சாதாரண 
மாக எடுத்துக்‌ கூறான்‌. உண்மையைக்‌ கற்பனை, அநுபவம்‌ என்ற 
இரண்டுடன்‌ கலந்து அழகு வடிவமான கலைப்‌ பிண்டமாச்கித்‌ 
கருவான்‌. இங்கனம்‌ செய்தால்தான்‌ அவன்‌ கலை, நிலை பெற்றிருக்‌ 
கும்‌; நிரந்தரத்துவமும்‌ அடைந்திருக்கும்‌. 

நெஞ்சுக்கு உரைத்தல்‌ : நெஞ்சுக்கு உரைப்பதுபோல்‌ பாரதி 
யாரின்‌ சில பாடல்கள்‌ காணப்படுகின்றன. தனிமனிதன்‌ சமூகத்தின்‌ 
ஓர்‌ உறுப்பு. தனிமனிதன்‌ யோக்கியனாக, கறந்தவனாகத்‌ தன்னை 
ஆக்கிக்கொண்டால்‌ சமூகமும்‌ சிறந்த ஒன்றாக. அமையும்‌ என்பது 
பாரதியாரின்‌ கோட்பாடு. நமது மனம்‌ பேயாய்‌ அலையும்‌. ஏதாவது 
ஒன்றைப்‌ பற்றிக்கொண்டு ஊசலாடும்‌; அடுத்ததை நோக்கி அடுத்‌ 
குடுத்து உலவும்‌. புதியதைக்‌ காணில்‌ புலனழிந்து நிற்கும்‌. பிணத்‌ 
இனை விரும்பும்‌ காக்கையைப்போல்‌ அழுகுதல்‌, சாதல்‌, அஞ்சுதல்‌ 
முதலிய இழிபொருள்‌ காணில்‌ விரைந்து அதனை நாடும்‌. இன்பத்‌ 
தையே தாடி எண்ணிலாப்‌ பிழை செய்யும்‌; இன்பமென்றெண்ணி 
துன்பத்து வீழ்ந்து மயங்கும்‌. இது சகத்தின்‌ விதிகளைத்‌ தனித்தனி 
யாக அறிந்தாலும்‌ பொது நிலையை அறியாது: அறியவேண்டிய 
பொருளையும்‌ அறியாது மயங்கும்‌. இத்தகைய மனத்திற்குக்‌ கட்டளை 
யிடுகன்றார்‌ கவிஞர்‌. 


பேயூரய்‌ உழலும்‌ சறுமனமே! 
பேணாய்‌ என்சொல்‌ இன்றுமுதல்‌ 
_ தீயரய்‌ ஒன்றும்‌ நாடாதே 
நினது தலைவன்‌ யானேகாண்‌; 
தாயாம்‌ சக்தி தாளினிலும்‌ 
தருமம்‌ எனயான்‌ கு றிப்பதிலும்‌ 
ஓயா தேநின்‌ றுழைத்திடுவாய்‌. 
உரைத்தேன்‌ அடங்கி உய்யுதியால்‌. 6 
இங்ஙனம்‌ கட்டளையிட்டவர்‌ மனப்பெண்ணை நோக்கிப்‌ பேசுவார்‌: 
மனமெனும்‌ பெண்ணே! வாழிநீ கேளாய்‌! 
நின்னொடு வாழும்‌ நெறியுநன்‌ கறிந்திடேன்‌; 
இத்தனை தாட்போல்‌ இனியுநின்‌ இன்பமே 
விரும்புவன்‌: நின்னை மேம்படுத்‌ திடவே 
5. But the perfect significance we find in the imagined life of lite- 
rature is a continual incentive to the noblest endeavour of actual life: 
the endeavour to attain, a practically or intellectually as much வர்ர 
cance as may be. 
—Lascelles Abercrombic; Principles of Literary Criticism p. 57 
6. வே. பா. மனத்திற்குக்‌ கட்டளை, 


வாழ்க்கை உண்மைகள்‌ 139 


முயற்சிகள்‌ புரிவேன்‌; முத்தியுந்‌. தேடுவேன்‌. 
உன்விழிப்‌ படாமல்‌ என்விழிப்‌ பட்ட 
சிவமெனும்‌ பொருளைத்‌ தினமும்‌ போற்றி 
உன்றனக்‌ கின்பம்‌ ஓங்டெச்‌ செய்வேன்‌.” 


இங்கு மனம்‌ வேறு, ஆன்மா வேறு என்பதை உணர்ந்தால்தான்‌ இப்‌ 
பாடலின்‌ உட்கருத்து தெளிவாகும்‌. 


“தன்னை வென்றாலவை யாவும்‌ பெறுவது 
சத்திய மாகு மென்றே 

முன்னை முனிவர்‌ உரைத்த மறைப்‌ பொருள்‌ 
முற்றும்‌ உணர்ந்தால்தான்‌ * 8 


தன்னை (மனத்தை) வென்றாளும்‌ திறமையை அடையலாம்‌ என்பது 
கவிஞர்‌ உணர்த்தும்‌ உண்மை. 


அன்பினால்‌ அனைத்தையும்‌ வெல்லலாம்‌ என்பது கவிஞர்‌ 
சாட்டும்‌ உண்மை. 


துன்ப நினைவுகளும்‌ சோர்வும்‌ பயமுமெல்லாம்‌ 
அன்பில்‌ அழியுமடீ!..... இளியே!_ அன்புக்‌ கழிவில்லை காண்‌. '௪ 


அன்ற பாடலில்‌ கூறுவதைக்‌ காண்க. இன்னொரு பாடலில்‌ 


_ வையகத்தில்‌ 
அன்பிற்‌ சிறந்த தவமில்லை, அன்புடையார்‌ 
இன்புற்று வாழ்தல்‌ இயல்பு! 


என்று தவத்தினால்‌ விரும்பியவற்றையெல்லாம்‌ எய்தலாம்‌ என்று 
கூறிய கவிஞர்‌ அன்பே தவமனைத்திலும்‌ சிறந்ததென்று காட்டி . அன்‌ 
புடையார்‌ இன்புற்று வாழ்தல்‌ இயல்பு என்பதைக்‌ கோடிட்டுக்‌ 
காட்டுவர்‌. பாரதி நெஞ்சுக்கு உரைத்தவை யாவும்‌ நமக்கு உரைத்‌ 
தன்னாகவே கொள்ளல்‌ வேண்டும்‌. 


தவிர்க்க வேண்டியவை : ஒருவன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ தவிர்க்க. 
வேண்டியவையாக நாணம்‌, கவலை, சினம்‌, பொய்‌, அச்சம்‌, 
வேட்கை என்ற ஆறனைக்‌ கூறுவார்‌ கவிஞர்‌. இந்த ஆறனையும்‌: 
ஒருவன்‌ தவிர்த்துவிட்டால்‌ அவன்‌ மரணமிலாப்‌ பெருவாழ்வை 
எய்துவான்‌ என்கின்றார்‌. *“மிச்சத்தைப்‌ பின்‌ சொல்வேன்‌, கனத்தை 


7. நகை : மனப்பெண்‌. அடி. (91- 38). 


8. டை : ஆத்மஜெயம்‌-— 2. 
9. தோ. பா : திளிப்பாட்டு-2. 
70. ஷ்‌: வி. நா. மா-87. 


140) பரதியம்‌ 


முன்னே வென்றிடுவீர்‌, மேதினியில்‌ ரணை என்று. வில்‌ 
சினத்தைத்‌ தவிர்க்குமாறு வேண்டுவார்‌. ஞானத்தை மறத்தலால்‌ 
தான்‌ மானுடர்க்கு பது சினமாகிய தீ பத்க்‌ ப்‌ என்பது 
கவிஞரின்‌ கருத்து. 


இனத்தின்‌ கேட்டை வள்ளுவப்‌ பெருந்தகை “வெகுளாமை? 
- என்ற அதிகாரத்தில்‌ தெளிவாக விளக்குவர்‌: 


“தன்னைத்தான்‌ காக்கிற்‌ ெெங்காக்க காவாக்கால்‌ 
தன்னையே கொல்லும்‌ சனம்‌”? !1 


என்பது இவ்வதிகாரத்தின்‌ உயிராய குறள்‌. ஒருவன்‌ தன்னைக்‌ 
காத்துக்கொள்ள வேண்டுமானால்‌ அவன்‌ கன்‌ மனத்தில்‌ இனம்‌ 
எழாமல்‌ காத்துக்கொள்ளல்‌ வேண்டும்‌ ; அங்ஙனம்‌ . காவாக்கால்‌ 
அச்சினம்‌ அவனையே கொன்றொழிக்கும்‌ என்பது வள்ளுவரின்‌ 
கருத்து. இக்குறளுக்கு விளக்கம்‌ தருவதுபோலப்‌ பாரதியார்‌, 


இனங்கொள்வார்‌ தம்மைத்தாமே தீயாற்‌ சுட்டுச்‌ 
செத்திடுவார்‌ ஒப்பாராவார்‌; சனெங்கொள்‌ வார்தாம்‌ 
மனங்கொண்டு தங்கமுத்தைத்‌ தாமே வெய்ய 
வர்ள்கொண்டு கிழித்திடுவார்‌ மானு: வாராம்‌; 
தினங்கோடி முறைமனிதர்‌ சினத்தில்‌ வீழ்வார்‌* 
சினம்பிறர்மேற்‌ றாங்கொண்டு கவலை யாகச்‌ 
செய்ததெணித்‌ துயர்க்கடலில்‌ வீழ்த்து சாவார்‌1? 


என்று கூறுவார்‌. சினங்கொள்பவர்‌ தம்மைத்‌ தாமே தீயாற்‌ சுட்டுச்‌ 
செத்திடுவாரை ஒப்பர்‌ என்றும்‌, தம்‌ கழுத்தைத்‌ தாமே வெய்ய 
வாளிணொளன்றினால்‌ கிழித்துக்கோஸ்‌ டழீ வாரை மானுவரர்‌ ,. என்‌ 
இம்‌ விளக்குவார்‌. பிறர்மேல்‌ சனங்கொள்ப்வர்‌ கவலையால்‌ துயர்க்‌ 
கடலில்‌ வீழ்ந்து அழிவர்‌ என்று பின்னும்‌ i டபகத்‌ 


அச்சம்‌ : அச்சமே கீழ்களது அறா ர்‌ என்று கூறுவர்‌ 
வள்ளுவப்‌ பெருந்தகை. கீழ்மக்கள்‌ *கீழ்கள்‌ * தமக்கு அரசனால்‌ 
துன்பம்‌ நேரிடக்கூடும்‌ என்று சதா எண்ணிக்கொண்டிருப்பதாகக்‌ 
கூறுவர்‌ இப்பெருமகனார்‌. . பாரதியார்‌ தம்‌ காலத்துப்‌ பாரத மக்‌ 
களின்‌ நிலைமையை “நெஞ்சு பொறுக்குதலையே: 14 என்ற பாடலில்‌, 


11. குறள்‌-— 3805. 
* இந்த அடியில்‌ பாதி .காணப்பெறவில்லை. (எந்தப்‌ 
12. பாரதி அறுபத்தாறு 8. 
13. குறள்‌... 1075. | 
14. தே. 8: பாரத மக்களின்‌. தற்கால நிலைமை. 


வாழ்க்கை உண்மைகள்‌ 141 


அஞ்‌ அஞ்சிச்‌. சாவார்‌---இவூர்‌ 
அஞ்சாத பொருளில்லை அவனியிலே 


இவர்தம்‌ அச்சத்தை எடுத்துக்‌ காட்டி இதற்குரிய. காரணங்களைப்‌ 
பட்டியலிட்டும்‌ காட்டுவார்‌. கணபதியின்‌ தாளைக்‌ கருத்திடை வைத்‌ 
தால்‌ அச்சம்‌ தீரும்‌ என்கின்றார்‌.1? பிறிதொரு பாடலில்‌ “அச்சம்‌ 
வேண்டேன்‌: என்கின்றார்‌ 8 (புலை, அச்சம்‌. போய்‌ ஒதிதல்வேண்டும்‌” 
என்று காளியை வேண்டுகின்றார்‌. இன்னொரு பாடலில்‌, 


கரணமுத்‌ தனுவும்‌ நினக்கெனத்‌ தந்தேன்‌, 
_ காளிநீ காத்தருன்‌ செய்யே; 
மரணமும்‌ அஞ்சேன்‌; நோய்களை அஞ்சேன்‌ 
மாரவெம்‌ பேயினை அஞ்சேன்‌! 
என்று கரணமும்‌ தனுவும்‌ காளிக்கு ஈந்து மரணம்‌, . நோய்கள்‌, 
மாரவேம்‌ பேய்க்குத்‌ தனது அஞ்சாமையைத்‌ தெர்விக்கின்றார்‌. 
தஇிளிப்பாட்டில்‌:*ூ 


துன்ப நினைவுகளும்‌ சோர்வும்‌ பயமும்‌ எல்லாம்‌ 
அன்பில்‌ அழியுமடி--கிளியே--அன்புக்‌ கழிவில்லை கரண்‌: 


என்று பயம்‌ அன்பினால்‌ அழிந்துபடும்‌ என்று அச்சத்தைப்‌ போக்கும்‌ 
வழியையும்‌ காட்டுவர்‌, ப “அச்சமில்லை::?8 என்ற. பாடலில்‌, 


அச்சமில்லை கல்லல்‌ அல்கல்‌ தில்லையே . 
இச்சகத்து ளோரெலாம்‌ எதிர்த்துநின்ற போதினும்‌ 
அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்ப தில்லையே 
என்று கூறுபவர்‌ “உச்சிமீது வானிடிந்து : வீழ்ந்த போதிலும்‌” தமக்கு 
அச்சமில்லை என்று பறைசாற்றுகின்றார்‌.. இந்தப்‌ பாடலைப்‌ படுக்‌ 
கும்போதே. ப ப 


நாமார்க்குங்‌ குடியல்லோம்‌ 
_தமனை அஞ்சோம்‌. ?* 
என்ற நாவுக்கரசரின்‌ வாக்கையும்‌ நினைவுகூரச்‌  சேய்தவிடுகின்றார்‌. 
இன்னொரு பாடலில்‌, 
75, தோ. பாட வி. தா. மா, 4. 
16. டெ. ஆ, 20. 
17. தோ. பா. யோக இத்தி 70. 
78. ஷே. மகாசக்தி பஞ்சகம்‌. 1. 
19. மேடி. கிளிப்பாட்டு 2. 
20. வே. பா. 1. அச்சமில்லை. 1 
21. தேவாரம்‌ 4. 98 1. 


142 பாரதீயம்‌ 


பயமெனும்‌ பேய்தனை அடித்தோம்‌... பொய்ம்மைப்‌ 
பாம்பைப்‌ பிளந்துயிரைக்‌ குடித்தோம்‌” 


என்று ஜயபேரிகை கொட்டி டத வட ந்த “மாயையைப்‌ பழித்‌ 
தல்‌: என்ற பாடலில்‌, 


சாகத்‌ துணியிற்‌ சமுத்திர மெம்மட்டு 
மாயையே... இந்தத்‌ 
தேகம்‌ பொய்யென்‌ றுணர்த ரரைஎன்‌ 
... செய்வாய்‌? 
என்று தம்‌ அஞ்சாமையைத்‌ தெரிவிக்கின்றார்‌. இதே பாடலில்‌ 
'தர்வுக்ரசரை நினைவுறுத்தும்‌ பாங்கில்‌, 
யார்க்கும்‌ குடியல்லேன்‌ யானென்ப 
கதோர்ந்தனன்‌. மாயையே! உன்றன்‌ 


போர்க்கஞ்சு வேனோ பொடியாக்குவேன்‌ 
உன்னை க 
என்று வீர முழக்கம்‌ செய்கின்றார்‌. 
இத்தி னியல்பும்‌ அதன்பெருஞ்‌ சக்தியின்‌ 
செய்கையும்‌ தேர்ந்து விட்டால்‌_— மனமே! 
எத்தனை. கோடி இடர்வந்து சூழினும்‌ 
எண்ணஞ்‌ சிறிது முண்டேோ?ு24 
என்று தெளிவு பெற்றவரல்லவர்‌? இறுவர்க்கு நீதி உறைக்கும்‌ பாங்‌ 
கில்‌, எடுத்த எடுப்பில்‌ : :அச்சந்தவிர்‌: என்று புதிய அத்தி: சூடியைத்‌ 
தொடங்குகின்றார்‌. இதில்‌, 
பேய்களுக்கு அஞ்சேல்‌ 
ரெளத்திரம்‌ பழகு?25 
என்ற அறவுரைகளும்‌ அச்சத்தைத்‌ தவிர்க்கச்‌ செய்யும்‌ அறவுரை 
களாகும்‌. பாப்பாவை நோக்கி, 


பாதகஞ்‌ செய்பவரைக்‌ : கண்டால்‌... நாம்‌ 
பயங்கொள்ள லாகாது பாப்பா! 


22. வே. . ஐயபேரிகை... : 1 


23. தத்‌ மாயையைப்‌ பழித்தல்‌. 
24. டெ : தெனிவு-3. 
25. ப. பா. : புதிய ஆத்தி சூல. 


வாழ்க்கை உண்மைகள்‌ 1438 
மோதி மிதித்துவிடு பாப்பா... அவர்‌ 
முகத்தில்‌ உமிழ்ந்தவிடு பாப்பா! 
என்று மழலை மொழியில்‌ வழங்கும்‌ நீதியிலும்‌ அச்சம்‌ கொள்ள 
லாகாது என்பதை உணர்த்துகின்றார்‌. 


பயம்‌ கொள்வதால்‌ பயனில்லை என்பதை, 


மேன்மைப்‌ படுவாய்‌ மனமேகேள்‌ 
விண்ணின்‌ இடிமுன்‌ விழுந்தாலும்‌ 
பான்மை தவறி நடுங்காதே, 
பயத்தால்‌ ஏதும்‌ பயனில்லை; 
யான்முன்‌ உரைத்தேன்‌ கோடிமுறை 
இன்னும்‌ கோடி முறைசொல்வேன்‌? 6 


என்று கூறுவர்‌. கணபதியின்‌ அருள்‌ இருப்பதால்‌ பயம்‌ ஒழிந்தது 
என்றும்‌ கூறுவர்‌: இதற்கு அடுத்த பாடலிலும்‌ அச்சத்தைத்‌ தவிர்க்‌ 
கும்‌ உறுதியுடன்‌ உள்ளதைக்‌ காட்டுவார்‌. தாம்‌ எல்லா நலன்களும்‌ 
பெற்றுக்‌ “களித்தரை செய்யக்‌ கணபதி பெயரும்‌” இருப்பதால்‌, 


அச்ச மில்லை அமுங்குத லில்லை, 

நடுங்குத லில்லை நாணுத லில்லை, 

பாவ மில்லை பதுங்குத லில்லை; 

ஏது நேரினும்‌ இடர்ப்பட மாட்டோம்‌; 
அண்டஞ்‌ சிதறினால்‌ அஞ்ச மாட்டோம்‌ 
கடல்பொங்கி எழுந்தாற்‌ கலங்க மாட்டோம்‌; . 
யார்க்கு மஞ்சோம்‌, எதற்கு மஞ்சோம்‌; 

எங்கு மஞ்சோம்‌,. எப்பொழுது மஞ்சோம்‌?” 


என்கின்றார்‌. * மனத்திலுறுதி வேண்டும்‌. . காரியத்திலுறுதி வேண்‌ 
டும்‌: 28 என்று தம்‌ திடசித்தத்கைக்‌ கூறியவரல்லவா? 


கவலை : கவலை மனிதனின்‌... மனத்தையும்‌ ன்‌ உடலையும்‌ 
அரித்துத்‌ தின்னும்‌ ஒருவகைப்‌ புற்று நோய்‌. அதனைக்‌. தலையெடுக்க 
வொண்ணாமல்‌ ஒழித்துக்‌ கட்ட வேண்டும்‌ என்பதைப்‌ பல பாடல்‌ 
களில்‌ தெரிவிப்பார்‌. ஒரு பாடலில்‌, 
மூட நெஞ்சே! முப்பது கோடி 
முறையுனக்‌ குறைத்தேன்‌; இன்னும்‌ மொழிவேன்‌; 
26. தோ. பா; வி. நா. மா. 23. 


27. ஷே ஜீ. 24. 
28. வே. பா. உறுதி வேண்டும்‌. 1,.2. 


{44 பாரதீயம்‌ 


லைவில்‌: க்‌ சஞ்சலப்‌ படாதே; 

ஏது நிகழினும்‌ நமக்கென்‌? என்றிரு; 

பராசக்தி யுளத்தின்‌ படியுலகம்‌ நிகழும்‌; 

நமக்கேன்‌ பொறுப்பு? £*நான்‌என்றோர்‌ தனிப்பொருள்‌ 
இல்லை; நான்‌எனும்‌ எண்ணமே வேறும்பொய்‌: 
என்றான்‌ புத்தன்‌; இறைஞ்சுவோம்‌! அவன்பதம்‌. ட்டு 


என்ற பகுதியில்‌ எதற்கும்‌ சஞ்சலப்படுதலாகாது என்று உரைத்து 
வர்‌. இதனைத்‌ தொடர்ந்து, 


இனியெப்‌ பொழுதும்‌ உரைத்திடேன்‌, இதைநீ 
மறவா இருப்பாய்‌, மடமை நெஞ்சே! . 
கவலைப்‌ படுதலே கருதர கம்மா! 

கவலையற்‌ நிருத்தலே முக்தி; 

ிவனொரு மகனிதை நினக்கருள்‌ செய்கவே... 


என்று கவலையைத்‌ தவிர்க்குமாறு நெஞ்சை வற்புறுத்துவர்‌. 


நெஞ்சிற்‌ கவலை நிதமும்‌ பயிராக்கி 
அஞ்சி உயிர்வாழ்தல்‌ அறியாமை?0 


என்கின்றார்‌. பெரும்பாலும்‌ கவலையை மனிதனே விளைவித்துக்‌ 
கொள்கின்றான்‌. ஆசையை வளர்ப்பதால்‌. சாணத்தில்‌ புழுக்கள்‌ 
உண்டாதல்போல்‌ மனத்தில்‌ சவலைகள்‌ தோன்றுகின்றன. இக்‌ 
கவலைகளைப்‌ போக்க வேண்டுமானால்‌, 


— கஞ்சமென்றே 
வையமெலாங்‌ காக்கும்‌ மகாசக்தி! நல்லருளை 
ஐயமறப்‌ பற்றல்‌ அறிவு. 


என்று கூறுவார்‌. இன்னும்‌ சிலர்‌ கடத்தவற்றை வாழ்க்கையில்‌ 
எதிர்பாராமல்‌ நிகழ்ந்த்வற்றையும்‌, தாமே விளைவித்துக்கொண்டது 
துன்பங்களையும்‌--நினைந்து கவலைப்படுவர்‌. இவர்களை நினைந்து 
பேசுகின்றார்‌ 2... 


'சென்றதினி மீளாது மூட ரே]நீர்‌ 
எப்போதும்‌ சென்றதையே சிந்தை. செய்து 
கொன்றழிக்கும்‌ கவலையெனும்‌ குழியில்‌. வீழ்ந்து 
குமையாதீர்‌/ ர பவ பற குறித்தல்‌ வேண்டாம்‌ 


29. தோ. பா. வி. நா. மா. 36. 
30. கை : மகாசக்தி வெண்பா”. 2. 


வாழ்க்கை உண்மைகள்‌ 145 


எண்ணமதைத்‌ திண்ணமுற இசைத்துக்‌ கொண்டு 
இன்றுவிளை யாடியின்புற்‌ றிருந்து வாழ்வீர்‌; 
'தீிமையெலாம்‌ அழிந்துபோம்‌ திரும்பி வாரா” 


என்று அறிவுரை கூறுவார்‌.. இன்னொரு பாடலில்‌ நெஞ்சை நோக்கிப்‌ 
பேசுவார்‌ : ப | | 

ஏழை 

நெஞ்சே! வாழி! நேர்மையுடன்‌ வாழி! 

வஞ்சக்‌ கவலைக்‌ கிடங்கொடேல்‌ மன்னோ! 

கஞ்ச முண்டு சொன்னேன்‌ 

செஞ்சுடர்த்‌ தேவன்‌ சேவடி நமக்கே? 
கவலைக்கடங்கொடாமல்‌. உமைக்கினிய மைந்தன்‌ சேவடியைத்‌ 
தஞ்சமெனக்‌ கொள்ளுமாறு அறிவுரை கூறுவார்‌. | 


பொறுமையின்‌ பெருமை : -பொறுத்தவர்‌ பூமி ஆள்வார்‌? 
என்ற பழமொழியினை எடுத்துக்காட்டிப்‌ பொறுமையின்‌ பெருமை 
யினை விளக்குவார்‌. அவனியிலே பொறையுடையான்‌ தேவன்‌ என்று 
புகழப்பெறுவான்‌. பொறையுடைமைக்கு எடுத்‌ துக்காட்டாக விளங்கு 
பவன்‌ யுதிட்டிரன்‌; அறக்கடவுளின்‌ புதல்வனான இவன்‌ நெடுநாள்‌ 
செங்கோலாச்சிப்‌ புவியைக்‌ . காத்தான்‌. இறுதியில்‌ பொறுமை 
நெறி தவறித்‌ தம்பியருடன்‌ .( துரியோதனாதியோருடன்‌) போரிட்‌, 
டுப்‌ பார தத்தைப்‌ போரில்‌ அழித்தான்‌; பூமியில்‌ வறுமையையும்‌ 
நிறுத்திவிட்டு மலைமீது சென்று தவமியற்றி வானுலகம்‌ சென்றான்‌. 
பொறையுடைமை தவறியதால்‌ தருமன்‌ வாழ்க்கை எர்கெட்டுப்‌ 
போ னதை எடுத்துக்‌ காட்டிப்‌ பொறுமையின்‌ இன்றியமையாமையை 
விளக்குகின்றார்‌ கவிஞர்‌. | 


பொறாமையின்‌ கேடு த்‌ பாஞ்சாலி சபதத்தில்‌, துரியோத 
னனை நடுவாக. வைத்து இந்த , உண்மை விளக்கப்பெறுகின்றது. 
இராசசூயப்‌ பெருவேள்வியினால்‌ பாண்டவர்க்கு வந்த ஏற்றத்தைக்‌ 


கண்டு துரியோதனன்‌ மனம்‌ புழுங்கி நைகின்றதைக்‌ கவிஞர்‌ பல 
பாடல்களில்‌ (1.5 : 19-38) எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. “எண்ணீலாத 
பொருட்குவையும்‌, யாங்கணும்‌ செலும்‌ சக்கர மாண்பும்‌ வார்கடல்‌ 
பெருஞ்சேனையையும்‌ கொண்டு: இந்திர போகங்களைத்‌ துய்க்கும்‌ 
வாய்ப்பிருந்தும்‌, 
பாண்டவர்‌ முடியுயார்த்தே--இந்தப்‌ 

ளி பார்மிசை யுலவிடு நாள்வரை நான்‌. 

39. வே. பா : சென்றது மீளாது. லி 
33. தோ. பா: வி. நா. மா. 24. அடி (16... 20). 
ப. 10 தட வல்‌ த எக்‌ 


146 | | பாரதீயம்‌ 


ஆண்‌ டா i 
ஆண்மையும்‌ புகழு ம்மோர்‌ பொருளாமோ?? 4 


என்று எண்ணுகின்றான்‌. வேள்வியினால்‌ பாண்டவர்கட்குக்‌ 


இடைத்த பொருள்களையும்‌, பெருமைகளையும்‌ சிறப்புகளையும்‌ 
எண்ணி எண்ணி ஏங்குகன்றான்‌. நெஞ்சிற்‌ கருதியவற்‌ை றயெல்லாம்‌ 
சகுனியிடம்‌ (1.6 : 42-51) சொல்லுகின்றான்‌. ஏந்திழையாள்‌ 
(திரெளபதி) தன்னை நோக்கிச்‌ சிரித்ததையும்‌ கோடிட்டுக்‌ காட்டி, 


பேச்சை வளர்த்துப்‌ பயனொன்று 

.. மில்லை,என்‌ மாமனே [அவர்‌ 
ந்‌ அழிக்க உபாயஞ்‌ 
சொல்லுவாய்‌ என்றன்‌ மாமனே! 
தீச்செயல்‌ நற்செயல்‌ ஏதேனினும்‌ 
ஒன்றுசெய்து நாம்‌-—-அவர்‌ 
செல்வங்‌ கவர்ந்தவ ரைவிட 

வேண்டும்‌ தெருவிலே.” 


என்று தன்‌ மனக்கருத்தை வெளியிடுகின்றான்‌. 


பாண்டவர்‌ வேள்வியிற்‌ சமைத்தது போன்று, அளவ ற்ற 
பொருட்செலவில்‌ வையகமீதில்‌  இணையற்றதாக மண்டபம்‌ 
சமைக்கச்‌ செய்ததும்‌, அதனைப்‌ பார்த்து மகிழப்‌ பாண்டவர்களை 
“மறுவிருந்தாட அழைத்து வருமாறு விதுரனைப்‌ போக்கியதும்‌ 
விருந்திற்குப்‌ பின்னர்ச்‌ சகுனியைத்‌ தருமனுடன்‌ கவறாடச்‌ செய்ததும்‌, 
அதில்‌ பாண்டவர்கள்‌ அனைத்தையும்‌ இழந்து அடிமைகளானதும்‌, 
துரியோதனன்‌ தம்பி துச்சாதனனைக்கொண்டு . பாஞ்சாலியை மன்‌ 
றுக்கு இழுத்து வந்து உலகம்‌ கேட்டிராத முறையில்‌ அவமானம்‌ 
அடையச்‌ செய்ததுமான செயல்கள்‌ தொடர்சங்கிலி போல்‌ நிகழ்‌ 
வதைக்‌ காட்டிப்‌ பாரதப்போரையும்‌. அதில்‌ துரியோதனன்‌. கன்‌ 
தம்பியருடன்‌ மாண்டு. போவதையும்‌ நினைக்கச்‌ செய்கின்றார்‌; 
இவை “அழுக்காறு உடையார்க்கு அதுவே. சாலும்‌“. என்றும்‌ 


அழுக்கா றெனவொரு பாவி இருச்செ ற்றுத்‌ 
தீயுழி உய்த்து விடும்‌" 


என்றும்‌ பொது மறையில்‌ காணப்பெறும்‌ வள்ளுவரின்‌ வாய்மொழி 
களையும்‌ சிந்திக்கச்‌ செய்கின்றன. ர பகம்‌ அய 
சச. பா. ௪. 1, - 20. 
35. நே. 1. 6 டதத. 
6. குறள்‌ 165. 
37. ஹே 168. 


வாழ்க்கை உண்மைகள்‌ 147 


கவறாடலின்‌ கொடுமை: . கவிஞர்‌ தருமனைக்கொண்டு 
இதனைப்‌ பேசச்‌ செய்கின்றார்‌. ஆயினும்‌, அவனே சூதாட்டத்தில்‌ 
இறங்கிப்‌ பலியாவதையும்‌ காட்டுகின்றார்‌. அறத்தோன்றலையே- 
கவறாடலுக்குத்‌ திருப்புவதில்‌ சகுனியைச்‌ சிறந்த சமர்த்தனாக்கு 
கின்றார்‌. “மன்னர்‌ சூதாட வல்லுக்கழைத்தபோது மறுப்பதில்லை. 
வாட்போரிலும்‌ சாத்திரப்‌ போரிலும்‌ வல்லவன்‌ வெல்வான்‌; வன்மை 
இல்லாதவன்‌ தோற்றிடுவான்‌. இது சதியன்று. நல்லவன்‌; அல்லா 
தான்‌ என்ற மரபு இங்கில்லை. வல்லமர்‌ செய்ய மன்னர்‌ அவைமுல்‌ 
நின்னை அழைத்துவிட்டேன்‌. வருவதுண்டேல்‌ சொல்லுக; துணி 
வின்றேல்‌ அதனையும்‌ கூறுக? என்கின்றான்‌ : சகுனி. சிலம்பில்‌ 
“விதி: வெல்வதைக்‌ காண்பதைப்‌ போல்‌, இங்கும்‌ விதி வெல்வதைக்‌ 
காண்கின்றோம்‌. தருமன்‌ சூதிற்ணெங்குகின்றான்‌.. | 


மெய்யறிந்தவர்‌ தம்மு ளூயர்க்தோர்‌ 
விதியினாலத்‌ தருமனும்‌ வீழ்ந்தான்‌. 5309 


என்கின்றார்‌ கவிஞர்‌. சுவறாடலின்‌ கற்க தருமன்‌ எங்‌ 
கனம்‌ அநுபவித்தான்‌? அனைத்தையும்‌ இழந்த பிறகு தம்பியரையும்‌ 
தன்‌ மனைவியரையும்‌ இழந்து உலகப்‌ பழிக்கு ஆளாஇின்றான்‌. 


சிறுமை பலசெய்து சீரழிக்கும்‌ சூதின்‌ 
வறுமை தருவதொன்‌ றில்‌. 


என்ற வள்ளுவத்திற்குச்‌ சரியான இலக்கியமாகின்றான்‌. இதனால்‌ 
அரசவையில்‌ பெருத்த அவமானம்‌, பன்னிரண்டு ஆண்டுகள்‌ காடுறை 
வாழ்க்கை, ஓராண்டு கரந்துறை வாழ்க்கை இவனுக்குக்‌ கிடைத்த 
பரிசுகள்‌! 


குழந்தைகட்கு நீதிகள்‌ : பிஞ்சு மனங்கட்கும்‌ வாழ்க்கை 
யில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய வழிகளைக்‌ காட்டுகின்றார்‌ 4 


ஓடி விளையாடு பாப்பா ட நீ 
ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா! 

கூடி. விளையாடு பாப்பா!...ஒரு - 
குழந்தையை: வையாதே பாப்பா? 


இதில்‌ சின்னஞ்‌ சிறுவயதிலேயும்‌ சுறுசுறுப்பு வேண்டும்‌ என்கின்றார்‌. 
காலை எழுந்தவுடன்‌ படிப்பு_பின்பு 
கனிவு கொடுக்கும்‌, நல்ல பாட்டு; 
38. கே பா. ௪. 2. 36 : க 18 1. 


39. குறள்‌. ' 9384. ட்‌ 
தீ ப்பா பாப்பாப்‌. வாபி 


148 பாரதீயம்‌ 


க்கப்‌ மான்களை iam or எ தபநராவளைள ரகம. வதனா: ea ழு மழகக bir. 


மாலை முழுதும்விளை யாட்டு என்று 
ப்‌ ட தமம்‌. பாப்பா. 


என்று : - குழந்தைகட்குப்‌ படிப்புக்கும்‌ உடற்டயிற்கிக்கும்‌ ஊக்கம்‌ 
காட்டுகின்றார்‌. குழந்தைகட்கு நாட்டுப்பற்றும்‌ மொழிப்பற்றும்‌ 
இன்றியமையாதவை என்பதை, 


தமிழ்த்திரு நாடுதன்னைப்‌ பெற்ற-—எங்கள்‌ 
தாயென்று கும்பிடடி பாப்பா! 


சொல்லில்‌ உயர்வு தமிழ்ச்‌ சொல்லே... அதைத்‌ 
தொழுது படித்திடடி. பாப்பா 7 
சாதி வேற்றுமையைக்‌ களையும்‌ பாங்கில்‌, 


சாதிகள்‌ இல்லையடி. பாப்பா!-குலத்‌ 
தாழ்ச்சி உயரச்சிசொல்லல்‌ பாவம்‌; 
நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு 
நிறைய உடையவர்கள்‌ மேலோர்‌. 


என்று பிஞ்சு மனங்களில்‌ உயர்ந்த கருத்துகளை விதைக்கின்றார்‌. 


உயிர்க ளிடத்தில்‌அன்பு வேணும்‌; தெய்வம்‌ . 
உண்மையென்று தானறிதல்‌. வேணும்‌; 

வயிர முடையறநெஞ்சு வேணும்‌; -இது 
வாழும்‌ முறைமையடி பாப்பா! 


என்று அருட்பெருஞ்சோதி வள்ளலார்‌ பாணியில்‌ பாப்பாவிடம்‌ 
பேசுகின்றார்‌. பெண்‌ கல்விக்கும்‌ பெண்ணுரிமைக்கும்‌ முன்னுரிமை 
அளிக்கும்‌ கவிஞர்‌ “பாப்பாவுக்கு (பெண்‌ பிள்ளை) அறவுரை கூறுவது 
நம்மைச்‌ சிந்திக்க வைக்கின்றது. 


படித்துப்‌ பதவிகளிலிருப்பவர்க்கு :---இன்று நாட்டில்‌ படித்துப்‌ 
பல துறைகளிலும்‌ பணியாற்றுபவர்கட்கும்‌ நீதி வழங்குகின்றார்‌. 
ஏங்கும்‌ கடமை உணர்வும்‌, பொறுப்புணர்வும்‌ இல்லாமையைக்‌ 
காண்கின்றோம்‌. தாம்‌ வடிக்கும்‌ பதவியை. வைத்துக்கொண்டு 
சொல்லுவதற்கே கூச்சப்பட வேண்டிய அக்கிரமங்கள்‌. நடப்பது 
எங்கணும்‌ பெருவழக்காகிவிட்டது. . கல்லூரிகளிலும்‌ பல்கலைக்‌ 
கழகங்களிலும்‌ மதிப்பெண்கள்‌ வழங்குவதிலும்‌, மதிப்பெண்‌ பட்டி 
யலை மாற்றுவதிலும்‌ நடைபெறும்‌ ஊழல்கள்‌ சொல்லி முடியா. 
கலப்படக்காரர்கள்‌, கள்ள வணிகர்கள்‌, கடத்தல்‌ பேர்வழிகள்‌ 
இவர்கள்‌ நாட்டில்‌ விளைவிக்கும்‌. ஊழல்கள்‌ ஆயிரமாயிரம்‌. : “இவற்‌ 
ய ஆளுங்கட்சியிலுள்ள - அரசியல்வாதிகள்‌. - புரியும்‌ 


பாழ்க்கை உண்மைகள்‌ 


அகர மங்கள்‌,. சட்டத்‌ த்தை மறும்‌) போக்கு, டடத கய்‌ தமக்கு 


தன்மை விளைக்குமானு செய்யும்‌. சாணக்கியம்‌, ஈடும்‌ எடுப்பும்‌ . அற்ற 
“முறையில்‌. கையூட்டுப்‌ பேய்‌ தாஸ்‌ டவமாடுவதைப்‌ பார்த்துக்கொண்டு 
'வாளா இருத்தல்‌, தலைமைப்‌ பீடங்களிலிருப்போரே. .கையூட்டில்‌ 
மூலமாக இருத்தல்‌ முதல்‌ யவை இன்று அன்றாட வாழ்வில்‌ நாம்‌ 
காணும்‌ காட்சிகள்‌. இல்று பாரதியார்‌ வாழ்ந்து இவையெல்லாம்‌ 
“சுதந்தர இந்தியாவில்‌” நடைபெறுவதைக்‌ கண்டால்‌ என்ன செய்‌ 
வாரோ? அவருடைய மனம்‌ கொதித்து என்னென்ன பாடல்களைப்‌ 
படைக்குமோ? இவையெல்லாம்‌ படித்தவர்களால்‌ நடைபெறுவ 
தால்‌, 


படிச்சவன்‌ சூதும்‌ பாவமும்‌ பண்ணினால்‌ 
போவான்‌, போவான்‌, ஐயோவென்று போவான்‌! a1 


என்று மனம்‌ வருந்திக்‌ குடுகுடுப்பாண்டி வாயில்‌. வைத்துப்‌ பேசு 
கின்றார்‌ கவிஞர்‌, 


ஊழின்‌ பெருவலி : - பரல்வரைத்‌ தெய்வம்‌: எனக்‌ கூறப்படும்‌ 
ஊழின்‌ பங்கு பாஞ்சாலி சபதம்‌. முழுவதுமே. ஊடுருவி நிற்பதைக்‌ 
காஸ்‌ கின்றோம்‌.  இடத்திற்கேற்றவாறும்‌ சந்தர்ப்பத்திந்கேற்ற 
வாறும்‌ இதை மாந்தர்களின்‌ வாயிலாக ஊழின்‌ வலி எடுத்தோதப்‌ 
படுகின்றது. 


(1). பாண்டவர்களைச்‌ ,சூதிற்கழைக்குமாறு - தந்தையை 
வற்புறுத்‌ ்‌ தின்றான்‌ துரியோதனன்‌... அப்படிச்‌ செய்யாவிடில்‌ தன்‌ 
தலையைக்‌ கொய்து உயிர்‌ விடுவதாக மன்‌ திருதி 
ராட்டிரனின்‌ மனம்‌ தளர்வுறுகன்றது. விதியை நினைக்கின்றான்‌, 
பாண்‌ டவர்க்கு. அழைப்பு விடுக்கவும்‌. சம ன்‌. .. விதுரன்‌ 
“போச்சுது? போச்சுது பாரத நாடு: என்று ஏங்கிக்‌ கூறும்போது, 

சென்று வருகுதி, கும்பி, இனிமேல்‌ 

| இந்தனை ஏதும்‌ இதிற்செய மாட்டேன்‌! 

வெகு படுத்தனன்‌. | என்‌ னை 


a 


அன்று. விதித்ததை இன்றுத. டுத்தல்‌ 
யார்க்கெளி£ தென்று”. i 


விதியின்மீ த பாரம்போட்டு மெய்‌ சோர்ந்து விழுகின்றான்‌.. 


(2) தருமன்‌ அத்தினபுரம்‌ ம செல்ல ஒருப்படுகின்றான்‌ . 
த வில்‌ விசயனும்‌ தமைய்ன்‌ பேச்சைத்‌ தட்டிப்‌ பணிவோடு 


41]. ப பா. புதிய. கோணங்கி... 
42. LT. ச-1.த்5 : 113, 


பார fa யம்‌ 


பேசுகின்றனர்‌; ்‌ அவர்கள்‌ அழைப்பை ஏற்க ன ரவை பன்‌, அப்‌ 
போது பல நியாயங்களை எடுத்துரைக்கும்‌ தருமன்‌ “எல்லாம்‌ விதிப்‌ 
படி நடக்கும்‌: என்றும்‌, கடமையை ஆற்றுவது தம்‌ கடன்‌ என்றும்‌ 
வட்டிப்‌ 


(3) பாண்டவர்‌ அதன்பைற்சதிற்குள்‌. டயணப்படுகின்‌ றனர்‌ , 
இப்போது கவிப்பரிவு (Poetic sympathy) செயற்படுகின்றது. 
இது . கவிஞரின்‌ 'தற்கூற்றாக, விதியைப்பற்றிய விளக்கமாக 
வெளிப்படுகின்றது. இந்தப்‌ பயணத்தை -நெடுங்கரத்து விதிகாட்டும்‌ 
நெறி: என்றே குறிப்பிடுகின்றார்‌, கவிஞர்‌. மேலும்‌, விதியின்‌ திரு 
விளையாடல்களை “நரிவகுத்த வலையினிலே: (1.26 : 146) என்ற 
பாடலில்‌ அன்டன்‌ உறிய ட்டது மிக அர்‌ புதமாகக்‌ காட்டுவர்‌. 


(4) நாட்டினைப்‌ பணயம்‌ வைக்குமாறு தருமனிடம்‌ சகுனி 
சொல்லும்போது விதுரன்‌ வெகுண்டெழுந்து அறவுரை கூறுகின்றான்‌. 
இதனைக்‌ கேட்ட சுயோதனன்‌ விதுரளைப்‌ பலவாறு : ஏசுகின்றான்‌., 
அதற்கு விதுரன்‌ மறுமாற்றம்‌ உரைக்கும்போது தன்னை “விதி வழியை? 
நன்குணர்ந்தவனாகக்‌ குறிப்பிடுகின்றான்‌. “சரி சரி; இங்கே துரைத்துப்‌ 
பயனொன்றில்லை; மதிவழியே செல்லுக: என்று. வாய்மூடி. மெளனி 
யா&ன்றான்‌. 


(5) தலைவிரிகோலமாக அவைக்கு ்‌ இழுத்து வரப்பெற்ற 
இரெளபதியின்‌ அவல நிலையைக்‌ கண்ட வீமனின்‌ வேஞ்சினம்‌ 
கரைபுரண்‌ டோடுகின்றது. “கதிரை வைத்திழந்தான்‌ கையை எரித்‌ 
திட: “எரிதழல்‌ கொண்டுவா: என்று சகாதேவனைப்‌' பணீக்கும்‌ 
போது, பார்த்தன்‌ குறுக்கிட்டுப்‌ பேசும்‌ பேச்சில்‌ “விதியின்‌ - வலி? 
சுட்டப்பெறுகின்றது. “தருமத்தின்‌ வாழ்வதனைச்‌ சூது கவ்வும்‌? 
(5.67:: 283) என்ற அற்புதமான பாடலில்‌ “விதியின்‌ சதி:யைக்‌ 
காட்டுகின்றார்‌ கவிஞர்‌. I 


மேற்கூறியவாறு பாரதியின்‌ பாடல்கள்‌ உணர்த்தும்‌ உண்மைகள்‌ 
வாழ்க்கை உண்மைகள்‌ _ பலவாகும்‌. தமிழ்‌... இலக்கியச்‌ தைப்‌ 
பொறுத்தவரை, கவிதையின்‌ பொருளமைப்பே முக்கியமாகக்‌ 
கொள்ளப்பெறுகின்றது. "தமிழர்கள்‌ இன்பம்‌ என்ற சொல்லுக்குக்‌ 
கண்ட பொருள்‌ சற்று ஆழமுடையது. நிலைபேறுடைய இன்பத்‌ 
தைத்‌ தருவது எதுவாயினும்‌ _ அஃது உண்மையும்‌ ஆழகும்‌ உடைய 
தாயிருத்தல்‌ வேண்டும்‌ ' என்பது அவர்கள்‌ கொள்கை; 'மேனாட்டுக்‌ 
திறனாய்வாளர்களிலும்‌ . - இலர்‌ . இக்கொள்கையையுடையவர்கள்‌. 
“கவிதையை ஆராயுங்கால்‌.,. தம்முடைய முதற்சவனம்‌ சவிஞன்பால்‌ 
செல்ல வேண்டும்‌; அவன்‌ ஆளுமையிலும்‌ அவன்‌ உலகைப்பற்றிக்‌ 
கொண்டுள்ள மனப்பான்மையிலும்‌ செல்ல வேண்டும்‌; வாழ்க்கையை 
எவ்வாறு நோக்கி விளக்கத்‌. தருகின்றான்‌ ' என்பதைக்‌ கவனித்தல்‌ 


வாழ்க்கை உண்மைகள்‌ 151 


வேண்டும்‌. இது வெளிப்படையாகவும்‌ இருக்கலாம்‌; குறிப்பாகவும்‌ 
இதனைப்‌ பெற வைக்கலாம்‌. கலை, வடிவம்‌, வரலாறு போன்ற 
செய்திகளில்‌ நாம்‌ எவ்வளவு ஆழ்ந்திருந்தபோ திலும்‌, மேற்கூறிய 
கவிதையின்‌ முதனிலைக்‌ கூறுகள்‌ எவ்விதத்திலும்‌ நம்‌ பார்வை 
யினின்று நழுவாமல்‌ காக்க வேண்டும்‌ு:42 என்று அட்சன்‌ கூறுவதை 
ஈண்டுச்‌ சிந்தித்தல்‌ வேண்டும்‌. இதுபற்றியே கவிதையைப்பற்றிக்‌ 
கூறவந்த தொல்காப்பியரும்‌, ப 


இழுமென்‌ மொழியால்‌ விழுமியது நுவலல்‌ **. 


என்று கூறிப்போனார்‌. விழுமியதே கவிதையில்‌ கூறப்பெறல்‌ வேண்‌ 
டும்‌ என்பது தமிழரின்‌ சட்டம்‌. தமிழ்க்‌ கவிதைகள்‌ பெரும்பாலும்‌ 
அறங்கூறும்‌ இயல்பும்‌ கவிதை இயல்பும்‌ கொண்டே திகழ்கின்றன. 


43, Hudson, W. H,: An Introduction to the: Study of Literatures 
பக, 95. ப ன ர ரு 
44. . செய்யு. நூற்‌. 280 (இளம்‌). 


- இறையநுபவத்திற்கு அடுத்த நிலையில்‌ வைத்தெண்ணக்‌ 
கூடியது. இலக்கியச்‌ சுவையாகும்‌. இலக்கியச்சுவையில்‌ ஈடுபட்டு 
மனத்தை அதில்‌ பறிகொடுத்த புலவர்‌ ஒருவர்‌, 


இருந்தமிமே உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 
விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌! 


என்று தம்‌ அநுபவத்தை வெளியிடுகின்றார்‌. | தும்‌ வாழ்நாள்‌ முழு 
வதும்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ தேனை மாந்திய பாவேந்தர்‌, 


ப கன்னற்‌ 
பொருள்தரும்‌ தமிழே நீஓர்‌ 
பூக்காடு; நானோர்‌ தும்பி” 


என்று தம்‌ அநுபவத்தை வெளிப்படுத்துகின்றார்‌. இவர்கள்‌ இரு 
வரும்‌ தமிழ்‌ இலக்கியச்‌ சுவையில்‌ ஈடுபட்ட டப்ப தமிழ்ச்‌ 
சுவையை மாந்திய பாரதியாரும்‌, 


சொல்லில்‌ உயர்வுதமிழ்ச்‌ சொல்லே ;--அதைத்‌ 
தொழுது படித்திடடி பாப்பா! 


என்று தமிழ்ச்சொல்லின்‌ உயர்வைக்‌ கூறி அதைப்‌ படித்திடுமாறு 
பாப்பாவுக்கு ஆர்வம்‌ ஊட்டுகின்றார்‌. “யாமறிந்த மொழிகளிலே தமிழ்‌ 
மொழிபோல்‌ இனிதாவதெங்கும்‌ காணோம்‌: எல்கின்றார்‌. 


.... சுவைபற்றிய அடிப்படைக்‌ கருத்தை அறிந்துகொள்வதற்காக 
சில நிகழ்ச்சகளை உடன்‌ வைத்து எண்ணுவோம்‌. 


(1) வண்ணப்‌ படத்தில்‌ வரையப்பெற்ற பன்றி ஒன்று 
சேற்றில்‌ மூழ்கி வெளியேறிய தோற்றத்தை அப்படியே ஓவியர்‌ 
காட்டுவதாக வைத்துக்கொள்வோம்‌. அதைப்‌ பார்க்கும்‌ நாம்‌ 

அதனையே பன்முறை உற்று நோக்கி ஒருவித இன்பத்தை அடைகின்‌ 
றோம்‌ அல்லவா? ஆயினும்‌, பன்றி ஒன்று சேற்றில்‌ புரண்டு எழுந்து 
சேறும்‌ அழுக்குமாக நம்‌ எதிரில்‌ தோன்றினால்‌ நாம்‌ அக்காட்சியைக்‌ 
கண்டு இன்பம்‌ அடைகின்றோமா? இல்லையன்றோ? சில சமயம்‌ 
அக்காட்சியைக்‌ காணச்‌. சகியாமல்‌ அருவருப்புடன்‌ முகத்தைக்கூட 


1. . தமிழ்விடு. தூத கண்ணி. 151: 
2. அழகின்‌ சிரிப்பு... தமிழ்‌ பாட்டு. 10. 
3. பர. பா. பாப்பாப்‌ பாட்டு 12. 


கவிதைக்வில்‌ காணும்‌ சுவைகள்‌ [54 


வேறுப்க்க்மாகத்‌' "இருப்பில்‌. க்ளு வோல்‌ றோ? அதுவும்‌ 
சேற்று நாற்றமும்‌ சேர்ந்து வீசத்‌ தொடங்கினால்‌ சொல்ல வேண்டிய 
தில்லை. 


( 2) நாம்‌ அரிச்சந்திர நாடகத்தைப்‌ பார்க்கின்றோம்‌. 
சந்திரமதி சொல்லொணாத்‌ துயர்ப்பட்டும்‌ அதற்கு ஒரு முடிவு 
இல்லாமலும்‌ தவிக்கின்றாள்‌. இந்நிலையில்‌ அவளுடைய ஓரே மகன்‌ 
லோகிதாசன்‌ பாம்பால்‌ கடியுண்டு மயக்கமுற்றுக்‌ இடப்பதையும்‌, 
அவனைத்‌ தூக்கி மடியில்‌ கிடத்திக்கொண்டு அ தாங்க 
முடியாமல்‌ . தவிப்பதையும்‌ காண்கின்றோம்‌. இக்காட்டியைக்‌ 
காணும்‌. நம்‌ உள்ளம்‌ வருந்தாமலும்‌ உருகாமலும்‌ இருக்க முழுப்‌? A 
நாடகத்தைப்‌ பார்ப்போர்‌ கூட்டம்‌ சந்திரமதியாய்‌. நடிக்கும்‌ பேண்‌ 
ணின்‌ திறனைக்‌ கொண்டாடுவார்கள்‌; . அவர்கள்‌ கண்‌ களிலிருந்து 
கண்ணீர்‌ தாரை தாரையாய்‌ வடிந்த வண்ணமும்‌ இருக்கும்‌. இங்‌ 
கனம்‌ துக்கக்‌ கடலில்‌ மக்களை மூழ்கடித்த போதிலும்‌, மக்கள்‌ 
மறுமுறையும்‌ அந்நாடகத்தைப்‌ போட்டி போட்டுக்கொண்டு பார்க்‌ 
கச்‌ செல்லுகின்றார்கள்‌. யான்‌ காரைக்குடியில்‌ ஆசிரியப்‌ பயிற்சிக்‌ 
கல்லூரியில்‌ பணியாற்றியபொழுது, அந்த ஊரில்‌ பெண்‌ ணேடுத்து 
மணந்துகொண்ட மாணாக்கர்‌ ஒருவர்‌, மாமனார்‌ வீட்டிலிருந்து 
“கொண்டு கல்லூரியில்‌ சேர்ந்து பயிற்சி பெற்றார்‌. அவர்‌ அம்‌ 
பொழுது 5, 8, 1 வயதுகளில்‌ உள்ள மூன்று பிள்ளைகளின்‌. தந்தை. 
பெரியம்மை வீட்டிலுள்ள அனைவரையும்‌ - பார்த்‌ துவிட்டது. ஏதோ 
ஒருவகையில்‌ : பெரும்பர்லோர்‌ தப்பித்துக்கொண்டனர்‌; ஒரே வாரத்‌ 
தில்‌ பிள்ளைகள்‌- மூவரும்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக . அம்மை. நோயால்‌ 
மர்ண்டனர்‌: இக்காட்சியைக்‌. கேட்போ ருக்கே குலை நடுக்கம்‌ ஏற்படு 
கின்ற்தன்றோ? - நேரில்‌ கண்ட எனக்கு எப்படியிருந்திருக்கும்‌? 
இப்படி ஒரு காட்சியை மனம்‌ மறுபடி ஒருமுறை காண விரும்புமா? 


(3) கலிங்கத்துப்பரணீயில்‌ களம்‌ பாடியது. என்ற பகுதி 
யில்‌ போர்க்களக்கா ட்செளைப்‌ படிச்சில்‌ ே றாம்‌. கால்‌ வேறு,கை வேறு, 
குலை வேறாக வெட்டுண்டு கடக்கும்‌ வீரர்சனைப்ப ற்றிய செய்திகள்‌, 
மரித்த -கணவன்மார்களின்‌ உடலைத்‌ தேடிக்கொண்டு “வரும்‌ 
மனைவிமார்களின்‌ சோகக்‌ குரல்பற்றிய செய்திகள்‌, தலைமகள்‌, 
குற்றுயிராகக்‌ இடந்த தன்‌ கோழுநனின்‌ உடலைத்‌ தன்‌. மடியில்‌ 
இடத்திக்கொண்டு அழும்‌ சோகக்‌ காட்டுகள்பற்றிய செய்திகள்‌ 
போன்றவற்றைக்‌ கண்ணீர்‌ உகுத்துக்‌ கொண்டே. படிக்கின்றோம்‌; 
மீண்டும்‌ மீண்டும்‌ படிக்கின்றோம்‌; பலமுறை அக்காட்சகளை வரு 
ணிக்கும்‌ பாடல்களைப்‌ படிப்பதற்கு ஆர்வம்‌ - கொள்ளுகின்றோம்‌. 
இல ஆண்டுகட்கு முன்னர்க்கிழக்கு வங்காளத்‌ தில்‌ நடைபெ ற்ற போர்க்‌ 
OO “நேரில்‌ சென்று. - பார்த்தவர்கள்‌ “சொல்லக்‌ 
கேட்டதுண்டு. பிணத்தின்மேல்‌ " “பிணமாகக்‌ இ! ந்த. நிலைகள்‌ 


154 பாரதீயம்‌ 


தாங்க முடியாத நாற்றங்கள்‌ வீசும்‌ நிலைகள்‌, பிணங்களில்‌ 
புழுக்கள்‌ நெண்டும்‌ காட்சிகள்‌ - இவற்றைக்‌ கண்டதாகக்‌ கூறினர்‌. 
கேட்பதற்கே சகிக்கவில்லை; கண்டவர்கள்‌ நிலை எப்படி 
யிருந்திருக்கும்‌? 

உலகியல்‌ நிகழ்ச்சிகள்‌ சுவை தருவன அன்று : இணை இணை 
யாக உள்ள இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும்‌ சீர்தூக்கனால்‌. உலகிய 
லில்‌ நிகமும்‌ செயல்களால்‌ இன்பம்‌ உண்டாவதில்லை என்பது தெளி 
வாகும்‌. உலகியற்‌ செயல்களுள்‌ நகை, காதல்‌ போன்றவற்றில்‌. இன்பம்‌ 
உண்டாதல்‌ போன்று அழுகை, இழிவரல்‌, அச்சம்‌, வேகுளி முதலிய 
வற்றில்‌ இன்பம்‌ உண்டாதல்‌ இல்லை என்பது அனைவரும்‌ அறிந்த 
உண்மை. ஒரு சுவைக்குக்‌ கூறும்‌ இலக்கணம்‌ எல்லாச்‌ சுவைகளுக்கும்‌ 
பொருந்தவதில்லை. இதனால்தான்‌ சுவை இலக்கண நூலார்‌ 
உலகியலின்பத்தைச்‌ சுவையென்று கொள்ளாமல்‌ நாடகம்‌, காவியம்‌, 
ஓவியம்‌. இவற்றில்‌ காணும்‌ நிகழ்ச்சிகள்தாம்‌ சுவையாகின்றன என்று 
அறுதியிட்டனர்‌. மேற்காட்டப்பெற்ற மூன்று இணை நிகழ்ச்சிகளி 
அம்‌ ஒவியத்தில்‌ காணும்‌ பன்றியும்‌, நாடகத்தில்‌ வரும்‌ சந்திரமதியின்‌ 
நிலையும்‌, கலிங்கத்துப்பரணியின்‌ போர்க்களக்‌ காட்சிகளுந்தாம்‌ இன்‌ 
பத்தை விளைவிக்கின்றன என்றும்‌, அவற்றுக்கு இ ணையான உலகியல்‌ 
நிகழ்ச்சிகள்‌ சுவை பயப்பதில்லை என்றும்‌ அறிகின்றோம்‌. 


சுவை அநுபவம்‌ : நூலைக்‌ கையில்‌ எடுத்தவர்கள்‌ யாவரும்‌ 
சுவையில்‌ ஈடுபட முடியும்‌ என்று கருதுதல்‌ தவறு. நன்றாக மனத்‌ 
தைச்‌ செலுத்திப்‌ படித்து அடிக்கடி சுவைக்கும்‌ பழக்கமுடையோர்‌ 
கட்கே சுவை சிறிதளவு புலனாகத்‌ தொடங்கும்‌. இரத்தினம்‌ ஓர்‌ 
உயர்ந்த பொருள்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌. அதன்‌ பெருமையை, 
அதன்‌ தரத்தினை எல்லோரும்‌ அறுதியிட்டு அறிய முடிகின்றதா? 
இல்லையன்றோ? அதனைச்‌ சோதித்து அறிந்து பழயெவர்கட்கு 
மட்டிலுமே அதன்‌ பெருமை. புலனாகும்‌. இரங்கூன்‌ கமலம்‌, புஷ்ப 
ராகம்‌, வைரம்‌ -இந்த மூன்றுக்கும்‌ உள்ள வேற்றுமையை அவர்களே 
நன்கு அறிதல்‌ முடியும்‌. இத்தகைய கற்களின்‌ தரத்தினை அறியும்‌ 
“வாஸ்னை: உள்ளிருப்பவர்கட்கே பல தடவை பார்ப்பதால்‌ அதனை 
அறியும்‌ .திறனும்‌ பெருகும்‌. “வாஸனை இல்லாதவர்கள்‌ பல 
நாள்கள்‌ பல்லாயிரம்‌ இரத்தினங்களைப்‌ பார்த்தாலும்‌ அவர்கள்‌ 
மனத்தில்‌ யாதொரு மாறுபாடும்‌ உண்டாக மாட்டாது. காவியத்தில்‌, 
கவிதைகளில்‌ சுவை காண்பதும்‌ அப்படித்தான்‌. அதிலுள்ள சுவை 
களை அறிந்து சுவைப்பதற்கு வழிவழி வரும்‌. வாசனை: வேண்டும்‌ 
என்பர்‌ வடமொழி வாணர்கள்‌. 


சுவைகளின்‌ நுட்பமனைத்தும்‌ கண்ணாலும்‌ செவியாலும்‌ :திட்ப 
மாக அறியவல்ல நுண்ணறிவுடைய பெருமக்களுக்கே அவை புலப்படும்‌. 


Q ர்க்‌” எனைக்‌ கு வர்‌. 
கண்ணினும்‌. செ வியினும்‌ திண்‌ ணிதின்‌ உணரு 


உணர்வுடை மாந்தர்க்‌ கல்லது தெரியின்‌ ்‌ 
நன்னயப்‌ பொருள்கோள்‌ எண்ணருங்‌ குரைத்தேச்‌ 


என்ற நூற்பாவினால்‌ இஃது அறியப்பெறும்‌. 

சுவைபற்றிய விளக்கம்‌ : சுவை என்பது என்ன? அது காணப்‌ 
படும்‌ பொருளால்‌ காண்‌ போரகத்தின்‌ வருவதோர்‌ விகாரம்‌ “என்பர்‌ 
இளம்பூரணர்‌. ' “இருவகை நிலத்தின்‌ இயல்வது சுவையோ என்ற 
செயிற்றிய நூற்பாவினை எடுத்துக்காட்டி, அய்ப்போன்‌ செய்தது 
காண்‌ பேர்க்கு 'எய்துதல்‌ என்ற வேறொரு செயிற்றிய தூற்பாவால்‌ 
விளக்குவர்‌... ஈண்டு உய்ப்போன்‌ என்பது நடிகனை, நடிகன்‌ செய்யும்‌ 
அபிநயம்‌ . முதலியவற்றால்‌. அச்சுவை காண்போசிடம்‌ உண்டாதல்‌ 
கூடும்‌. இதனை வேறொரு வகையில்‌ மேலும்‌ விளக்கலாம்‌... இனிப்பு, 
கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, தவர்ப்பு, உறைப்பு என்பன அறுசுவைகள்‌ 
என்பதை நாம்‌ அறிவோம்‌. இவை நாவாகிய பொறி & வழியே ஓ 
வாது உள்ளத்தில்‌ தோன்றும்‌ உணர்ச்சிகளாகும்‌. இவ்வுணர்ச்‌2 
களைத்‌ தரும்‌ பொருள்கள்‌ முறையே கரும்பு, வேம்பு, புளி, கதய 
கடுக்காய்‌, மிளகு போன்றவைகளாகும்‌ என்டதை அறிவோம்‌.இவை 
“சுவைப்‌ பொருள்கள்‌: என்று வழங்கப்பெறும்‌. கரும்பினை நாவா 
இய பொறியால்‌ சுவை உணருமிடத்து இனிப்புச்‌. கவையுணர்ச்சி 
“தோன்றுகின்றது. _ அங்ஙனம்‌ 'தோன்றுங்கால்‌ அது காரணமாக 
விருப்புத்‌ "தோன்றுகின்றது. . இங்ஙனமே 'வேம்பினைச்‌ சுவைத்து 
உணருங்கால்‌ கைப்பு உணர்ச்சி தோன்றுகின்றது என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌... அது தோன்றுங்கால்‌ வெறுப்புத்‌ தோன்றுகின்றது என்‌ 
பதையும்‌ நாம்‌ உணர்கின்றோம்‌. இங்கனம்‌ உள்ளத்தே தோன்றும்‌ 
விருப்பு வெறுப்புகளே “உள்ளக்குறிப்புகள்‌- என்று வழங்கப்பெறு 
கின்றன. இத்தகைய உள்ளக்‌ குறிப்புகளைக்கொண்டு இச்சுவை 
யுணர்ச்திக்ள்‌ வெளிப்படுங்கால்‌ முகமலர்ச்சி, முகச்சுளிப்பு முதலிய 
மெய்க்குறிகளைக்கொண்டு பிறர்‌ அறியுமாறு வேளிப்படுகின்‌ றன ; » 
கைது “விறல்‌: அல்லது சத்துவம்‌: என்று வழங்கு 


தொல்‌. பொருள்‌. மெய்ப்‌. நூற்‌, 27. 


ன்‌ விறல்‌, பத்து வகைப்படும்‌. அவை மெய்ம்மயிர்‌. அிலிர்த்தல்‌க 
கண்ணீர்‌ வார்தல்‌, நடுக்கமெய்தல்‌, வியர்த்தல்‌, தேற்றம்‌, களித்தல்‌, 
விழித்தல்‌, வெதும்பல்‌,. சாக்காடு, குரல்‌ சிதைவு என்பனவாகும்‌, 
அவவிறல்‌, சுவைகளிலேை மனக்குறிப்பு 'உளதாயவழி உடம்பிலே 
தோற்றும்‌ ;.உடம்பினும்‌ முகத்து மிகத்‌ தோற்றும்‌ ; முகத்தின்‌. மிகத்‌ 
தோற்றும்‌. கண்களில்‌; .கண்ணின்‌. மிகத்‌ தோற்றும்‌ குண்ட 
யகத்துஃ . .இவை. எட்டென்பது வடநூலார்‌ மதம்‌. (கலப்‌. பக்‌, 84 
உ.வே.சா. அய்யர்‌ பதிப்பு). 


156 


வர்‌: இலக்கண நூலார்‌. .. எனவே, சுவையின்‌ இயல்பினை அறியு 
மிடத்துகாரணகாரிய முறையாகச்சுவைக்கு நிலைக்களனாய பொருள்‌; 
சுவை, குறிப்பு, விறல்‌ என்ற நான்கு வகைப்‌ பொருள்களை அறிகின்‌ 
றோம்‌. நாம்‌ ஒரு காவியத்தைப்‌ படிக்குங்கால்‌. நம்மிடையே உண்‌. 
டாகும்‌ இன்ப உணர்ச்சியே சுவையாகும்‌. மனம்‌ உணர்ச்சியால்‌ 
பூரித்திருக்கும்பொழுது அதில்‌ ஓர்‌ ஒளி வீசும்‌. -அதுவே இன்பம்‌; 
அதுவே ஆன்ம ஓளி. ஆன்மா அங்குத்தான்‌ பிரதிபலிக்கின்றது. 
அந்நிலையினை அடைவதற்கு மனம்‌ சலனமற்றிருத்தல்‌ வேண்டும்‌. 
அந்த அசைவற்ற நிலை. மனத்திற்குப்‌ பலவிதங்களில்‌ உண்டாகலாம்‌. 
யோகியர்‌ தம்‌ மனத்தை வசப்படுத்தி. நிலை நிறுத்திச்‌ சமாதி நிலை 
யில்‌ ஆன்ம ஒளியைப்‌ பெறுகின்றனர்‌. உறக்கத்திலும்‌ மனம்‌ 
சோர்ந்து அசைவற்றுக்‌ திடக்கும்பொழுது அங்கும்‌ ஆன்மா. தோற்ற 
மனளிக்கின்றது ; இன்பமும்‌ தலைகாட்டுகின்றது. _ காவியங்களைப்‌ 
- படித்து உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ மனம்‌ பூரிக்கும்பொழுது ஆன்ம ஒளி 
வீசும்‌; மனத்திற்கும்‌ மட்டற்ற மகிழ்ச்சியும்‌ ஏற்படும்‌... 


ன்‌ சுவைப்‌ பாகுபாடு : . சுவையின்‌ பாகுபாட்டையும்‌. ட காண்‌ 
போம்‌, நம்முடைய பேச்சும்‌. எழுத்தும்‌ உணர்ச்சியுடன்‌. நின்றுவிடு 
இன்றன. ஆகவே, சுவையைப்‌ (ரஸத்தைப்‌) பாகுபாடு. செய்வது 
இயலாத்தாகின்றது. சுவை நிறைந்த. மாம்பழத்தைத்‌ தின்ற 
ஒருவன்‌ அதன்‌ சுவையைப்பற்றிப்‌ பலவாறு வருணிக்கலாம்‌.. ஆனால்‌ 

அதன்‌ கவையை அவன்‌. பிறரால்‌ உணரும்படி செய்தல்‌ இயலாது. 
பிறரும்‌ அம்மாம்பமுத்தைத்‌ தின்று சுவைத்தாலன்றி அதன்‌ சுவையை 
உணர முடியாது. சுவை ஒருவருடைய அநுபவம்‌. அதைப்‌ பிறருக்கு 
எடுத்துக்‌ கூற எவராலும்‌ இயலாது. எனவே, சுவை இலக்கண 
நூலார்‌ கவை நிலையை வைத்துக்கொஸ்டு அதனை வகுத்துக்‌ 
காட்ட முற்படாமல்‌, சுவைக்கு முன்னிலையாகின்ற உணர்ச்சிகளை 
வைத்துச்‌ சுவைசளைப்‌ பாகுபாடு செய்தனர்‌. நம்‌ மனத்தில்‌ 
தோன்றக்கூடிய எண்ணற்ற உணர்ச்சிகளை ஒன்பதாகப்‌ ' பிரித்துள்ள 
ணர்‌ அவர்கள்‌ ; அனைத்தும்‌ இந்த ஒன்பதிற்குள்ளேயே அடங்கும்‌ 
என்பது கன்‌ கருத்தாகும்‌.” இந்த ஒன்பதிற்குப்‌ புறம்பான மன 


6. இங்கனம்‌ இலக்கண நூலார்‌ கூறும்‌ சுவைக்கப்படும்‌ 
பொருள்‌, சுவை, குறிப்பு, விறல்‌ என்பவற்றையே உள 
வியலார்‌ முறையே பொருள்‌ (01௦௦0), . புலன்காட்சி 
(Perception), பொது உணர்வு (அதுபவம்‌), உடல்நிலை 
மாறுபாடுகள்‌ (ஜப. 848108) என்று கூறுவர்‌... 


7. இசையினை ஏழே சுரத்தின்‌. சேர்க்கையாக உணர்த்த 

. வில்லையா? . ஆயிரக்கணக்கான . சுவை உணவு வகைகள்‌ 

இருந்தும்‌. அவற்றை: ஆறு சுவைக்குள்‌ அடக்கிவிட 
வில்லையா? அவற்றைப்‌ போ லவே. இதுவும்‌ என்க. 


கல ்‌ 


ரிதைகளில்‌ வனம்‌ சுவைகள்‌ 157 


நிலையே தல்‌ என்பது , அவர்களுடைய தவறா த்து உலகப்‌ ப்‌ பொருள்கள்‌ 
எந்த விதமான மன பாவங்களை எழுப்பினாலும்‌. அவற்றை இத்த 
ஒன்பதற்குள்‌ ஒன்றாகவே பாகுபாடு செய்துவிடலாம்‌. இந்த 
ஒன்பது சுவைகட்கும்‌ அவர்கள்‌ தனித்தனி. பண்ட டை. 
அவை | 


- வடமொழி தமிழ்‌ 
1. இருங்காரம்‌ உவகை 
2. கருணம்‌ அழுகை 
3. வீரம்‌ பெருமிதம்‌ 
4. ரெளத்திரம்‌ வெகுளி 
5. ஹாஸ்யம்‌ தகை 
6. பயானகம்‌ அச்சம்‌ 
7.  பீபத்ஸம்‌ இழிவரல்‌ 
8. அற்புதம்‌ மருட்கை 
9. சாந்தம்‌ (நடுவுநிலை) 


என்பனவாகும்‌. இவற்றுள்‌ சாந்த ரஸம்‌ உலகியலின்‌ நீங்கினார்‌ 
பெற்றியாகலின்‌ அதனை யொழித்து ஏனைய எட்டனையுமே பரத. 
முனிவர்‌ தமது நூலில்‌ கூறியுள்ளார்‌. ஆசிரியர்‌ தொல்காப்பிய 
னாரும்‌: அவ்வாறே எண்‌ சுவைகளையே கூறியுள்ளார்‌. * 


| பாரதியார்‌ பாடல்களில்‌ ௬வைகள்‌ : .. பாரதியார்‌ பெரும்‌ 

பாலும்‌ வடமொழி அலங்கார நூல்களின்‌ அடிப்படையிலேயே 
தம்‌ பாடல்களில்‌ ரஸங்களை அமைத்துள்ளபடியால்‌ அந்த அடிப்‌ 
படையிலேயே அவர்‌ காட்டம்‌ ரஸங்களைக்‌ காண்பது பொருத்த 
மாகும்‌. 


சிருங்காரம்‌ : வடமொழி வாணர்கள்‌ சிருங்காரத்தைச்‌ “ஏம்‌ 
போக இதிருங்காரம்‌: (காதலன்‌-காதலி. சேர்ந்திருக்கும்‌ தீ மலையைச்‌ 
சித்திரிப்பது) என்றும்‌, “விப்ரலம்பசிருங்காரம்‌* (காதலன்‌ - காதலி 
பிரிந்திருக்கும்‌ நிலையைக்‌ கூறுவது) என்றும்‌ இருபிரிவாகப்‌ பிரித்துப்‌ 
பேசுவர்‌, காதலியைக்‌ கண்டு உள்ளம்‌ பூரிக்கும்பொழுது அவளை 
அணுகித்‌ தழுவுவது ஒரு மனநிலை; அப்பொழுது மனத்தை ஒருபுற 
மாய்‌. நிறுத்தித்‌ தன்‌ காதலியின்‌ அழகிய செயல்களையும்‌ இனிய 
சொற்களையும்‌ கண்டு மகிழ்வது அதிலும்‌ மேலான மனநிலை. 


8... சுவைபற்றி இதற்கு மேல்‌ விளக்கம்‌ வேண்டுவோர்‌ இத்த 
ஆசிரியரின்‌ கண்ணன்‌. பாட்டுத்திறன்‌ (சர்வோதய இலக்கியப்‌ 
பண்ணை, மதுரை - 1) என்ற நூலில்‌ இயல்‌3 - ல்‌ (ரஸத்‌ 
தைப்பற்றிய ஒரு இறு விளக்கம்‌) கண்டு தெளிக. 


158 பாரதீ! யம்‌ 


இதனையே. சுவைஞர்கள்‌ ற்ற தன்‌ டடத எக இந்த 
. இரண்டு வகையும்‌ சேர்க்கையுள்‌ அடங்கும்‌. 


சாத்திரம்‌ பேசுகன்றாய்‌_— கண்ணம்மா! 
.. சாத்திர மேதுக்‌ கம! 

ஆத்திரங்‌ கொண்டவர்க்கே— கண்ணம்மா! 
சாத்திர முண்டோடீ! 

மூத்தவர்‌ சம்மதியில்‌--வதுவை 
முறைகள்‌ பின்பு செய்வோம்‌; 

காத்திருப்‌ பேனோ 2௨ இதுபார்‌, 
கன்னத்து முத்தமொன்று!? 


இதில்‌ நாயகன்‌ நாயகியைக்‌ கண்டு உள்ளம்‌ பூரிக்கின்றான்‌; அவளிடம்‌ 
பேச்சுக்‌ கொடுக்கின்றான்‌. வதுவை முறையைப்‌ பின்னர்‌ மூத்தவர்‌ 
சம்மதியில்‌ செய்வோம்‌: என்று கூறி வேகமாக நெருங்கி நாயகியின்‌ 
கன்னத்தில்‌ பக்கம்‌ ஊன்றி விதைக்கின்றான்‌! 


இன்னொரு பாடலில்‌ நாயகன்‌-—நாயகியினிடையே காதல்‌ 
உரையாடல்‌ த்‌ த்க்‌ ற து. 


தலம்‌ தரவ அன்‌ கண்ட பயன்‌. ப 
சோதி மறைத்துமொரு காதலிங்‌ குண்டோ? 


யாரிருந்‌ தென்னையிங்கு தடுத்திடுவார்‌-— வலு 
வாக முகத்திரையை அகற்றி விட்டால்‌? 
காரிய மில்லையடி வீண்பசப்பிலே_- கனி 
கண்டவன்‌ தோலுரிக்கக்‌ காத்தி ௬ப்பனேர? 10 


இந்த இரண்டு நிகழ்ச்கெஞம்‌ சம்போக இருங்காரத்தைச்‌ இத்திரிப்‌ 
பாவையாகும்‌.. 


சம்போக இருங்காரத்தைவிட .-விப்ரலம்ப. சிருங்காரமே: 
உயர்வு பெற்று விளங்கும்‌. இருங்காரத்தைப்‌ பிரிவில்‌ வருணிப்பதி 
லேயே கவிஞர்கள்‌ அதிக. மகிழ்ச்சி. அடைவர்‌, . தலைவன்‌. தலைவி 
யாருக்குச்‌ இனத்தாலும்‌, வேற்று நாட்டிற்குச்‌ செல்வ தாலும்‌, சாபத்தா 
லும்‌ மணந்துகொள்வதற்கு . முன்‌. நிகழும்‌. இடையுறுகளாலேயே 
பலவிதங்களில்‌ பிரிவு நிகழலாம்‌... "ஒவ்வொன்றையும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைத்தபொழுது விரிவாகக்‌ . கேட்போர்‌. இன்புறத்தக்க முறையில்‌ 


9. கஸ்‌ ணம்மா- என்‌ காதலி (1)— 
10. கண்ணம்மா என்‌. காதலி (8). 12, 2. 


கவிதைகளில்‌ காணும்‌ சுவைகள்‌ . 159 


சித்திறித்துள்ளனர்‌ வடமொழிப்‌ புலவர்கள்‌. தமிழ்‌ இலக்கியத்திலும்‌ 
புணர்ச்சி நிலையைக்‌ குறிப்பிடும்‌ குறிஞ்சி, முல்லைத்‌ நிணைகளை 
விடப்‌ பிரிவினைத்‌ தெரிவிக்கும்‌ பாலைத்திணையும்‌, பர்‌ ஒரு 
வகையில்‌ பிரிவினையே காட்டும்‌ நெய்தலும்‌ மருதமும்‌ அதிக இன்பம்‌ 
பயப்பதை நாம்‌ நன்றாக அறிவோம்‌. 


கனவு கண்டதிலே.... ஒருநாள்‌ 
கண்ணுக்குத்‌ தோன்றாமல்‌ 
இனம்‌ விளங்க வில்லை எவனோ 
என்னகந்‌ தொட்டு விட்டான்‌ 
வினவக்‌ கண்விழித்தேன்‌. சகியே 
மேனி மறைந்து விட்டான்‌; 
மனதில்‌ மட்டிலுமே புததோர்‌ 
_ மகிழ்ச்சி கண்டதடீ/13 


பாரதியாரின்‌ இந்த பாடல்‌ விப்ரலம்ப நிலையைச்‌ இத்திரிக்‌ 
கின்றது. பாரதி நாயகி தன்னுடைய பிரிவு நிலையை அற்புதமாகப்‌ 
புலப்படுத்துகின்றாள்‌. கனவில்‌ கண்ட காதலன்‌. மறைந்துவிட்ட 
போதிலும்‌ அவள்‌ மனத்தில்‌ தன்‌. பிரிவினால்‌ புதியதோர்‌ மகிழ்ச்‌ 
இயை விளைவித்துவிடுகின்றான்‌. தான்‌ பெற்ற அந்த மகிழ்ச்சியை 
இன்ப உணர்ச்சியைத்‌ - தன்‌ தோழிக்கு அற்புதமாகச்‌ சித்திரித்துக்‌ 
காட்டுகின்றாள்‌. 


_கருணம்‌ : இந்த ரஸம்‌ “சோகம்‌: என்ற ஸ்தாயி பாவத்தால்‌ 
பிறப்பது. நம்‌ நாட்டுக்‌. கவிஞர்கள்‌ ஒரு காவியத்தில்‌ அல்லது. நாடகத்‌ 
தில கருண ரஸமே கடைசி வரையில்‌ நிற்க வேண்டும்‌ என்று பாடுபட, 
வில்லை. ரஸம்‌ என்ற மட்டில்‌ கருணத்திற்கு ஒரு குறைவுமில்லை. 
ஆயினும்‌, துக்க உணர்ச்சியே அதன்‌. . நிலைக்களமாதலால்‌ அதனை 
மேலை நாட்டாரைப்போல்‌ குல்லு வளர்க்கவில்லை. 


தமிழில்‌ கருணம்‌ அழுகை என்று வழங்கப்பெறும்‌. ' அழூகை 
என்பது, அவலம்‌; இரக்கம்‌... ' தொல்காப்பியர்‌ கருத்துப்படி அவலம்‌ 
தானே. அவலித்தலும்‌, பிறர்‌. அவலங்கண்டு அவலித்தலும்‌ என இரு 
வகைப்படும்‌. பின்னது கருணம்‌ என்றும்‌, அஃதுடன்‌ சுவை ஒன்பது 
தாதலும்‌ உண்டு என்றும்‌. கூறுவர்‌ பேராசிரியர்‌ .12 துச்சாதனனால்‌ 
தலைவிரிகோலமாக  . அவைக்கு . . இழுத்துவரப்பெற்ற திரெளபதி 
நீதி கேட்ட்முகின்றாள்‌, 
“17. கண்ணன்‌. என்‌ காதலன்‌ (1). 
72. விரிவான விளக்கத்தை இவ்வாசிரியரின்‌ “தொல்காப்பியம்‌ 
காட்டும்‌ வாழ்க்கை: (பழனியப்பா. பிர தாஸ்‌, சென்னை-14) 


என்ற நூலில்‌ 22-வது கட்டுரை 8... அழுகை . என்ற 
தது ல லம்‌ காண்க. 


விம்மி பழுதான விதி யோ. ணவ 
அம்மி மிதித்தே அருத்ததியைக்‌ | காட்டியெனை 
வேதச்‌ சுடர்த்தீமுன்‌ வேண்டி மணஞ்செய்து. 

பாதகர்முன்‌ இந்தாள்‌ பரிசழிதல்‌. காண்பீரோ! ச 


இப்பாடற்பகுதியில்‌ திரெளபதி பண்டைய நிலை கெட்டு வேறொரு 
வாறாகியநிலையை நிலைத்து அழுகின்றான்‌. இ இதில்‌ கருண ரஸத்தைக்‌ 
கண்டு அநுபவிக்கலாம்‌. 


திரெளபதியின்‌ நிலை கண்டு: வீடுமன்‌ அவளிடம்‌ பேசுகின்றான்‌: 


சூதிலே வல்லான்‌ ணி தொழில்வழியால்‌ 

மாதரசே, நின்னுடைய மன்னவனை வீழ்த்திவிட்டான்‌.. 
மத்றிதனி லுன்னையொரு பந்தயமா வைத்ததே 
குற்‌ றமென்று சொல்லுகிறாய்‌, கோமகளே, பண்டையுக. 
வேத முனிவர்‌ விதிப்படி, நீசொல்லுவது 

நீதமெனக்‌ கூடும்‌; நெடுங்காலச்‌ செய்தியது !. 
ஆணொடுபெண்‌ முற்றும்‌ நிகரெனவே அந்நாளில்‌ 
பேணீவந்தார்‌. பின்னாளில்‌ இஃது பெயர்ந்தபோய்‌ 
இப்பொழுதை நூல்களினை யெண்ணுங்கால்‌, ஆடவருக்‌ 
கொப்பில்லை ,மாதர்‌, ஒருவன்தன்‌ . தாரத்தை 
விற்றிடலாம்‌; தானமென வேற்றவர்க்குத்‌ தந்திடலாம்‌, 
முற்றும்‌ விலங்கு முறைமையன்றி வில்லை 14 


இதில்‌: பண்டைய நிலைமை கெட்டு வேறொருவாறாகிய நிலையைக்‌ 
கண்டு வீடுமன்‌ தனக்குத்‌ இங்கு தடுக்கும்‌ திறமின்மைக்கு வருந்து 
தின்றான்‌. 


வீரம்‌ : எந்தச்‌ இக்கலான சந்தர்ப்பத்திலும்‌: மனம்‌ குன்றாமல்‌ 
விடாமுயற்சியைக்‌. கடைப்பிடிப்பவனே வீரனாவான்‌ ., தவிர, ஆயுள்‌ 
முழுவதும்‌ தனது புலன்களை அடக்கப்‌ பாடுபடுவதுங்கூட வீரத்தின்‌ 
அடையாளம்‌ ஆகும்‌. (எ-டு. வீடுமன்‌, தலை அறுபட்ட பிற்கும்‌ முண்‌ 
டங்கள்‌ சையில்‌ ஏந்திய சத்தியோடு வீரனொருவன்‌ பகைவரோடு சிறிது 
நேரம்‌ போரிட்டதாசப்‌ புராணங்களில்‌ போர்‌ வருணனையில்‌. காண 
லாம்‌. (எ-டு. ) கும்பகருணன்‌. இபிச்சக்கரவர்த்‌ இ ஒரு புறாவின்‌ உயிரைக்‌ 
காத்தற்பொருட்டுத்‌. தன்‌ தொடையிலிருந்து தசையை அறுத்துக்‌ 
கொடுத்ததும்‌, அரிச்சந்திரன்‌ சத்தியத்தை நிலைநாட்ட நினைக்க 
வும்‌ முடியாத துன்பத்தை அநுபவித்ததும்‌ வீரத்தின்‌ தோற்றங்கள்‌ 
என்று ஏற்க வேண்டும்‌. இதில்‌ பெரியோர்கள்‌ ஒரு வரம்பு கட்டி 
விருக்கின் இனர்‌. எத்தகைய துன்பம்‌ நேரிட்டாலும்‌ அசனைச்‌ இறிதும்‌ 
ச்‌ பா. ௪. 5. 62. - அற்று, 
டை 5, 6: 59-64. 


14, 


கவிதைகளில்‌ காணும்‌ சுவைகள்‌ 


பொருட்படுத்தாமல்‌ இருப்பது. சாந்த கிலும்‌ னரத்திலும்‌. ஏற்படும்‌, 
ஆயினும்‌, தான்‌ என்ற அகங்காரம்‌ சிறிதஎ:வாகிலும்‌ இருந்தால்‌ அது 
வீரமாகிவிடும்‌. இல்லாவிடில்‌ சாந்த நிலைதான்‌. இந்த வேறு 
பாட்டை வைத்துக்கொண்டுதான்‌ நாம்‌ வீர ஈஸத்தை அறுதியிடல்‌ 
வேண்டும்‌... 


வீரத்தைத்‌ தமிழில்‌ பெருமிதம்‌ என்று குறிப்பர்‌. அஃது 
ஏனைய பெருமைகளோடும்‌ ஒப்ப நில்லாது பேரெல்லையாக நிற்ப 
தால்‌ பெருமிதம்‌ எனப்பட்டது என்பார்‌ பேராசிரியர்‌. துச்சாதனன்‌ 
திரெளபதியைத்‌ துகில்‌ உரிகையில்‌ சனம்‌: கொண்ட வீமன்‌ தரும 
னிடம்‌ தம்‌ புகழ்பற்றிப்‌ பேசுகின்றான்‌ ்‌ 


சோரத்தில்‌. கொண்ட. தில்லை... அண்ணே! 
... சூதிழ்‌. படைத்த தில்லை. 
வீரத்‌ இனாற்‌ டடைத்தோம்‌- வெம்போர்‌ 
வெற்றியினாற்‌ படைத்தோம்‌. 


இப்பாடலில்‌ வீமன்‌, திரெளபஇியைப்‌ பெற்ற தம்‌ புகழை நினைந்து 
கூறுவதைக்‌ காண்க. இசைமை, பெருமிகுத்தின்‌ திலைக்களன்களில்‌ 
ஒன்று என்பது தொல்காப்பிய விதி. 


ரெளத்திரம்‌ : பகைவன்‌ செய்த. திச்செயல்கனை நினைந்து; 
மனம்‌ கொதிக்கும்‌ நிலையைக்‌ “குரோதம்‌: என்று வழங்குவர்‌, 
குரோத. உணர்ச்சியில்‌ மலர்ந்த. ரஸமே... அவையே ரேளத்திர 
மாகும்‌. -ரெனத்‌ இற ரஸமே தமிழில்‌ வெகுளிச்‌ சுவை என்று டக்‌ 
பெறுகின்றது.  கரந்துறை. வாழ்க்கை நிறைவு பெற்றதும்‌ பாண்ட 
வார்கள்‌. எவ்வளவோ இன்னல்களுக்கிடையில்‌ போருக்கு. ஆயத்து 
மாதின்றனர்‌. வீமனுக்கு உள்ளம்‌ பூரிக்கன்றது. தங்களை அவ 
மதித்து வீண்‌ இரெமங்களுக்கு ஆளாக்கிய துரியோதனனையும்‌ துச்சா 
தனனையும்‌ பழிவரங்க நல்ல தருணம்‌ வாய்த்ததென்று அவன்‌ 
உள்ளம்‌ இன்பத்தால்‌ ,பொங்குகின்றது. இந்தநிலையில்‌ கண்ணனைத்‌ 
தூத்னுப்பிச்‌ சமாதானம்‌ செய்துகொள்ளலாம்‌ என்று தரும்புத்திரர்‌ 
இர்மானித்தது அவன்‌ செவியில்‌, விழுகின்றது. சினம்‌ தாங்க. மூடிய 
வில்லை. பொங்கி எழுகின்றது. தானே 5) ரில்‌. பெரில்‌ இறங்கித்‌ 
துரியோதனனைப்‌ பழிவாங்கத்‌ . தீர்மானிக்க ின்றான்‌ வீமன்‌. 
இதனை அறிந்த. சகாதேவன்‌, “அண்ணா, பெரிய அண்ணனின்‌ மனம்‌ 
நொத்துவிடும்‌. அண்ணனுக்கு விரோதமர்கப்‌ பேசுவது நீதியன்று" 
என்று வேண்டுகின்‌ றான்‌. 


hye "பாஞ்சா - அவ, ம்‌ த்‌ ததும்‌. ஞ்‌ றிட கல்லல்‌ ல்‌ ட்டு 


162 பாரதீயம்‌ 


முடைய ர ர. பிக்க வழி ன்‌ கொடியவன்‌ துரியோத 
னன்‌. அவனை நான்‌ விட்டு வைக்கப்‌ போவதில்லை. அவனுக்குத்‌ 
துணை செய்த துச்சாதனனையும்‌ விட்டுவிட மாட்டேன்‌. “கண்ணன்‌ 
பதத்தில்‌ ஆணையிட்டுச்‌ ண்ட க்‌ ப “துரியோதனனின்‌ 


.. தொடையைப்‌ பிளந்து உயிர்‌ மாய்ப்பேன்‌. “தம்பி துச்சாதனனின்‌ 


தோள்களைப்‌ பிய்ப்பேன்‌. உன்‌ அண்ணன்‌ சமாதானம்‌ செய்து 
"கொள்ளட்டும்‌.. தான்‌ பேரர்‌ தொடுக்கே றன்‌. இன்று ஒருநாள்‌ அவர்‌ 
எனக்கு அண்ணனும்‌. அல்லர்‌; நான்‌ அவருக்குத்‌ தம்பியும்‌ அல்லன்‌” 
- என்கின்கின்றான்‌. இத்தகைய . மனோவேகந்தான்‌ “குரோதம்‌ 
என்பது. இதனை வீரத்திற்கு உறுப்பாகவும்‌, அளவு கடந்து நிற்கும்‌ 
- வீரத்தின்‌ நிலை என்றும்‌ கூறலாம்‌, நாட்டியக்‌ கலையில்‌ பரத 
முனிவர்‌ ரெளத்திர. ரஸத்தில்‌: இருந்து கருணம்‌ ஏற்படுவதாகக்‌ 
கூறுவர்‌. மேலும்‌, குரோதம்‌ என்பது மனிதனுடைய பகுத்தறிவைக்‌ 
இழடக்கிப்‌ பொங்கி எழும்‌ ஓர்‌ உணர்ச்சி. அஃது ஒரு பேயின்‌ வேகத்‌ 
தோடு கிளம்புவதால்‌ அதன்‌ செயல்கள்‌. பின்னர்‌ வருந்தத்தக்கவை 
யாகவே இருக்கும்‌. “குரோதம்‌ கொண்டவன்‌ குருவையும்‌ கொல்‌ 
வான்‌: என்பது முதுமொழி. பரசுராமர்‌, தம்‌ தந்தைக்குக்‌ கார்த்த 
வீரியன்‌ அவமானம்‌ விளைவித்ததால்‌ க்ஷத்‌ இரிய குலத்தையே குரோ 
குத்தால்‌ அழிக்கக்‌ கங்கணம்‌ கட்டிக்கொண்டார்‌. முடிவில்‌ . தம்‌ 
யேோசனை இல்லாச்‌ செய்கையை நினைத்துப்‌ பலவிதத்தில்‌ வருந்திய 
தாகவும்‌ வரலாறு கூறுகின்றது. 


| டு நிகாத்த துச்சாதனன்‌  திரெளபதியின்‌ மைக்குழல்பற்றி 
இழுப்பதைக்‌ காணும்‌ வீமனுக்குக்‌ கரைமீறி எழுகின்றது வெஞ்சினம்‌. 
குருமனை நோக்கிப்‌ பேசுகின்றான்‌. அந்தப்‌ பேச்சின்‌ இறுதிப்‌ பகுதி: 


துருபதன்‌ மகளைத்‌... திட்டத்‌ 
துய்ம னுடற்‌. பிறப்பை 

இருபகடை யென்றாய்‌-—. ஐயோ! 
இவர்க்‌ கடிமை ப்‌ 


*இது பொறுப்பில்லை, _— தம்பி! 
... எரிதழல்‌ கொண்டுவா 
கதிரை வைத்திழந்தான்‌- அண்ணன்‌ 
- கையை எரித்திடுவோம்‌. 15 


என்று வீமன்‌ சாதேவிட ன்னர்‌ னால “பேச்சில்‌ வெகுளிச்‌ 


ஹாஸ்யம்‌ : தமிழில்‌ a நகை”. என்று. வழங்கப்பெறும்‌. 
இயற்கைக்கு றாக. எை தயாகிலும்‌. நாம்‌. உணர நேர்ந்தால்‌ அது 
இத்‌ ட சச, 


தம்மிடத்தில்‌ 'நகைப்பினை ன்னும்‌, ஆடவன்‌. ஒருவன்‌ கி்‌ 
அணியும்‌ சேலையை வேட்டிபோல்‌ உடுத்திச்‌ சேன்றால்‌ அவனைப்‌ 
பார்ப்பவர்களின்‌ உள்ளத்தில்‌ ஒரு வேற்றுமைணர்ச்சி ிறக்கின்‌ து. 
இதனையே நாம்‌ “ஹாஸ்யம்‌: என்ற மனோபரவமாய்க்‌ கருதுகின்‌ 
றோம்‌. பள்ளிகள்‌, கல்லூரிகளில்‌ நடைபெறும்‌ பக லு தை ங்கு 
யில்‌ (Fancy dress competition) விதவிதமான நகைச்சுவை 
நிகழ்ச்சிகளைக்‌ காணலாம்‌. தெனாலிராமன்‌ கசையில்‌ பல நகைச்‌ 
சுவை நிகழ்ச்சிகளைக்‌ கண்டு களிக்கலாம்‌. எனவே, ஹாஸ்யத்திற்கு, 
இதுதான்‌ காரணம்‌ என்று அறுதியிட்டுக்‌ கூறுவது பிசகு. 


அரசியல்‌, சமூக இயல்‌, குடும்ப இயல்‌... இவைபற்றி. இதழ்களில்‌ 
வெளியாகும்‌ எண்ணற்ற. துணுக்குகளும்‌, கேலி (குறும்பு) ஒவியங்‌ 
களும்‌ நகைச்சுவையை எழுப்புகின்றதைக்‌ கண்டு மகிழலாம்‌. வீலை 
வாசிகள்‌. இராக்கெட்டு வேகத்தில்‌ ஏறிக்கொண்டு போன்றன. 
'தொலைடேூயிலும்‌ வானொலியிலும்‌ விலைவாசிகள்‌ இறங்குமூக 
மாக உள்ளன என்ற ட. விலைவாபெற்றி அரசு தயாரித்து 
வேளியிடும்‌ புள்ளி. விவரங்களும்‌ முன்னுக்குப்‌ பின்‌ முரணாகக்‌ 
காணப்படுவதால்‌ :உம்மணா மூஞ்சுகளும்‌:கூடச்‌ இரித்துவிடுகின்‌. 
தார்கள்‌! இவை உலக வாழ்க்கையில்‌ வருவதால்‌ இலக்கண விதிப்படி. 
ரஸமாகாவிட்டாலும்‌ நன்றாகப்‌. பழகிப்போன இவை இரவை 
விளைவிப்பதைவிட நகைப்பையே விளைவிக்கின்றன. 
“கண்ணன்‌... என்‌ தாய்‌: என்ற பாடலில்‌, 
சாத்திரம்‌ கோடிவைத்தாள்‌;- அவை 
தம்மினும்‌ உயர்ந்ததோர்‌ ஞானம்‌ வைத்தாள்‌. 
மீத்திடும்‌. பொழுதினிலே நான்‌ க 


வேடிக்கை யுறக்கண்டு நகைப்பதற்கே 
கோத்தபொய்‌ வேதங்களும்‌-- மதக்‌ 


கொலைகளும்‌ அரசர்தம்‌ கூத்துக்களும்‌ 
மூச்‌ தவர்‌ பொய்ந்தடையும்‌- இள 
மூடாதம்‌ கவலையும்‌  அவள்பு. னைத்தாள்‌:! 8 
பொய்‌ வேதங்கள்‌, மதக்கொலைகள்‌, அரசர்தம்‌. கூத்துகள்‌ (அற 
சியல்வாதிகளின்‌ தாடகங்கள்‌!) மூத்தவர்‌ பொய்ந்நடை இளமூடர்‌ 
கும்‌ கவலைகள்‌-இவை நடைமுறையில்‌ இருப்பதைக்‌ கண்டு ஹவர்‌ ... 
தகைக்காமலிருந்தால்‌ அவர்‌. “சித்தம்‌ தெளிய மருந்தொன்று:. கண்‌. 
றிய வேண்டியதுதான்‌! 
அத்தினபுர. லருணனையில்‌ வரும்‌. ஒரு பாடல்‌: 
மெய்ச்‌ சவர்‌ பலருண்‌. கயாம்‌ ப வெறும்‌ - 
ன வேடங்கள்‌ பூண்‌ டவர்‌ பலருண்‌ 
உய்த்திடும்‌ "சிவஞானம்‌... கனித்‌ 
- தோர்த்திடும்‌. மேலவர்‌. பலருண்‌. டாம்‌; 


விரக, 


ட்ட 


16. கண்ணன்‌— என்‌ தாய்‌ - 9. 


பொய்த்த விந்திரசாலம்‌-- நிகர்‌ 
பூசையும்‌ கிரியையும்‌ புலைநடையும்‌ 
கைத்துடும்‌ பொய்ம்மொழியும்‌--கொண்டு 
கண்மயக்‌ காற்பிழைப்‌ போர்பலராம்‌!? 


இப்பாடலில்‌ வரும்‌ நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ சமய விதிகள்‌, சட்டங்கள்‌ 
வழி நடைபெற்று வருவதை . நாம்‌ காணும்போது உண்மையில்‌ 
“ஹாஸ்யத்தை: அநுபவிக்கத்தான்‌ செய்கின்றோம்‌. 


பயாநகம்‌ : பயம்‌ மாந்தர்கட்கு உடன்பிறந்த சொத்து. பயம்‌ 
என்ற உணர்ச்சியற்றவர்களே இல்லை என்றே சொல்லலாம்‌. 
பயத்தை உண்டாக்கும்‌ யொருள்கள்‌ மனிதர்க்கு மனிதர்‌ வேறு 
படலாம்‌. பய உணர்ச்சி மட்டிலும்‌ எல்லோருக்கும்‌ பொதுவானது. 
ஆனால்‌, இவ்வளவு பழக்கமான உணர்ச்சியாக இருந்தபோதிலும்‌ 
பயத்தை ஓர்‌ இலக்கியத்திற்கு முக்கிய ரஸமாகக்‌ கவிஞர்சள்‌ விவரிக்க 
வில்லை. ஆயினும்‌, சில இடங்களில்‌ இந்த ரஸம்‌ சிறப்பாகவே 
சித்‌ திரிக்கப்பெற்றுள்ளது. பாரதத்தில்‌ விராடன்‌ மகன்‌ உத்தர 
குமாரன்‌ இந்த ரஸத்திற்கு ஏற்ற நாயகனாக அமைகின்றான்‌. 
விராடநகரில்‌ போர்க்கொடி உயர்த்தப்பெற்றபொழுது இவன்‌ 
அந்தப்புரத்தில்‌ மறைந்துகொள்வதும்‌, இவனைப்‌ பிரகந்நளை 
என்ற பெயரிலுள்ள பார்த்தன்‌ வல்லந்தமாய்த்‌ தேரில்‌ ஏற்றிக்கொண்டு 
போர்க்களத்திற்குக்‌ கொண்டுபோனாலும்‌ இவன்‌ அச்சத்தால்‌ நடுங்கி 
முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டு இருந்ததும்‌, டகைவர்கள்‌ ஓடிவிட்ட 
னர்‌ என்று அறிந்தவுடன்‌ ஆறுதலடைந்து பெருமூச்செறிந்து தெளிவு 
வுற்றதுமான நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ டயத்திற்குத்‌ தக்க சான்றுகளாகவே 
அமையும்‌. 


கண்ணன்‌-என்‌ காதலன்‌-(2) என்ற பாடலில்‌ கொலை வேடன்‌ 
பாரதி நாயகியைச்‌ சந்தித்துக்‌ காதல்‌ பேச்சினைத்‌ தொடங்கிய 
பொழுது இவளைப்‌ பய உணர்ச்சி ஆட்கொள்ளுகின்றது. 
கண்ணே, எனதிருகண்‌ மணமே ௨௨ ல.” | 
கட்டித்‌ தழுவமனம்‌ கொண்டேன்‌ 
சோர்ந்தே படுத்திருக்க லாமோ? நல்ல. 
துண்டக்‌ கறிசமைத்துத்‌ தின்போம்‌ சுவை 
தேர்ந்தே கனிகள்‌ கொண்டு வருவேன்‌-- நல்ல 
கடத்‌ ஒண்டு. கன்‌ 
இற்றுப்‌ போகவிழித்‌ துரைத்தான்‌.. 118 
சர்ட்‌. பார்ப்ப ச 188 ப ப 
18. கண்ணன்‌... என்‌ காதலன்‌-(3)-(6-8). 


கவிதைகளில்‌ கர ௮ ம்‌ ௫ வைகள்‌ 


என்ற நங்கு எயில்‌: பய உணர்ச்சி ராம எனகு காணலாம்‌. 
இந்தப்‌ பய உணர்ச்சியால்‌ பாரதி. நாயகி *இருகரமும்‌ கவித்து அந்த 


நீசன்‌ முன்னர்‌ இவற்றைச்‌. சொல்லுகின்றாள்‌ : 


“அண்ணா உனதடியில்‌: வீழ்வேன்‌... எனை 
அஞ்சக்‌ கொடுமை சொல்ல. வேண்டா பிறன்‌ 
 கண்ணாலஞ்‌ செய்துவிட்ட பெண்ணை உன்‌ றன்‌ 
கண்ணாற்‌ யார்த்திடவுந்‌ தகுமா??? 


இந்தப்‌ பகுதியில்‌. பயத்தினால்‌ . ஏற்படும்‌ 
கின்ற து. 


பாரதியார்‌ தம்‌ கால நிலைமை மக்களின்‌ நிலைமையைக்‌ கூறும்‌ 
“நெஞ்சு பொறுக்குதிலையே:3₹ என்ற பாடலில்‌, 


அஞ்சி அஞ்சிச்‌ சாவார்‌... இவர்‌ 
அஞ்சாத பொருளில்லை அவனியிலே; 
வஞ்சனைப்‌ பேய்கள்‌ என்பார்‌....இந்த 
ப மரத்தில்‌ என்பார்‌; அந்தக்‌ குளத்தில்‌ என்பார்‌ 
துஞ்சுது முகட்டில்‌ என்பார்‌...-மிகத்‌ 

துயர்ப்படுவார்‌ எண்ணிப்‌ பயப்படுவார்‌! 


என்ற இந்தப்‌ பகுதியில்‌ அச்ச உணர்ச்சி பொங்கி வழிவதைக்‌ காண 
லாம்‌. 


நிபத்ஸம்‌ : அருவருப்பு அல்லது. “இழிவு: த்ர 
க்‌ செயல்களுக்கும்‌ வல்‌, சுவையை இடியா நம்‌ 


கு திரையும்‌. அடிபட்டு அதில்‌ தோய்ந்து ப்பன்‌ - எல்லாம்‌. நினைக்‌ 
கும்போது மனத்தை வெறுக்கச்‌ செய்யும்‌... . | 
வ்ருணித்துக்‌ கவிஞர்கள்‌ ரஸிகர்களை / 
னர்‌... கலங்கு தன்ன்‌ ்‌ போர்க்களக்‌. 


செயலாலும்‌ இச்சுவை ர்‌ க்கும்‌, 


பாரர தி்‌ நாயகி நள்ளிரவில்‌ தூங்குவதா. கய்‌ பாசா 
தீ ட. 0 றத்‌. தமழ்‌ செவிலித்தாய்‌ என்‌ 


க. பூப்‌ ்‌ பக்‌ 


166 பாரதீயம்‌ 


கூனன்‌ ஒருவன்வந்திந்‌ நாணி பின்னலைக்‌ 
கொண்டை மலர்சிதற நின்றிழுத்ததும்‌ 

ஆனை மதம்பிடித்திவ்‌ வஞ்சி .யம்மையின்‌ 
அருகினி லோடஇவள்‌ மூர்ச்சை யுற்றதும்‌ 

பானையில்‌ வேண்ணெய்முற்றும்‌ தின்று விட்ட தால்‌ 
பாங்கி யுரோகிணிக்கு தோவு கண்டதும்‌ 


பத்தினி. யாளையொரு பண்ணை. ௦ வளியில்‌. 
பத்துச்‌ சிறு ர்வந்து முத்த மிட்டதும்‌ 
நத்தி்‌ மகளினுக்கோர்‌ சோதிடன்‌ வந்து 
நாற்ப தரசர்தம்மை வாக்க ளித்ததும்‌ 
கொத்துக்‌ கனல்விழியக்‌ கோவினிப்‌' பெண்‌. ணைக்‌ 
கொங்கத்து மூளிகண்டு கொக்க ரித்ததும்‌ 
வித்தைப்‌ பெயருடைய வீணி யவளும்‌ 
மேற்குத்‌ திசைமொழிகள்‌ கற்று வந்ததும்‌ 
எத்தனை பொய்களடி! என்ன கதைகள்‌!21 


என்று குறியிடம்‌: செல்லக்‌ காத்திருக்கும்‌ நாயகியின்‌ காதில்‌ விழு. 
கின்றன. இவள்‌ காதில்‌ விழுந்த செயல்கள்‌ யாவும்‌ அருவருப்பை 
- விளைவிக்கக்கூடியவை என்பது சொல்லாமலே போதரும்‌. 


அற்புதம்‌ : இசனைத்‌ தமிழில்‌ வியப்புச்‌ (மருட்கைச்‌) சுவை 
என்று. வழங்குவர்‌. மக்கள்‌ பல பொருள்களைக்‌ கண்ணுறுங்கால்‌ 
அவற்றோடு தம்‌ மனநிலையைச்‌ சேர்த்துச்‌ சிறப்பாக அநுடவிக்கும்‌ 
பழக்கம்‌ ஏற்பட்டுள்ளது. ஒரு பொருளைக்‌ கண்ணால்‌ கண்டவுடன்‌ 
அதைப்பற்றிச்‌ சில எண்ணங்கள்‌ மனத்தில்‌ உதிச்கின்றன. எதிரில்‌ 
காண்ப்பெறும்‌ பொருளின்‌ பண்புகள்‌, அகன்‌ "சிறப்பியல்புகள்‌ 
இவைபற்றி ஆராய்கின்றனர்‌. பிறகு தம்‌ மனநிலைக்கு ஏற்றவாறு 
அப்பொருள்களை உட்கொள்ளுகின்றனர்‌. இது. வழக்கமாக நடை, 
பெறுவது. இதற்கு மாறுபாடாக எதையாவது கண்ணுற்றால்‌ உடனே 
வியப்புணர்ச்சி எழுகின்றது. “வியப்பிற்கும்‌ . நகைப்பிற்கும்‌ பொருள்‌ 
களின்‌ இயற்கைக்‌ குணங்கள்‌. மாறியிருப்பது பொதுவான காரணம்‌. 
ஆனால்‌, தகைப்பிற்குரிய. பொருள்‌ இய ற்கையினின்று மா 'அபடுவதுடன்‌ 
பிறரால்‌. வேண்டாத வண்ணமும்‌. அமைந்திருக்கும்‌; வியப்பு. அங்ஙன 
மன்று... அதள்‌, பரிணாமம்‌ யாவராலும்‌ . விரும்பத்தக்க. வண்ணம்‌ 
இருக்கும்‌. , சில இடங்களில்‌ விரும்பத்தகாத முறையிலும்‌ மாறுதல்‌ 
உண்டாம்‌: பார்ப்போரை. வியக்கச்‌ செய்வதும்‌ உண்டு. இதை 
மறுப்பதற்கில்லை. ஆயினும்‌, நாம்‌. எதிர்பாராத - முறையில்‌. ஒன்று 

21. கண்ணன்‌. என்‌ காதலன்‌... (2-2, 3, 4, 


கவிதைகளில்‌ கானும்‌ : சுவைகள்‌ 


அவபன அதனை எண்டது என்றும்‌, ட தயமன்கல்‌ மாறாகப்‌ 
பரிணாமம்‌ ஏற்பட்டால்‌ நகைப்பு உண்டாகும்‌ என்றும்‌ இரண்டிற்கு 
முள்ள வேற்றுமையை அறிதல்‌ வேண்டும்‌. வியப்பும்‌ நளைப்பும்‌ வேறு 
வேறு உணர்ச்சிகள்‌. என்பதில்‌ ஐயமில்லை. அதற்குக்‌ காரணத்தை 
மட்டிலும்‌ தனியாய்‌ விளக்க முடியாவிடினும்‌ நம்‌ மனமே இரண்டு 
விதமாக ஏற்பதை உணர்கின்றோமன்றோ? அந்தந்த இடங்களில்‌ 
அவ்வவற்றிற்கேற்ற காரணங்கள்‌ இருப்பதாலேயே சில. இடங்களில்‌ 
விந்தையும்‌, சில இடங்களில்‌ நகைப்பும்‌ ஏற்பவெதாய்‌ ஒப்ப 
வேண்டும்‌. | 
இரண்டு. எடுத்துக்காட்டுகளால்‌ இதனை விளக்கலாம்‌. 
யசோதைப்‌ பிராட்டிக்குப்‌ பரத்தாமனே குழந்தையாக இருக்கின்‌ 
றான்‌: என்பது எப்படித்‌ தெரியும்‌? அவள்‌ கண்ணனைச்‌ சாதாரணக்‌ 
குழந்தையாகவே எண்ணீயிருந்‌ தாள்‌. ஒருநாள்‌. கண்ணன்‌ மண்‌ ணைத்‌ 
தின்பதைப்‌ பார்த்தவிட்டாள்‌. மண்ணைத்‌ தின்றது தவறு 
என்று மகனைக்‌ கண்டித்தாள்‌. கண்ணன்‌ தான்‌. மண்ணைப்‌ புசிக்க 
வில்லை என்று: மறுத்தான்‌. உடனே அவனை. அதட்டி வாயைத்‌ 
திறந்து காண்பிக்கச்‌ செய்தாள்‌. அவன்‌ வாயைத்‌ திறந்ததும்‌, அதில்‌ 
பதினான்கு உலகங்களையும்‌ கண்டாள்‌; அசைவற்று நின்றுவிட்டாள்‌ 
ஒரு கணநேரம்‌. குழந்தையின்‌ காலில்‌ விழுந்து கும்பிடவும்‌ கருதி 
விட்டாள்‌. பிறகு நிதானித்தாள்‌. குழந்தை வாயை மறுபடியும்‌ 
நோக்கினாள்‌. வெறும்‌ வாய்தான்‌ இருத்தது. கண்ணன்‌ கோவர்த்‌ 
தனத்தைத்‌ தூக்கி நிறுத்தி ஆயர்களையும்‌ 'ஆநிரைகளையும்‌ காத்த 
நிகழ்ச்சி ஆயர்களையும்‌ நம்மையும்‌ வியப்புறச்‌ செய்வதோடு 
கல்மாரியை ஏவிய இந்திரனையும்‌ வியப்புறச்‌ செய்தது. 


இவை நிற்க. இவ்வுலகம்‌ எப்படித்‌ தோன்றியது? இதற்குக்‌ 
காரணம்‌ என்டை-இதுவும்‌ வியப்பைத்‌ தருவதுதான்‌. பாரதியாரின்‌ 
ஒரு பாடலில்‌, ப 


பூமிக்‌ கெயை னுப்பினான்‌;.... அந்த 
புதமண்ட லத்தில்‌என்‌ . தம்பிக ளுண்டு; 
நேமித்த நெறிப்படியே-இந்த. 
நெடுவே ரியெங்கணும்‌. நித்தம்‌ உருண்‌ே 
போமித்‌' கரை -கள்‌.22. 


என்ற. பகு த. ிய்ப்பண்ர்ச்கியை எழுப்புகின்‌ 'றதன்றோ? 


இன்னொரு பாடலில்‌. அலக்‌. காட்டியைச்‌ இத்திரித்துக்‌ காட்டு 
இன்றார்‌. 'கொல்லோவியமாக.. 


விண்டு ரைக்க அறிய அரிதாய்‌ 
ர விரிந்த வான வேளிஃயன நின்றனை; 
அண்ட கோடிகள்‌ வானில்‌ அமைத்தனை? 
ஆவற்றில்‌ எண்ணற்ற வேகஞ்‌ சமைத்தனை; 
மண்ட லத்தை அணுவணு வாக்கினால்‌, . 
வருவ தெத்தனை அத்தனை யோசனை 
கொண்ட தூரம்‌ அவற்றிடை வைத்தனை 
கோல மேநீனைக்‌ காளியென்‌ நறேத்துவேன்‌?* 


பார்த்தன்‌. “விசுவரூப தரிசனம்‌: காண்பதுபோல்‌ அகல உலகக்‌ 
காட்சியைக்‌ (Uநரyéersal i$) காண்கின்றார்‌ கவிஞர்‌. இஃது 
அன்னை பராசக்தியின்‌ லீலை என்றும்‌ கருதகின்றார்‌; இந்தப்‌ 
பாடலும்‌ நம்மிடையே அற்புத உணர்ச்சியை எழுப்புவதை உணர்‌ 
லாம்‌. இந்தக்‌ காட்சியையே வேறொரு விதமாகவும்‌ காட்டுவார்‌? 


நக்க பிரானருளால்‌_—_ இங்கு 

நடைபெறும்‌ உலகங்கள்‌ கணக்கிலவாம்‌! 
தொக்கன அண்டங்கள்‌_—-வளர்‌ 

தொகைபல கோடிபல்‌ கோமழ்களாம்‌! 
இக்கணக்‌ கேவரறீவார்‌- டவி 

எத்தனை யுளதென்ப தியாரறிவார்‌! 


தக்க பிரானறிவான்‌;-— மற்று 
நானறி யேன்பிற நரரறியார்‌; 
தொக்கபே ரண்டங்கள்‌-—. கொண்ட 
தொகைக்கெல்லை யில்லையென்று சொல்லுகின்ற 
தக்கபல்‌ சாத்திரங்கள்‌--ஒளி 
தருகின்ற வானமோர்‌ கடல்போலாம்‌; 
அக்கட லதனுக்கே_ எங்கும்‌ 
அக்கரை இக்கரை யொன்றில்லையாம்‌, 


இக்கட லதனகத்தே... அங்கங்‌ 

கிடையிடைத்‌ தோன்றும்புன்‌ குமிழிகள்போல்‌. 
தொக்கன உலகங்கள்‌: தசைத்‌ 

தூவேளி யதனிடை விரைந்தோடும்‌; 
மிக்கதோர்‌ வியப்புடைத்தாம்‌-— இந்த ' 

வியன்பெறு பத காட்சி கண்டீர்‌ 24, 


முன்காட்டிய பாடலில்‌ “வியன்பெரு வையத்‌ தின்‌ காட்சியை: அன்னை 
யின்‌ லீலையாகக்‌ கண்ட கவிஞர்‌ @ தில்‌ அப்பனின்‌. திருவிளையர்௩ 


25. தோ. பா: 84. .மகாசக்‌ ற வாழ்த்து-1. 
ஆ. 42. கோமதியின்‌. மகிமை. 5௧,6, 7. 


காட்டி, நம்‌ அகத்தில்‌ வியப்புணா்ச்சியை எழுப்புகின்றார்‌; நாமும்‌ 
அற்புத ரஸத்தை  மாந்திக்‌ சளிக்கின்றோம்‌. . 


வாகக்‌. காண்‌ 


என்று பண்டைப்‌ பெரியோர்கள்‌ கருதுவர்‌. இதில்‌ உண்மை இல்லா 
மல்‌ இல்லை. ஒரு பொருள்‌ உருவெடுப்பதற்கு முன்‌ சமநிலையில்‌ 
தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. அங்கனமே உருவழிந்த பிறகும்‌ 
சமநிலையைகத்தான்‌ அலது அடைய வேண்டும்‌. ப இவ்வுண்மையை 
எவரும்‌ எளிதாக உணரலாம்‌. அட்விதமே ரஸங்கள்‌ உருவெடுத்து 


பற்றெனில்‌ 


170 பாரதீ யம்‌ 


ள்‌ * 


யோர்கள்‌ ரின்‌ பருவத ற்கு த்‌ தவம்‌ ன்று பாடுபடுகன்ற 
னர்‌. சமம்‌ ஓர்‌ உயர்ந்த மனநிலை... அதனை. எய்தப்பெற்றவன்‌ 
சாமானிய மனிதனைப்போல்‌ இருப்பதில்லை. . அவன்‌. வேறு வித 
மாகவே தோற்றுவான்‌. அத்தகைய மகான்கலைப்பற்றியும்‌ கவிஞர்‌ 
கள்‌: குறிப்பிட்டுள்ளனர்‌. இரண்டு எடுத்துக்காட்டுகள்‌ இந்நிலை. 
தெளிவாக்கும்‌. 


(1) மகளிர்‌ நீராட்ப்போகும்‌ வழியில்‌ ஒரு - _மண்கட்டியைத்‌ 
தலையணையாக வைத்துக்கொண்டு சதாசிவப்‌ - பிரம்மம்‌ படுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதைக்‌ கண்ணுற்ற மகள்‌ "ஒருத்தி. பாரடி, 
இந்தச்‌ சதாசிவக்‌ கட்டைக்கு த்‌ தலைக்கு உயரங்கூட வேண்டியிருக்‌ 
கிறது! என்று பரிகாசமாகச்‌ சொல்லிப்‌ போனாள்‌. இதனைச்‌. செவி 
யுற்ற. சுவாமிகள்‌, ஆ! நமக்குத்‌ துறவு பூண்ட பிறகுகூடத்‌ தலைக்கு 
உயரத்தால்‌ ஏற்படும்‌ இன்பத்தில்‌ நாட்டம்‌ ஏற்பட்டது தவறு: என்று 
அதனைத்‌ தள்ளிவிட்டுப்‌. படுத்திருந்தார்‌. நீராடித்‌ திரும்பியபோது 
முன்‌ பரிகசித்த அதே மகள்‌ ஐயையோ! பார்த்தாயா? இந்தச்‌ 
சதாசிவக்‌ கட்டைக்கு ரோஷம்‌ வேறு. என்‌ பரிகாசம்‌ . அந்தக்‌ 
கட்டைக்கு. ரோஷத்தை உண்டாக்கிவிட்டது போலும்‌! என்று 
கூறினாள்‌. உடனே சதாவெ பிரம்மம்‌ அம்மண்கட்டியை . எடுத்து 
மறுபடியும்‌ தலைக்கு வைத்துக்கொண்டார்‌, பிறர்‌, சொல்லுக்குத்‌ 
தம்மைக்‌ கட்டுப்படுத்தக்கொள்வது சரி அல்ல என்று கருதி. 


(2) இராமகிருஷ்ண பரமஹம்ஸர்‌ ஒரு சமயம்‌ தம்‌ . மனைவி 
யுடன்‌ வாரணாசியை நோக்கி நடந்து. 'சென்றுகொண்டிருந்தார்‌. 
வழியில்‌: ஒரு ' தங்கத்‌ துண்டு கிடந்தது. அதைத்‌ தம்‌. "துணைவி கண்‌ 
டால்‌ . ஆசைப்பட்டுவிடுவாள்‌ . என்று: கருதிய இராமகிருஷ்ணர்‌ 
அதனை மறைக்க முயன்றார்‌. . அச்செயலைக்‌ கவனித்த அவர்‌ 
துணைவி “என்ன அது? தாங்கள்‌ எதையோ மூடுகின்‌ நீர்க்ளே: என்று 
வினவினாள்‌. வேறு வழியில்லாமல்‌ பரமஹம்ஸர்‌ உண்மையை 
நவில . வேண்டியதாயிற்று. உடனே. அந்தத்‌ தேவி, “உங்களுக்கு : 
இன்னும்‌ தங்கம்‌ வேறு, மண்கட்டி. வேறு என்ற வேற்றுமை தெரி 
கின்றதா!: என்று தத்ர பல) 


வசட பல்க அனான்‌ இன்பத்தை: நாம்‌. அண்க்கலாம்‌... த 
கூறிய இரண்டு நிகழ்ச்சிகளும்‌: நமக்குச்‌. சாந்தநிலை இட்டுவதுஅரிது 
என்பதை விளக்கினாலும்‌ சாந்த ரலத்திற்கே அவை எடுத்துக்காட்டு 
களாக, அமைவதில்‌. இருவேறு. கருத்துகள்‌ இருக்க . முடியாது. ' பாரதி 
is 'பாடல்களைம்‌: அக்கு கண்பத்‌ அவல்‌ த்த ம்‌ யாழி 


கவிதைகளில்‌ காணும்‌ சுவைகள்‌ 177 


எனக்கு வேண்டும்‌. . வரங்களை து 
இசைப்பேன்‌ கேளாய்‌ கணபதி! 

மனத்தில்‌ சலனம்‌ இல்லாமல்‌ 

மதியில்‌ இருளே தோன்றாமல்‌ 

நினைக்கும்‌. பொழுது நின்மவுன ... 
நிலைவந்‌ இடநீ செயல்‌ வேண்டும்‌? 8, 


சார்ந்து நிற்பாய்‌ எனதுளமே 
சலமும்‌ கரவும்‌ சஞ்சலமும்‌ 
பேர்ந்து, பரம சிவாநந்தப்‌ 
பேற்றை நாடி, நாள்தோறும்‌ 
ஆர்ந்த வேதப்‌ பொருள்காட்டும்‌ 
ஐயன்‌, சக்தி தவப்பிள்ளை 
கூர்ந்த இடர்கள்‌ போக்கிடுநங்‌ 
கோமான்‌ பாதக்‌ குளிர்நிழலே?8, 


என்ற விநாயகப்‌ பெருமான்மீது இசைத்த பாடல்களில்‌ சாந்த 
ரஸத்தைக்‌ காணலாம்‌; கவிஞர்‌ வேண்டுவது அதனைத்தான்‌ என்ப 
தனையும்‌ தெளியலாம்‌. 


அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி 
அகத்திலே அன்பினோர்‌ வெள்ளம்‌, 

பொறிகளின்‌ மீது தனியர சாணை, 
பொழுதெலாம்‌ நினதுபே ரருளின்‌ 

நெறியிலே நாட்டம்‌! கருமயோ கத்தில்‌ 

... நிலைத்திடல்‌ என்றிவை அருளாய்‌ ப 

குறிகுண மேதும்‌ இல்லதாய்‌ அனைத்தாய்க்‌ 
குலவிடு தனிப்பரம்‌ பொருளே 37 


என்று பரம்பொருளை வேண்டுவதிலும்‌ இந்தச்‌ சாந்தரஸம்‌ தட்டுப்‌ 
படுவதைக்‌ கண்டு தெளியலாம்‌. 


. இறுவாய்‌ : நம்‌ நாட்டுப்‌. பெரியோர்கள்‌. ரத்‌ 
ரஸத்தை முக்கியமாகக்‌ கூறியதிலிருந்து இலக்கியம்‌ மனத்திற்கு 
இன்பமளிப்பதைவிட உள்ளத்திற்கு அமைதி அளிக்கவல்லதாயிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்று கருதியது தெளிவாகின்றது. ரஸம்‌, அநுப 
வத்தை மட்டிலுமே கு திப்பிடும்‌. தம்முடைய அநுபவத்தை எடுத்துக்‌ 
கூற எவர்க்கும்‌ திறன்‌ இல்லை. முழுமையான இன்ப அநுபவத்திற்கு : 
"தட்‌ தோரிய வாட விடத்‌ மாலை_7. | 


26. டி. டி. 15. 


ச சுயசரிை த 49. 


172 


அயர்ந்து நன்றாய்‌ உறங்கும்‌ நிலையையே சமமாகக்‌ கூறலாம்‌. உறக்‌ 
கத்தில்‌ நாம்‌ என்ன செய்தோம்‌ என்று யாருக்கும்‌ புலப்படாமற்‌ 
போனாலும்‌, விழித்தவுடன்‌ ஒரு புதுவகையான உணர்ச்சி நம்‌ உடல்‌ 
முழுதும்‌ பரவியிருப்பதை உணரலாம்‌. அங்ஙனமே, ஒரு காவியத்தைப்‌ 
படித்தாலும்‌, ஒரு நாடகத்தைப்‌ பார்த்தாலும்‌ ரஸிகர்களாயெ நமக்குப்‌ 
புலன்களின்‌ தெளிவு ஏற்படுகின்றது. இலக்கியத்தில்‌ நாம்‌ ரஸம்‌ 
அநுபவித்ததன்‌ பயன்தான்‌ நம்‌ புலன்களின்‌ கெளிவு என்பதை அறி 
கின்றோம்‌. ப 


10. பாடல்களில்‌ படிமங்கள்‌ 


இறைவன்‌ நமக்குப்‌ புலன்களையும்‌ நுண்ணிய அறிவையும்‌ 
தல்கியிருப்பது அவற்றைத்‌ தக்க முறையில்‌ பயன்படுத்த வேண்டும்‌ 
என்பதற்காகத்தான்‌. வேதாந்திகள்‌ “புலனடக்கம்‌: என்று குறிப்‌ 
பிட்டிருப்பது புலன்களை தன்னெறியில்‌ செலுத்துவதுதான்‌ என்‌ 
பதைத்‌ தெளிவாக உணர்தல்‌ வேண்டும்‌. அங்ஙனமன்றிப்‌ gsbet aires 
கம்‌* செய்தல்‌ மிகமிகக்‌ கொடுமையாகும்‌. புலன்களை. நன்னெ ஜிப்‌ 
படுத்தி இயற்கை அன்னையுடன்‌ சற்று. உதவாட்டம்‌ வைத்துக்‌. 
கொண்டாலும்‌, இலக்கியங்களைப்‌ படித்து அறுபவிக்கக்‌ . கற்றுக்‌ 
கொண்டாலும்‌, அந்த உறவும்‌, அநுபவமும்‌ தமக்கு அளிக்கும்‌. 
ஆறுதல்‌ மிகப்பெரிது. அவை நம்மை வாட்டும்‌ வறுமைப்‌ பிணி 
யிலிருந்தும்‌, மேல்‌ அலுவலர்களும்‌ முதலாளிகளும்‌ ஒயாமல்‌ துன்‌ 
புறுத்தவதனின்றும்‌ ஓரளவு தப்பலாம்‌; அவந்றை மறக்கவும்‌ செய்ய 
லாம்‌. இதனால்‌ நம்மிடம்‌ என்றுமில்லாத ஊக்கம்‌ தலையெடுப்ப 
தற்கும்‌ வழி பிறக்கும்‌. 


நமது “இன்பத்தின்‌ உறைவிடம்‌ ஆலைத்‌ தொழிலகங்களும்‌, 
அலுவலகங்களும்‌; இயந்திர சாலைகளும்‌ அல்ல. அகன்ற தீலவானும்‌ 
அதில்‌. சண்‌. சிமிட்டும்‌ விண்மீன்களும்‌ தமக்கு இன்பத்தை அள்ளித்‌ 
தெளிக்கக்‌ காத்திருக்கின்றன. . மரகதுத்தை . உருக்கி வார்த்தாற்‌ 
போல்‌ : கண்கொள்ளாக்‌: காட்சியளிக்கும்‌: மாக்கடல்‌ நமக்கு நல்கும்‌ 
இன்பத்‌ கு அல்‌ 2விட்டுரைக்க - முடியுமா? அதனைக்‌ கண்ணுற்ா 
மாத்திரத்தில்‌ நம்‌ உள்ளத்தில்‌ எழும்‌ உணர்வுகளுக்கு . எல்ல்லுகே 
இல்லை. நம்‌ முன்னோர்கள்‌ இயற்கையைக்‌ கண்டு. களித்தே தமது 
வாழ்வைச்‌ சிறப்பித்துக்கொண் டனர்‌ என்பதற்கு. அவர்கள்‌ இயத்தி 
யுள்ள நூல்களே . சான்றுகளாக நிற்கின்றன. ஒரு வேத வாக்கியத்‌த 
வருவது இது: : “வானத்தைப்‌ . பறர்த்திர்களா? என்ன அழகு 
ஒரே. நீலமாய்‌ மேடு. யள்னமில்லாத. . தூய்மையான .:விை யர ட்டு 
மைதானம்‌! இதில்‌ இரண்டு அழகிய குழத்தைகள்‌ வி ஈடுஇல்‌ 
னர்‌, அவர்களின்‌ வற்றிக்‌ 1 பறிக்கின்‌ 
தையும்‌. கொள்ளை கொள்ளுகின்றது. குண ம்‌. 
திசை நோக்கி இவர்கள்‌ ல்‌ ண்ட ர.ப்டதைப்‌ ' வூ 
யாருக்குத்தான்‌ ஆசை பொங்கி எழாது??* . க்‌்‌ பகலவனையும்‌ 
குண்மதியத்தையும்‌ ட சவ்‌ 15 இஸ்‌ ற்கையில்‌.. | 
ட. நிகி பக்‌; -டுன்‌ றகன்றோ 


174 | அரதப்‌ 


“அந்இிப்‌ முது என்னும்‌ கன்னி க கட்டமழகளைக்‌ 
காதலிக்கின்றான்‌. . அவள்‌ உள்ளத்தில்‌. ஊறும்‌ காதல்‌, வெள்ளம்‌ 
அவளுடைய கட்டுக்கடங்கவில்லை. ப அது மட்டிலாத ' வேகத்துடன்‌ 
வானம்‌ முழுவதும்‌ செவ்வெனப்‌ படர்ந்து கிடக்கின்றது. அவள்‌ 
என்ன செய்வாள்‌, பாவம்‌? . விடா முயற்சியோடு தன்‌ காதலனாகிய 
பகலவனைப்‌ பின்தொடர்ந்து . ஒடுகின்றாள்‌. அவன்‌ திரும்பியும்‌ 
நோக்குவதில்லை. ஒரு . கணம்‌ காதலியின்பால்‌ இரக்கம்‌ காட்டி 
நிற்பதுமில்லை. இது தெய்வத்தின்‌. திருவிளையாடல்‌!” இங்கனம்‌ 
கவிஞன்‌ தன்‌. உள்ளத்தின்‌ உணர்ச்சியைக்‌ காட்டியுள்ளான்‌. பகலை 
ஆணாசவும்‌ அந்தியைப்‌ பெண்ணாகவும்‌ கூறுவது நம்‌ நாட்டுக்‌ 
கவிஞர்களிடையே வந்த மரபு. அவற்றை . அழகிய படிமமாய்ப்‌ 
(உருக்‌ காட்சியாய்ப்‌)! பாவித்து நமக்கு அளிக்கின்றான்‌ கவிஞன்‌. 
ழித்தகைய அநுபவம்‌ நமது கட்புலணால்‌ ஏற்படுகின்றது. 


பாரதியாரின்‌ பாடல்களில்‌ இத்தகைய ஓர்‌ அநுபவ நிலையைக்‌ 
காணலாம்‌. இயற்கையையும்‌ பிறவற்றையும்‌ அவர்‌ அநுபவித்ததைப்‌ 
போலவே அவர்‌ தம்‌ பாடல்களின்மூலம்‌ நம்‌ புலன்களின்‌ துணை 
கொண்டு தாமும்‌ அநுபவிக்கலாம்‌. கவிஞன்‌ தன்‌. அநுபவத்தைத்‌ 
"தேர்ந்தெடுத்த சொற்களால்‌ உணர்வூட்டி நமக்குத்‌ தருகின்றான்‌. 
உருக்காட்சிகள்‌ (படிமங்கள்‌ - 138208), சிந்தனை இவற்றின்‌ குறி 
யீடுகளாகப்‌  (5ரறb௦5) பணிபுரிகின்றன என்பதை நாம்‌ அறி 
வோம்‌. கவிதையின்‌ உருக்காட்டு (படிமம்‌) சொற்களின்மூலம்‌ 
நம்‌ புலன்சளைத்‌  தொடுகின்றது. புலன்களின்மூலம்‌ படி.ப்போரின்‌ 
உணர்ச்சிகளும்‌ அறிவும்‌ விரைவாகத்‌ தூண்டப்பெறுகின்றன. இதன்‌ 
காரணமாகக்‌ கவிதையில்‌ படிமம்‌ அதிகமாகப்‌ பயன்படுகின்றது.” “ 
அவர்‌ மேலும்‌ கூறுவது: *“செலுத்தப்பெறும்‌ புலன்களுக்கேற்பப்‌ 
படிமம்‌ வகைப்படுத்தப்பெறுகின்றது. ஆகவே, நாம்‌ பெறுபவை 
கட்புலப்‌. படிமங்கள்‌ (Visual images), (இவற்றில்‌ வண்ணப்‌ படி 
மங்களும்‌ வடிவப்‌ படிமங்களும்‌” அடங்கும்‌), செவிப்புலப்‌ படிமங்கள்‌ 
(Auditory images), சுவைப்புலப்‌ படி. மங்கள்‌. (Gustatory. images), 
நாற்றப்புலப்‌ படிமங்கள்‌ ( Olfactory 114205), தொடுபுலப்‌ (நொப்‌ 
புலப்‌) படிமங்கள்‌ ("180181 182086)-இவற்றைத்‌ தவிர, இயக்க நிலைப்‌ 
படிமங்கள்‌ ( Kinaesthetics images): கத்தத்‌ படிமங்கள்‌ (Conven- 
tional images) என்பவையும்‌ உள்ளீன.. 6 வை தனியாகவும்‌: ஒன்று 
இரண்டு ப ய்‌ இணைந்து கலவைப்‌ படிமங்களாசவும்‌. கவிதையில்‌ 


Ei படிமம்‌ Imagery. 

Burton, N': The Criticism ரி... Poetry (Longmans and 
ன்‌ Green Cos London) பக்‌ 97. 
3. மேலது- பக்‌. ப 99. 


பாடல்களில்‌ EE 175 


கல்லல்‌. ல்‌ குறியீடுகளாக அமையும்‌' சொற்கள்‌: : கட்‌, 
டுண்ட “ படிமங்களையும்‌ 7160 10௧2௦8) விடுதலைப்‌ படி.மங்‌ 
களையும்‌ (Free -images) உண்‌ டாக்கிப்‌ பா. ப்டோரிடையே ஒத்‌ 
துணர்வுத்‌. துலங்கலையும்‌ (Sy௱mறathetic response), ஒட்ட 
உணரும்‌ துலங்கலையும்‌ - (EMpathetic response) எழுப்புகின்‌ 
றன. இவற்றால்‌ த்தில்‌ பவ? - - முருகணர்ச்சி- கொடு முடியை 
எட்டுகின்றது. இந்தக்‌ கருத்துகளை ர க 
பாரதியாரின்‌ பாடலல்கனை ஆராய்வோம்‌... )ப்பெருமகனின்‌ முருக 
யல்‌ நோக்கு அவர்தம்‌ கவிதைகளில்‌ எவ்வாறு படிமங்களாக அமைத்‌ 
துள்ளது என்பதையும்‌ காண்போம்‌. 


கட்புலப்‌ படிமங்கள்‌ : பாண்டவர்கள்‌ : அத்தினபுரத்திற்கு 
மேற்கொண்ட பயணத்தின்‌ நடுவில்‌ மாலைக்காலம்‌ வருகின்றது. 
மன்னனின்‌ சேனை வழியிடையில்‌ ஒரு. பூம்பொழிலில்‌ தங்கியிருந்த 
பொழுது; பார்த்தன்‌ பாஞ்சாலிக்குப்‌ பரிதியின்‌எழீலை விளக்குகின்‌ 
றான்‌. 'செழுஞ்சோதி வனை மட்டுவில்‌ சேரக்‌ கன எல என்‌ று 
கூறி, ப ப 


த கம்‌ வியப்புக்கள்‌ பூதிய தோன்றும்‌; 

ப கணந்தோறும்‌ வேவ்வேறு கனவு தோன்றும்‌; 

கணந்தோறும்‌ நவநவமாக்‌ களிப்புத்‌ தோன்றும்‌; 
கருதிடவும்‌ சொல்லிடவும்‌ எளிதோ? ஆங்கே, 

கணந்தோறும்‌ ஒருபுதிய வண்ணவ்‌ காட்டிக்‌ 

காளிபரா. சக்திஅவள்‌ களிக்கும்‌ கோலம்‌ 

கணந்தோறும்‌ அவள்பிறப்பாள்‌ என்று மேலோர்‌. 

_ கருதுவதன்‌ விளக்கத்தை இங்குக்‌ காண்பாய்‌* 
என்ற. பாடலில்‌. கட்புலப்‌ படிமங்களில்‌ வண்ணப்‌. படிமங்கள்‌ பல 
இணைந்து . ஓர்‌ அற்புதக்‌ கலவைக்‌ காட்சியினை. தம்‌ மனத்தில்‌ 
தோற்றுவித்து நம்மைப்‌ பூரிப்படையச்‌ . செய்கின்றன, இன்னும்‌ 
இதே பகுதியில்‌ பரிதியை “பரிதிக்கோனம்‌ , மின்‌ செய்த வட்டு”, 
“பச்சை நிற வட்டம்‌: என்றும்‌, 

'இடிவானத்‌ ட தாளிமின்‌ னல்‌ பத்துக்‌ கோடி 
எடுத்தவற்றை ஒன்றுபட உருக்கி வார்த்து 

முடிவான கவனித்‌ 

-இமைகுவிய மின்‌ வட்டின்‌ வயி ரக்‌ ' கால்கள்‌. 
எண்ணில்லா இனா எழுத தஸ்‌: 


என்றும்‌. வரும்‌ பாடற்பகுதிகளில்‌ பரிதியை விளக்‌ தம்‌ 
களைக்‌ கண்டு மூழலாம்‌.. மேலும்‌, “எத்‌, னை விக பப: 
கைகள்‌!, த தம்‌ வன்னமொன்‌ றில்‌ எத்தனை: வகைய! 


்‌்‌ 


176 பாரதியும்‌ 


மன; கல்ல! i ம்‌ ல்‌ பூசும்‌! 

-நீலப்‌ பொய்கையின்‌ மிதந்திடும்‌ தங்கத்‌ தோணிகள்‌” , சுடரொளிப்‌ 
பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள்‌ !:, ட, “தங்கத்‌ திமிங்கலம்‌. தாம்பல 
மிதக்கும்‌ இருட்கடல்‌!: என்று படுஞாயிற்றின்‌. மேகச்‌ சூழலை அற்புத 
மாகக்‌ காட்டுவதைக்‌ கண்டு களிக்கலாம்‌. இவற்றில்‌ வண்ண, வடிவக்‌ 
கட்புலப்‌ தடவல்‌ கவிதையைப்‌ பொலிவுழச்‌ செய்வதைக்‌ 4 காண்க. 


“கண்ணன்‌ பாட்டில்‌: இத்தகைய கட்புலப்‌ படிமங்கள்‌. பாட்‌ 
டிற்குப்‌ புதுமெருகூட்டுகன்றன ?. *பொன்னவிர்‌ மேனிச்‌ சுபத்திரை: , 
“கண்‌ மகிழ்சித்திரம்‌: (7), “சந்திரன்‌ என்றொரு. பொம்மை, “மத்தை 
மந்தையா மேகம்‌”, 


“வானத்து மீன்க ளுண்டுட று 
மணிகளைப்‌ போல்மின்னி நிறைந்திருக்கும்‌*(2) 


“நிறந்தனிற்‌ கருமை கொண்டான்‌? (53) 


“முல்லை மென்னகை மாதர்‌: (5), 
| உ த்‌ 
ப ஊன்றிச்‌ சென்றாரோர்‌ தஇிழவனார்‌ ;--ஒளி 
கூடு முகமும்‌, தெளிவுதான்‌—கு டி | 
கொண்ட விழியும்‌, கடைகளும்‌ வெள்ளைத்‌. 
தாடியும்‌ கண்டு வணங்கியே பல | 
சங்கதி பேசி வருகையில்‌: (7) 


என்று வரும்‌ பகுதிகளில்‌ இவ்வகைப்‌ படிமங்கள்‌ அமைந்திருப்பதைக்‌ 
கண்டு மகிழ்க. ப _ 


வேறு தனிப்பாடல்களிலும்‌ கட்புலப்‌ படிமங்கள்‌ பாட்டிற்கு 
எழிலூட்டுகின்றன.. சிலவற்றைக்‌ காண்போம்‌ : 


வெள்ளிப்‌ பனிமலையின்‌ மீதுலவுவோம்‌; அடி ப 
மேலைக்‌ கடல்முழுதும்‌ , கப்பல்‌ விடுவோம்‌; 
பள்ளித்‌ தலமனைத்தும்‌ கோயில்‌ செய்குவோம்‌, 


பக்கல்‌ 


/பல்லினைக்‌ - தவண்‌ முத்தைய்‌ : பழித்திடும்‌ 
வள்ளி: 7 


பொன்னையே நிகர்த்த மேனி 
மினஷ்‌ னையே" A சாயல்‌? 


6, i 2. பக்கு: தேசம்‌. . 
7. தோபா. ன்ன பாட்டு. 
8 ச ஆதிக்க i ர 2 பட்ட பி 3 , 


௩ ர பட்டயக்‌] டல ௬ 
x ரு அ ல்‌ 
அற்ணங்கள்‌. 


பொங்கிவரும்‌ பெருநிலவு போன்றவொளி முகமும்‌, | 
புன்னகையின்‌ புதுநிலவும்‌ போற்றவரும்‌ தோற்றம்‌, 
தங்கமணி. மின்போலும்‌ வ்‌ 


என்று வரும்‌ பாடற்பகுதிகளில்‌ கட்புலப்‌ படிமங்கள்‌ கவின்பெற வரு. 
வதைக்‌ கண்டு . மகிழ்க. 


செவிப்புலப்‌ படிமங்கள்‌ : பாரதியாரின்‌ முருகியல்‌ தோக்கு 
செவிப்புலப்‌ படிமங்களைப்‌ படைப்பதிலும்‌ செல்‌ஓ.இன்றது... 


ந்திர 5 தங்களாம்‌;... தர்க்க 
வாதங்களாம்‌. 


இவை அத்தினபுர வருணனைக்‌ கூறும்‌ இடத்தில்‌ வருபவை. இவற்‌ 
றைப்‌ படிக்கும்போது நம்‌ மனக்‌ காது “மந்திர தங்களைக்‌: கேட்கின்‌ 
றது; பட்டிமன்றம்‌ போன்ற அமைப்பில்‌ நடைபெறும்‌ . தர்க்க 
வாதங்களையும்‌: கேட்கின்றது. விதுரனின்‌ தூதுச்‌ செய்தியால்‌ 
சூதுபற்றிய சதியை அறிந்ததும்‌ வீமன்‌ திகைத்து நிற்கின்றான்‌, 

தருமபுத்திரன்‌ ஆணைப்படி படை முதலியவற்றை ஆயத்தம்‌ செய்யப்‌ 
புகுத்தவனின்‌ ஒனத்தைக்‌ காட்டும்‌ கவிஞர்‌, . 


அரக்‌ செய்வோமோ2செலத்‌ 
தகும்‌தகும்‌ எல கிழப்‌ நகைத்தான்‌? 


என தம்தம்‌ வீமனின்‌  இடிக்குரல்‌ : நம்‌ மனக்‌ காதில்‌. விழுப்‌ 
"தருமன்‌ 'கவறர்ட்லை மறுக்கும்போது : சகுனியின்‌ ஏச்கினைக்‌ 
காலிப்‌: ன்‌ கவிஞர்‌, 


கலகல... .வெனச்இரித்‌ கான்‌ பழிக்‌ 
கவற்றையே சாத்திரி மெனப்‌ த்தல்‌ 


என்று கறுவலல்‌ சகுனியின்‌ இரிப்பொலியைக்‌ கேட்கின்றோம்‌. 
விதுரனை வீட்டைவிட்டு வெளியேறுமாறு துரியோதனன்‌ கூறிய 
தைக்‌ கேட்டதும்‌, அவன்‌ மீண்டும்‌: நீதியுரைத்து கவாய்மூமத்‌ தலை 
குனிந்து இருக்கை ப்பட து 


அத்த. உணு 7 த்து முடித்ததும்‌, 


தபா: அழகுத்‌. தெய்வம்‌ 1. 
பா i 


ஒகென்து' ; உரைத்தனர்‌" 'தேவர்‌-ஓம்‌ 
ஓமென்று. சொல்லி உறுமிற்று “வானம்‌. 
பூமி. அதிர்ச்சி உண்டாச்சு விண்‌ ணைப்‌. 


பூழிப்‌. படுத்திய தாஞ்சுழற்‌. காற்று. 


என்று கூறிக்‌ கவிஞர்‌ கதையை முடிக்கின்றரர்‌. : இதில்‌: தத்ததன 
த்‌ ட ர ச “ஓர்‌ வ ஒலியும்‌, யின்‌ ல்‌ 


“கண்ணன்‌ பாட்டிலும்‌: செவிப்புலப்‌ படிவங்களைக்‌ காண முடி 
இன்றது.. தாய்‌ குழந்தைக்கு “விரிகடல்‌ பொம்மை” யைச்‌ காட்டுகின்‌ 
தாள்‌. அப்பொம்மை. 


ஒல்லெனும்‌ பாட்டினிலே... அம்மை 
ஒமெனும்‌ கன்றும்‌ ஒலித்திடுங்காண்‌(2) 


என்கின்றாள்‌. “ஓம்‌” என்று ஒலித்‌ இடுவ தில்‌: செவிப்புலப்‌. படிமத்தைக்‌ 
காண்கின்றோம்‌. கவிஞர்‌ கண்ணாகிய ஏ€டனியூமம்‌ . னெந்து பேசு 
கின்றார்‌: 


““என்றுமிவ்‌ வுலகில்‌ என்னிடத்‌. தினிநீ 
போத்திடல்‌ வேண்டா, போபோபோ?” என்று 
இடியுறச்‌ சொன்னேன்‌ (6) 


இப்பேச்சில்‌ இடியொலி போன்ற ஓர்‌ ஒலியைக்‌ - கேட்கின்றோம்‌... 
கண்ணனாகிய ஆண்டானிடம்‌ பஞ்சைப்‌ டறையன்‌ பேசுகின்றான்‌: 


சேரி. முழுதும்‌ பறையடித்‌. தேயருட்‌ 

சீர்தீதிகள்‌ பாடிடுவேன்‌; 
பேரிகை ப்பன்‌ தி்‌ ளதிரநின்‌ 
ப்ரீ “முழக்கிடுவேன்‌.. 


ல்‌. -பறையொலிஃயும்‌, “வேகீகை ஒலி* யும்‌,” அருள்‌ . .சர்த்‌ திகளின்‌ 
தபம்‌: கேட்டின்றனவன்றோ? 


கண்டு களிக்‌ 


வேறு பாடல்களிலும்‌?செவிப்புலப்‌ பழிமீங்க 
ம்‌. 
ப எங்கள்‌ 
அன்னனையம்‌ “தோன்றி. மழலைகள்‌ . கூறு 
_.. அறிந்ததும்‌ இ இந்நாடே (10) 
10. தே. கீ. தாட்டு வணக்கம்‌ 2. 


பாடல்களில்‌ படிமங்கள்‌ 


என்பதில்‌ அன்னையர்‌. கூறும்‌ மழலை மொழிகள்‌: கேட்கின்றன 
வல்லவா? 


இன்னிசை யாம்‌இன்பக்‌ கடலில்‌_— எழுந்து 
எற்றும்‌ அலைத்திரள்‌ வெள்ளம்‌ 

தன்னிடம்‌ மூழ்கித்‌ தளைப்பாள்‌_— அங்குத்‌ 
தாவிக்‌ குதிப்பாள்‌எம்‌ அன்னை! 


இதில்‌ “ஏற்றும்‌ அலைத்திரளின்‌ ஓலி டல்‌ பாரத மாதா 
திருப்பள்ளி எழுச்சியில்‌ ஒரு. பாடல்‌. 


புள்ளினம்‌. ஆர்த்தன; ஆர்த்தன முரசம்‌; 
.. பொங்கியது எங்கும்‌. சுதந்திர தாதம்‌? 
வெள்ளிய சங்கம்‌ முழங்கின, கேளாய்‌! 
.... வீதியெ லாம்‌அணு குற்றனர்‌ மாதர்‌; 
கெள்ளிய அந்தணர்‌ வேதமும்‌, நின்றன்‌: 
சீர்த்திரு நாமமும்‌ ஒதிநிற்‌ கின்றார்‌; (2) 


இப்பாடலைப்‌ படிக்கும்போதே நம்‌ மனக்காது புள்ளின த்தின்‌ ஆர்ப்‌ 
மையும்‌, முரசத்தின்‌ ஆர்ப்பையும்‌, சுதந்திர நரதத்தையும்‌, சங்கின்‌ 
பகல அந்தணரின்‌ வேத ஒலியையும்‌ கேட்கின்றதன்றோ? 


கூறு படப்பல்‌ கோடி. அவுணரின்‌ 
கூட்டத்தைக்‌ கண்டு. 

கொக்கரித்‌ தண்டங்‌ குலுங்க 
நகைத்‌ திடுஞ்‌ சேவலாய்‌... 112 


இதில்‌ வேலன்‌ சேவலின்‌ *கொக்கரிப்பொலி: நம்‌ மனக்‌. காதில்‌ ௮ 
இன்றது. 


ரிமு 


சுவைப்புலப்‌ படிமங்கள்‌ : இவ்வகைப்‌ படிமங்கள்‌ அரியன 
வாகவே காணப்பெறுகின்றன. . .இவற்‌ை றயும்‌ தேடிக்‌ காண்போம்‌, 
பாஞ்சாலி . சபதத்தில்‌ கலைமகளைக்‌ “கற்யுனைத்‌. தேனிதழாள்‌* 
என்று கவிஞர்‌ , உரைக்கும்போது- தம்‌ மனம்‌. தேனின்‌ சுவையை 
உணர்கின்றது. திருதராட்டிரனின்‌ நல்லுரைகளைக்‌ கேட்ட கரி 
யோதனன்‌ . வனப்‌ ற்றுப்‌ பேசுவான்‌: 


கை வெறி. "கொண்ட". TZ 
ன்பம்‌ ப வேலன்‌ இக்க 


180 பாரதீயம்‌ 


வப 


என்று | பேசும்போது வேம்பின்‌ கசப்புச்‌ சுவையும்‌. : சருக்கரையின்‌ 
தீஞ்சுவையும்‌ நம்‌ மனத்தில்‌ தட்டுப்‌ படுகின்றனவல்லவா ? 


£கண்ணன்‌ பாட்டில்‌? சுவைப்புலப்‌ . படிமங்கள்‌ தென்படு 
கின்றன. 


உண்ண உண்ணத்‌ தெவிட்டாதே அம்மை 

உயிரெனும்‌ முலையினில்‌ உணர்வெனும்‌ பால்‌; 
வண்ணமுற வைத்தெனக்‌ கே என்றன்‌ . 

வாயினிற்கொண் டூட்டுமோர்‌ வண்மையுடையாள்‌ (25, 


இதல்‌ தெவிட்டாத பாலின்‌ சுவையை உணர முடிகின்றது. விளை 
யாட்டுப்பிள்ளையாகிய கண்ணன்‌ செய்யும்‌ இறு தபபன 
கவிஞர்‌, 
தின்னப்‌ பழங்கொண்டு தருவான்‌-—பாதி 
தின்கின்ற போதிலே தட்டிப்‌ பறிப்பான்‌; 
என்னப்பன்‌ என்னையன்‌ என்றால்‌_—அதனை 
... எச்சிற்‌ படுத்திக்‌ கடித்துக்‌ கொடுப்பான்‌ (9) 
பாடலைப்‌ படிக்கும்போதே பழத்தின்‌ சுவையை உணர்கின்றோம்‌. 
சண்ணனாகிய காந்தனைக்‌ குறிப்பிடும்போது, 
கனிகள்‌ கொண்டுதரும்‌-- கண்ணன்‌ 
. கற்கண்டு போலினிதாய்‌ (15) 
என்பார்‌ கவிஞர்‌. இந்த அடியைப்‌ படிக்கும்போதே கனிகளின்‌ சுவை 
யையும்‌ கற்கண்டின்‌ சுவையையும்‌ நம்‌ மனம்‌ உணர்கின்றதன்றோ?. 
காதலி கண்ணம்மாவைக்‌ ' குறிப்பிடும்‌, 


ஆசை மதுவே கனியே 
அள்ளு சுவையே கண்ணம்மா ட 


என்ற அடியைப்‌ படிக்கும்போது மதுவின்‌ . சுவையும்‌. கனியின்‌ 
சுவையும்‌ மனத்திற்குத்‌ தட்டுப்படுவதை உணர முடிகின்றது. 


இதர பா டல்களிலும்‌ இந்தச்‌ சுவைப்புலப்‌ படி.மங்களைக்‌ காண 
லாம்‌, 
தங்க மதலைகள்‌. ஈன்றமு. தாட்டித்‌ 
தழுவிய திந்நாடே 1௪ 
இந்த அடியைப்‌ படிக்கும்போதே ' மதலைகட்கு ஊட்டப்பெனும்‌ 
அமுதின்‌ சுவையை உணர முடிகின்றது. 


து | தே.க, நாட்டு. வணக்கம்‌. 8. 


பாடல்களில்‌ படிமங்கள்‌ 181 


சொல்லினைத்‌ பே தனிற்‌ குழைத்தரை ப்பாள்‌_—று 
வள்ளி! 


என்று வள்ளின்ய்க்‌ குறிப்பிடும்‌ அடியில்‌ தேனின்‌ சுவை தட்டுப்படு 
கின்றது. I 

நாற்றப்புலப்‌ படிமங்கள்‌ : இவ்வகைப்‌ படிமங்களும்‌ அரியன 
வாகவே அமைந்துள்ளன. பாஞ்சாலி சபதத்தில்‌ இராசசூயம்‌ ட்‌ 
வேள்வியினைத்‌ தருமன்‌ நடத்தியபொழுது பல நாட்டு மன்னார்‌க( 


மக்களும்‌ காணிக்கைப்‌ பொருள்களைக்‌ கொண்டுவந்து ன அ 
- துரியோதனன்‌ எண்ணி நைகின்றதாகக்‌ காட்டப்பெறும்‌ கவிசைப்‌ 


பகுதி இது: 
்‌ ர பொன்னிறப்‌ பாஞ்சாலி மகிழ்‌ 
பூத்திடும்‌ சந்தனம்‌ அகில்‌ வகைகள்‌ 


ஏலம்‌ கருப்பூ ரம்‌--தறும்‌ 
இலவங்கம்‌ பாக்குநற்‌ சாதிவகை 
கோலம்‌ பெறக்கொணர்ந்‌. தே......அவர்‌ 
கொட்டி நின்றார்‌,கரம்‌. கட்டிநின்றார்‌. 


இப்பகுதியினை தாம்‌ படித்‌ துச்‌ சுவைக்கும்போது மணப்பொருள்‌ 
களின்‌ மணம்‌ நம்‌ மனத்தைத்‌ துளைப்பதை உணர்கின்றோம்‌. 


நாடுறு தயிலவகை நறு . 
நூானத்தின்‌ பொருள்பலர்‌ கொணர்ந்துதத்தார்‌ 


என்ற அடிகளைப்‌ படிக்கும்போது. துயில வகைகளின்‌ வாசனையும்‌ கஸ்‌ 
தூரியின்‌ நறுமணமும்‌ நம்‌ மூக்கைத்‌ தளைப்பதாக உணர்கின்றோம்‌. 

“கண்ணன்‌ பாட்டிலும்‌ நா ற்றப்‌ புலப்படிமங்கள்‌  விதைக்குப்‌ 
பொலிவூட்டுகின்றன.. காதலி கண்ணனாகிய காதலனைக்‌ கானகத்‌ 
தில்‌. தேடுகின்றாள்‌. . கானகத்தை வருணிக்கும்‌ னி அரும்‌ 
“நெஞ்சில்‌ கனல்‌ மணக்கும்‌ பூக்கள்‌::15 .. என்ற அடியில்‌ 
யின்‌ உறைப்பினை மனம்‌ உணர்கின்றது. ப தண்ண்னைவெ'. காந்தன்‌ 
தனக்குத்‌ தரும்‌ பொருள்களைக்‌... காதலி . பட்டியலிட்டுக்‌ காட்டு 
கின்றாள்‌ ; 


பல்வகை அத்‌ தர்களும்‌, 
குனியும்‌ வாண்முகத்‌ தான்‌-கண்ணன்‌ 
இனிய வே வன்‌ ணம்‌ 
இயன்ற சவ்வாதும்‌ 


14. ன பாட வேலன்‌ ! பாட்‌ 1. 
| 5 கண்ணன்‌— என்‌ காதலன்‌ ( த 2. 


182 பரா தீ யம்‌ 


கொண்‌ டை முடிப்ப்த பத்தே ம மணங்‌. 
கூடு தயிலங்களும்‌ 16 


இந்தப்‌ பகுதியைப்‌ - “படிக்கும்போது மணப்பொருள்களை: விற்கும்‌ 
அங்காடியில்‌ நாம்‌ பெறும்‌ வாசனையைப்‌ போன்ற வாசனையை நம்‌ 
* மன மூக்கு: உணரத்‌ தொடங்குகின்றது. 


கொப்புலப்‌ படிமங்கள்‌ : இந்த நுண்ணிய . படிமங்களும்‌ 
கவிதைக்குப்‌ பொலிவூட்டுகின்‌ றன. துரியோதனின்‌ பொறாமைத்‌ 
தீயை வருணிக்கும்‌. கவிஞர்‌, 


குன்ற மொன்று குழைவுற்‌ றிளகிக்‌ 
குழம்பு பட்டழி வெய்திடும்‌ வண்ணம்‌ 
கன்று பூதலத்‌. துள்ளுறை வெம்மை 
காய்ந்தெ முந்து வெளிப்படல்‌ போலா. 
என்று கூறும்போது “வெப்ப உணர்ச்‌: தட்டுப்படுகன்றது. பொறா 
மையைத்‌ தீ என்று உருவகித்ததைப்‌ போலவே சினத்தையும்‌ 
தீ என்று உருவகிப்பார்‌ பாரதியார்‌. இன்ப நிகழ்ச்சிகளில்‌ பொழுது 
போக்குமாறு தந்தை கூறுவதைச்‌ செவிமடுத்த சுயோதனன்‌ இனங் 
கொள்ளுகின்றான்‌. | 


_ கோமகன்‌ 
வேந்தழல்‌ போலச்‌ இனங்கொண்டே-— தன்னை, 
மீறிப்‌ பலசொல்‌ விளம்பினான்‌(62) 


என்று இதனைக்‌ படப்பு கூறும்போதும்‌, 
௮ நெஞ்சைத்‌ . 
இன்னும்‌ கொடுந்தழல்‌ கொண்டவர்‌ சொல்லு 
செய்தி தெளிய உரைப்பரோ?(63) 
என்ற சகுனியின்‌ பேச்சிலும்‌ இந்த வெப்பத்தை நம்‌ மனம்‌ உணர்‌ 


கின்றது. சகுனி தருமனிடம்‌ அவனுடைய சகோதரர்களைப்‌ பணயப்‌ 
பொருளாக வைக்குமாறு கூறியதைக்‌ கேட்டு; 


கங்கை மைந்த னங்கே நெஞ்சம்‌ 
 கனலுறத்‌ துடித்தான்‌; . 
பொங்கு வெஞ்சினத்தால்‌_— அரசர்‌. 
புகையுயிர்த்‌, .தருத்தார்‌(228). - 
என்று பிதாமகன்‌ அடைந்த. நிலையையும்‌ அலையற அரசர்கள்‌ 
அடைந்த நிலையையும்‌ கவிஞர்‌ காட்டுவதில்‌ இந்த வெப்ப உணர்ச்‌ 
சியை உணர்கின்றோம்‌, 


16. கண்ணன்‌--என்‌ காந்தன்‌ 1 
17. பா.ச 21.5 138. 


ல்களில்‌ .படிமங்கள்‌ 183 


“வீய 


தக்கது செய்தல்‌ ' 'மீறந்தனீன்‌_— உளஞ்‌ 
சார்ந்திடு வெஞ்சின வெள்ளத்‌ இில்‌_ள்ங்கும்‌ 


அக்கரை இக்கரை காண்கிலன்‌(235) 


என்று கூறுவதில்‌ “சன வெள்ளத்தின்‌: வெப்பத்தை ௨௦ £...மூடி 
கின்றது. மின்‌ செய்‌ கதிர்‌ விழியால்‌ வெந்நோக்கு நோக்கனாள்‌., 
“எரிதழல்‌ கொண்டு.வா:, இனமான: தீஅறிவைப்‌ புகை க்க | 
“எவ்வாறு புகைந்‌ தாலும்‌, புகைந்து, போவீர்‌”, *கரம்னைக்‌ கண்ணழ 
லாலே சுட்டுக்‌ காலனை வென்றவன்‌ என்ற சந்தர்ப்பங்களுக்‌ 
கேற்ற சொற்றொடர்களில்‌ நொப்புலப்‌ படிமங்கள்‌. தென்படுகின்றன. 


“கண்ணன்‌ பாட்டிலும்‌: பல நொப்புலப்‌ படிமங்களைக்‌ காண 
லாம்‌. தண்மைக்‌ குணமுடையான்‌: “தழலின்‌ குணமுடையான்‌” , 
. *அழலினும்‌ கொடியான்‌:(1), “இனத்‌ தீயாகி நான்‌” (6), என்ற 
 சொற்றொடர்களில்‌ (வெப்ப நிலையை: உணர முடி௫இன்றது. கண்கள்‌ 
னாகிய காதலனை, 


தண்ணென்‌ ருந்த தடீ(10) 


கின்றது. 


பாரதியாநின்‌ பிற பாடல்களிலும்‌ இந்தப்‌ படிமத்தைக்‌ காண்‌ 
போம்‌. ன 


கரயழல்‌ ஏந்திய பித்தன்‌ தனைக்‌ 
காதலிப்பான்‌ எங்கள்‌ அன்னை! 


வெப்பம்‌, மூன்‌ நாவதல்‌, உற்‌ துல்‌) ப 


18. தே.8. வெறிகொண்ட, தாய்‌, 
19. குயில்‌ பாட்டு அடி. (55 56. 
20. தெ. அடி. 76. 


184 பார ரதி யம்‌ 


இயக்கநிலைப்‌... படிமங்கள்‌ : , இந்த, வகைப்‌ படிமங்களும்‌ கவி 
தைக்கு.ப்‌ புது மெருகூட்டுகின்‌ றன. அத்தினபுர்‌ வீரர்களைக்‌ காட்டும்‌; 


மாலைகள்‌ புரண்டசையும்‌-—-பெரு 
வரையெனத்‌. திரண் டவன்‌, தோளுடையார்‌ 


ர அடிகளில்‌ : “புரண்ட்சையும்‌* என்பதில்‌ இயக்க நிலையை 
கின்றோம்‌. 'சகுனீயின்‌ சூழ்ச்சித்‌ இரனை மெச்சிய துரியோதனின்‌ 
மகிழ்ச்சியை, ்‌ 


ரக்ஷ. 


பரித்து கன்று ட... 


என்ற சொற்களில்‌ இயக்க நீல லப்படிமங்கள்‌ தட்டுப்‌ படுகின்‌றதன்றோ? 


“நீரமுதம்‌ எனப்‌ பாய்ந்து நிரம்பும்‌ நாடு” 


“கைப்பிடி கொண்டு சுழற்றுவோன்‌-— குன்‌ 
கணக்கிற சுழன்றிடும்‌ சக்கரம்‌? 


“திரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும்‌? 


“அடிவானத்‌ தேயங்கு பரிதிக்‌ கோளம்‌. . 

அளப்பரிய விரைவினொடு சுழலக்‌ காண்பாய்‌? 
“வடிவான தகொன்றாகத்‌' தகடி ரண்டு 

வட்டமுறச்‌ சுழலு, வதை வளைந்து காண்பாய்‌. 


இடையின்றி அணுக்களெலாம்‌ சுழலுபென 
இயல்நூலார்‌ இசைத்தல்‌ கேட்டோம்‌; 

இடையின்றிக்‌ கதிர்களெலாம்‌ சுழலுமென ' 
வா னுலார்‌ இயம்பு கின்றார்‌!" 


இவண்‌ காட்டியுள்ள அழிகளிலெல்லாம்‌ இயக்கநிலைப்‌ go 
ப்பது வ காணலாம்‌. 


னி ப 


கற்க கன அறி 


லும்‌: 'இயக்கநிலைப்‌ படிமங்கள்‌ கவிசையைக்‌ 
யலாம்‌, 


“தேர்நடத்‌ திக்கொடுப்‌” நரன்‌ (1) 
“ஆட்டங்கள்‌ காட்டிய?) : 


பாசியை யெற்றி விடும்‌ பெரு: 
வெள்ளத்தைப்‌ ' போல்‌:(1) 


“தபத்இலே விழும்‌ பூச்கெள்‌:(1) 


ப/கட்ல் களில்‌ யவன்‌! 185. 


“நல்லநல்ல நதிகளுண்டு_ அவை 
நாடெங்கும்‌. ஓடிவிளை யாடிவருங்காண்‌7 

மெல்லமெல்லப்‌ . போயவை [தாம்‌ விழும்‌. 
விரிகட்ற்‌ பொம்மையா? (2). 


என்ற பாடற்பகுதிகளில்‌ இவ்வகைப்‌ . படிமங்கள்‌ பொதிந்துள்ள 
பையைக்‌ கண்டு மகிழ்க. 


வேறு சில்‌ பாடல்களிலும்‌ இவ்வகை உருக்காட்சிகள்‌ கவினுறுச்‌ 
வதைக்‌ காண்போம்‌. 


கன்னிய ராகி நிலவினி லாடிக்‌ 
களித்ததும்‌ இநத்நாடே-.தங்கள்‌ 

பொன்னுடல்‌ இன்புற நீர்விளை யாடி.இல்‌ 
போந்ததும்‌ இந்நாடே21, 


இப்பாடற்பகுதியில்‌ “அடுதல்‌: *நீர்‌ விளையாடுதல்‌: என்ற சொற்‌ 
றொடர்கள்‌ இய்க்கநிலையை உணர்த்துவதை அறிக. 


“இமயமலை வீழ்ந்ததுபோல வீழ்ந்தவிட்டான்‌ 
ஜாரரசன்‌; இவனைச்‌ சூழ்ந்து 

சமயமுள படிக்கெல்லாம்‌ பொய்கூறி 

அறங்கொன்று சதிகள்‌ செய்த 

சுமடர்‌ சடசடவென்று சரிந்திட்டார்‌, 
புயற்காற்று சூறை தன்னில்‌ 

திமுதிமென மரம்விமுந்து காடெல்லாம்‌ 
'விறகான செய்தி போல!?? 


இப்பாடலில்‌ “வீழ்ந்தது” “வீழ்ந்தவிடுதல்‌* . “சடசடவென்று சரிதல்‌- 
“தழு: திமென மரம்‌ வீழ்தல்‌: என்பவை இயக்கநிலையை உணர்த்து 
வதைக்‌ கண்டு மகிழ்க. 


கலவைநிலைப்‌ படிமங்கள்‌ ௩ - சில பரக்கனில்‌ ன 
மேல்‌ பல்வேறுவகைப்‌ படிமங்கள்‌ - தமத ' கவிதைக்கு! 
வூட்டி முருகுணர்ச்சியை மிகுவிக்கின்றன 


அன்னங்கள்‌ பொற்கமலத்‌.. தடத்தி ன்‌. ஊர 
அளிமுரலக்‌ கிளிமழலை. அரற்‌, க்‌ கேட்போர்‌ 

கன்னங்கள்‌ அமு துறறக்‌ - குயில்கள்‌பரடும்‌ . 
காவினத்‌ து 'நனுமலரின்‌ கறைக்‌ ர்க தென்றல்‌ . 


21. தே. த: நாட்டு வணக்கம்‌. 2. 
22. ஜொபுதிய ருஷ்யா 5. 


பாரதீயம்‌ 


 பொன்னங்க 'மணிமடவார்‌ மாட மீது 
புலவிசெயும்‌ 'போழ்தினிலே போந்து வீச, 

வன்னங்கொள்‌ வரைத்தோளார்‌, மகிழ மாதர்‌ 
மையல்விழி தோற்றுவிக்கும்‌ வண்மை நாடு? 


என்ற பாடலில்‌ அன்னங்கள்‌ - தடத்தில்‌ ஊரல்‌, தென்றல்‌” வீசுதல்‌ 
இவை இயக்க நிலைப்‌ படிமங்கள்‌,; அளிமுரலுதல்‌, கிளி: பிழற்றுதல்‌, 
குயில்கள்‌. பாடுதல்‌ இவை செவிப்புலப்‌ . படிமங்கள்‌; . -அன்னங்கள்‌ 
பொற்கமலத்திருத்தல்‌, அளி, கிளி, குயில்கள்‌, காவினத்து . "நறு 
மலார்கள்‌, பொன்னங்க மணிமடவார்‌, வன்னங்கொள்வரைத்‌ 
தோளார்‌ இவை கட்புலப்‌ படிமங்கள்‌... இவை யாவும்‌ கலந்தமைந்து 
கவிதைக்குப்‌ பொலிவூட்டுவசைப்‌ பாடலைப்‌ பன்முறைப்‌ படித்து 
படிமங்களை மனத்திற்குக்‌ கொணர்ந்து அநுடவிக்கும்போது தெளி 
வாக அறியலாம்‌. 


மந்திர கீதம்‌ . முழக்கனெர்‌ பார்ப்பனர்‌; 

வன்தடந்‌. தோள்கொட்டி . ஆர்த்தனர்‌ மன்னவர்‌ 
வெந்திறல்‌ யானையும்‌ தேரும்‌ குதிரையும்‌ 

வீதிகள்‌ தோறும்‌ ஒளிமிகச்‌ செய்தன; 
வந்தியர்‌ பாடினர்‌; வேசையர்‌ ஆடினார்‌ 

வாத்தியம்‌ கோடி வகையின்‌ ஒலித்தன; 2&4 


பாண்டவர்க்கு அத்தினபுரத்தில்‌ நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி 
யினை வருணிக்கும்‌ சொல்லோவியம்‌ இது. இங்கு மந்திர &த 
முழக்கம்‌, தோள்கொட்டி ஆர்த்தல்‌, வந்தியா பாடுதல்‌, வாத்தியம்‌ 
ஒலித்தல்‌ இவை செவிப்புலப்‌ படிமங்கள்‌; யானை குதிரை தேர்‌ 
வீதிகள்‌ தோறும்‌ ஒளிசெய்தல்‌--இது கட்புலப்‌ படிமம்‌; வேசையர்‌ 
ஆடுதல்‌ என்பது இயக்கப்புலப்‌ - படிமம்‌. இவை யாவும்‌. கலத்து. 
கலவை நிலைப்‌: படிமமாக நிகழ்ச்சியை மனத்தில்‌ பதிக்கின்றன. 


ஆவியில்‌ இனியவளை--- உயிர்த்‌ 
ர” துலவிடு க்லிக்‌ 
ளொளியினைக்‌ சற்பனைக்‌ சூயிர தனனத்‌ 
தேவியை நிலத்‌ திருவை... எங்குந்‌ . 
தெடினும்‌ கடைப்பருந்‌ இரவியத்த்த 


23. பா. ௪. ச்‌ 17 = 177. ப 
24. கே 4. 522 243) 944, 


பாடல்களில்‌ படிமங்கள்‌ | 187 
கடிகமழ்‌. மின்னுருவை,. _.. ஒரு . பல்‌ | 
_... கமணியக்‌ கனவினை காதலினை 
வடிவுறு பேரழகை, ....25. 


இப்படிப்‌ போகின்றது திரெளபதிபற்றிய சொல்லோவியம்‌. இதில்‌ 
கட்புல, செவிப்புல இயக்சப்புலப்‌ படிமங்கள்‌ அமைந்து 
அன்பகம்‌ நம்‌ மனம்‌ காணச்‌ செய்கின்றன. 


.... கண்ணன்‌ பாட்டி: டிலும்‌ சில கலவைநிலைப்‌ படிமங்களைக்‌ 
கண்டு மகிழ்வோம்‌. 


பின்ன கனியமுதே, கண்ணம்மா 
- பெசும்பொற்‌ சித்திரமே! 
அள்ளி யணைக்‌ திடவே என்முன்னே 
ஆடிவருந்‌ தேனே! ?6 


இதில்‌ கனியமுது, தேன்‌ இவை சுவைப்புலப்‌ படிமங்களை எழுப்பு 
வன; பேசுதல்‌ செவிப்புலப்‌ படிமம்‌; பொர்சித்திரம்‌ கட்புலப்படிமம்‌; 
ஆடி வருதல்‌ இயக்கப்புலப்‌ படிமம்‌; அள்ளி அணைத்திடுதல்‌ தொப்‌ 
புலப்‌ படிமம்‌. இந்த நான்கு வகைப்‌ படிமங்களும்‌ சுலவைப்‌ படிம 
கட்‌ கவிதையைக்‌ கவினுறச்‌ செய்கின்றன. 


பாலும்‌ கசந்த தடீ!... சகியே! 
படுக்கை நொந்த தடீ! 

கோலக்‌ ' தினிமொழியும்‌-- செவியில்‌ : 
குத்த லெடுத்த தமரா? 


இதில்‌ . அசத்தல்‌ சுவைப்புலப்‌ படிமம்‌; படுக்கை நோதல்‌ நொப்புலப்‌ ழ்‌ 
படிமம்‌; செவியில்‌ குத்தல்‌ எடுத்தலும்‌ நொப்புலப்‌ படிமமே; கோலக்‌ 
களிமொழி செவிப்புலப்‌ படிமம்‌. இவை கலவைநிலைப்‌ படிமமாகச்‌ 
சமைந்து . கவிதைக்குப்‌ பொலிவூட்டுவதைக்‌ கண்டு. மகிழ்க. 


கூடிப்‌. பிரியரமலே_ஹிராவெலாம்‌ 
கொஞ்சிக்‌, குலவி. யங்கே 

ஆடி. விளையாடியே,--உன்‌ றன்‌ 3மனியை, 
ஆயிரங்‌ கோடிமுனற 

நாடித்‌ . தழுவிமனக்‌... குறைதீர்ந்துநான்‌ 

ப நல்ல களியெய்தியே. 

பாடிப்‌ பரவசமாய்‌ நிற்கவே தவம்‌ 
ச றுகு[ 25. 


25. 4.52: 243, 844... 

26. கண்ணம்மா... என்‌ குழந்தை 2. 

27. கண்ணம்மா--என்‌ காதலன்‌ .-. (1)—4. 
28. கண்ணம்மா என்‌ . காதலி 5) 4. 


188 | பற்‌ யம்‌ 


இதில்‌ கொஞ்சிக்‌“ குலவுதல்‌, நாடித்‌ தழுவுதல்‌ ப படிமங்கள்‌, 
ஆடுதல்‌, வியைடுதல்‌ . இயக்கப்புலப்‌ படிமங்கள்‌; . பாடிப்‌ பரவசப்‌ 
படுதல்‌, செவிப்புலப்‌ படிமம்‌. இனை கலந்த கலவை நிலைம்‌ 
படிமம்‌ பாட்டில்‌ பொலிந்து நிற்பதைக்‌ கண்டு களிப்பெய்துக. 

பிற பாடல்களிலும்‌ கலவைநிலைப்‌ படிமங்கள்‌ தென்படுகின்‌ 
றன. 
இந்து நதியின்மிசை நிலவினிலே 

சேரநன்‌ னாட்டிளம்‌ பெண்களுடனே 
சுந்தரத்‌ தெலுக்கினிற்‌ பாட்டிசைத்துகத்‌ 
.. தோணிக ளோட்டிவிளை யாடிடுவோம்‌? 9 


இதில்‌ சிந்து நதி, நிலவு, இளம்‌ பெண்கள்‌, தோணிகள்‌ கட்புடப்‌ 
படிமங்கள்‌; பாட்டிசைத்தல்‌ செவிப்புலப்‌ படிமம்‌; ஓட்டி விளை 
யாடுதல்‌ இயக்கப்புலப்‌ படிமம்‌. இவை க௨வைநிலைப்‌ படிமமாகிப்படிப்‌ 
போரைப்‌ பாட்டநுடவக்‌ கொடுமுடிக்கு இட்டுச்‌ செல்வதைக்‌ காண்க. 


சீஞ்சொற்‌ சவிதையஞ்‌ சோலை தனில்‌ . 
தெய்விக நன்மணம்‌ வீசும்‌ . 
சேஞ்சொரி மாமலர்‌ கூடி மதுத்‌ 
தேக்கி நடிப்பாள்‌ எம்‌௮அன்னை35 


இப்பாடலில்‌ சோலை, மாமலர்‌, அன்னை இவை கட்புலப்‌ படி 
பங்கள்‌; தஞ்சொல்‌, தேன்‌, மது இவை சுவைப்புலப்‌ படிமங்கள்‌; 
;ன்மணம்‌ நாற்றப்புலப்‌ படிமம்‌; சொரிதல்‌, நடித்தல்‌ இவை 
இயக்கப்புலப்‌ படிமங்கள்‌. இவை யாவும்‌ ஒன்று சேர்ந்து அன்னையை 
அற்புதமாகக்‌ காட்டுகின்றன. 


காலைக்‌ கதிரழகின்‌ கற்பனைகள்‌ பாரடுகின்றேன்‌ 
தங்கம்‌ உருக்கித்‌ சழல்குறைத்துக்‌ தேனாக்கி 

எங்கும்‌ பரப்பியதோர்‌ இங்கிதமோ? வான்வேளியைச்‌ 
சோதி கவர்ந்து சுடர்மயமாம்‌' விந்சையினை 

ஓதிப்‌ புகழ்வார்‌ உவமையொன்று காண்‌. பாரோ? 


இப்பாடற்‌ பகுதியில்‌ பாடுதல்‌, ஒதிப்‌ புகழ்தல்‌ செவிப்புடப்‌ படிமங்கள்‌, 

உருக்குதல்‌, பரப்புதல்‌ இவை இயக்கப்புலப்‌ படிமங்கள்‌; தங்கம்‌, 
வான்வெளி, சோதி, சுடர்‌ இவை கட்புலப்‌ படிமங்கள்‌; தழல்குறைத்‌ 
தல்‌ க்‌ டண தேனாக்குதல்‌ . சுவைப்புலப்‌ படிமம்‌. இந்த 


ட “தே.&. பாரத தேசம்‌. 5... 
த வெறி கொண்ட தாய்‌—.8. . 
அ “குயில்‌ பாட்டு அடி " 30-34, 


பாடல்களில்‌ படிமங்கள்‌ 


ஐந்து வகைப்‌ படிமங்களும்‌ கலந்த கலவைப்‌ படிமம்‌ எழு ஞாயிற்றின்‌ 
எழிலைக்‌. கண்டுப்‌. பழநிப்‌. டஞ்சாமிர்தம்‌: போல்‌ இணிமையான 
காட்சி யாக்குகின்றது... 


மின்வெட்டுப்‌ போன்ற மணிமொழிப்‌ படிமங்கள்‌ : இவண்‌ 
காட்டிய பல்வேறு வகைப்‌ படி.மங்களைத்‌ தவிர பல்வேறு இடங்களில்‌ 
கவிஞரின்‌ சொர்களிலும்‌,  சோற்றொடர்களிலும்‌ மின்வேட்டுப்‌ 
போன்ற பல்வேறு. மணிமொழீப்‌ படிமங்கள்‌ பாங்கு குற அமைந்திருப்‌ 
பகை, ம்‌ கண்டு மகிழலாம்‌. புல்லு ரத்த ட தன்ட கங்க மலைகள்‌, 
rE மி, எழு பசும்போற்‌ சுடர்‌, பூந்தென்றல்‌, தீஞ்கவைக்‌ 
ரவியம்‌, தேமதுரத்‌, தமிழோசை, சுதந்தரத்‌ தாகம்‌; உயிர்‌ வெல்லம்‌, 
பஞ்சை மகளிர்‌ இவை “தேசிய கள்‌? என்ற பகுதியில்‌ காணப்‌ 
பெறுபவை. 


கமலாசனத்துக்‌ கற்பகம்‌, கனக்கும்‌ செல்வம்‌, பல்லு. ருவாஇப்‌ 
படர்ந்த வான்பொருள்‌; முக்தி நிலைக்கு மூலவித்து, வஞ்சகக்‌ கவலை; 
மொய்க்கும்‌ கவலை, கிள்ளை மொழிச்‌  றுவள்ளி, வேட்ர்கணி 
(வள்ளி), பிள்ளைக்‌ கிளிமென்குசலை, திருவருட்‌ சுனை, மதிமூடும்‌ 
- பொய்மை இருள்‌, வேதவான்‌, பொல்னை நிகர்த்த மேனி, மின்னை 
நிகர்த்த சாயல்‌, நிலவு செய்யும்‌ முகம்‌, கலகலென்ற மொழி, வேல்‌ 
கரு விழியுடையாள்‌, காதலெனும்‌ தீவு, கொள்ளை இன்பம்‌ குலவு 
கவிதை, மதுரத்‌ தேமொழி மாதர்‌, சோதிமுகம்‌, மாம்பழவாய்‌, 
வீசனப்‌ பொய்க்‌ கடல்‌, மணீவண்ணன்‌, ஞானமலை, வானக்கடல்‌, 
சோதி முகம்‌--இவை “தோத்திரப்‌ பாடல்கள்‌? என்ற தலைப்பின்‌ 
கீழ்‌. அடங்கிய : கவிதைகளில்‌ வருபவை, 


பொய்மைப்‌ பாம்பு, மையுறு வாள்‌ விழியார்‌, ன்ன மதங்கள்‌, 
பொய்ப்‌ பாம்பு, கவலையெனும்‌ குழி, பேய்‌. மனம்‌, கற்பனையூர்‌, 
சொப்பனநாடு-.இவை *வேதாந்தப்‌ பாடல்கள்‌: ன்ற "தொகுதி 
யிலுள்ள. கவிதைகளில்‌. சரணப்பெறுபவை., 


'அன்னமூட்டிய தெய்வ மணிக்கை, அரும்பும்‌, வேர்வை. 
இவை. இரண்டும்‌ பல்வகைப்‌ பாடல்கள்‌: என்ற பகுதிகளில்‌ 
சபக்‌, 


780. பாரதீயம்‌ 
வாழ்க்கையோர்‌. கனவு, பாகார்ந்த கேமொழியாள்‌, செந்‌ பாங்கு 
மோர்‌ விழியுடையாள்‌, பாகான தமிழ்‌, தேனான உயிர்‌, தேனனைய 
பராசக்தி, ஞானகந்கை, மான்மானும்‌ விழமியுடையாள்‌, குவலயத்‌ 
தின்‌ விழி, ஞானத்தோணி_-இவை சுயசரிதை என்ற பகுதியில்‌ 
திகழ்பவை. | 


ஆமெனும்‌ பொருஎனைத்தாய்‌ (பிரும்மம்‌), போதமெனும்‌ 
நாசியினாள்‌, சீரியல்‌ மதிமுகத்‌ தார்‌, கண்ணைப்‌ பறிக்கும்‌ அழகுடை 
யார்‌, வெள்ளத்தைப்‌ புல்லொன்‌ நெதிர்க்குமோ, சீதக்‌ குவளை 
விழியினான்‌, சஞ்சமலரிற்‌ கடவுள்‌ வியப்ப, மதுரமொழியில்‌ குசலங்‌ 
லங்கள்‌ பேசி, மகன்‌ புலைமையும்‌ தந்தையின்‌ : புலைமைகளும்‌ 
யாரிடம்‌ அவிழ்க்கின்றார்‌, குன்றினிலே ஏற்றிவைத்த விளக்கைப்‌ 
போல, திருவுளத்தின்‌ ஆக்கினை, சேலைப்போல்‌ விழியாள்‌, மின்‌ 
வட்டின்‌ வயிரக்‌ கால்கள்‌, எள்ளும்‌ விழந்கிடமின்றி, மதியினும்‌ 
விதி பெரிது, அம்பினோத்த விழியாள்‌, ஈயத்தைப்‌ பொன்னென்று 
காட்டுவார்‌, புள்ளிச்‌ ஒறுமான்‌ புலீயைப்‌ போய்ப்‌. பாய்வதுபோல்‌, 
பேய்‌ கண்ட பிள்ளையென, ஆடிவிலைப்பட்ட தாதி, நெட்டைமரங்‌ 
களென. நின்று புலம்பினார்‌, மின்செய்‌ கதிர்விழி, பேயரசு செய்தால்‌ 
பிணந்தின்னும்‌ சாத்திரங்கள்‌, அம்புபட்ட மான்போல்‌, வம்பு மலர்க்‌ 
"கூந்தல்‌, கனமான தீ அறிவைப்‌ புகைத்தலாலே,_ இவை பாஞ்சாலி 
சபதத்தில்‌ காணப்பெறுடவை. 


யொன்னவிர்மேனி, தபத்திலே விழும்‌ பூச்கிகள்போல, பொன்‌ 
னிறப்‌ பெண்கள்‌, சிங்காரப்பாட்டு, முல்லை மென்கை மாதர்‌, 
வெறும்‌ வாய்‌ மெல்லும்‌ கிழவி, மூடர்தம்‌ பொய்மைக்‌ கூடை, 
வின்‌ ணையளக்கும்‌ அறிவு, பிள்ளைக்‌ கனியமுது, பேசும்‌ பொற்‌ 
சித்திரம்‌, ஆடி வருந்தேன்‌, முல்லைச்‌ இரிப்பு, தரண்டிற்‌ புழு, கூண்டுக்‌ 
களி, திக்குத்‌ தெரியாத. காரு, மொந்தைப்‌ பழைய கள்‌, சுட்டும்‌ 
விழிச்சுடர்‌, நட்ட நடுநி௪, வான வளையம்‌, வல்லிஇடை,, ஆஅசைமது: 
முல்லைநிகர்‌ புன்னகை, ஒன்பது வாயில்குடில்‌_இவை கண்ணன்‌ 
பாட்டில்‌: காணப்படும்‌ படிமங்கள்‌. . 


கன்னல்‌ சுவை, வானத்து மோகினியாள்‌ , இன்னிசைத்‌' தீம்‌ 
பாடல்‌, மோகனப்‌ பாட்டு, கலகலவேனும்‌ ஒசை, உள்ளமாம்‌ வீணை, 
மைக்குயிலி, நெருப்புச்‌ சுவைக்குரல்‌, ஆசை ததும்புதல்‌, நெரித்து 
விட்டார்‌ கேள்விகளை, மண்டு தயர்‌, வீரத்‌ திருவால்‌, சல்லித்துளிப்‌ 
பறவை, நிலையறியாப்‌ பொய்ம்மை, இழிந்த . புலைம்‌: பாட்டு, 
முந்தும்‌ அழகு, பிச்சைச்‌ சிறுக்கி, நீரோடும்‌. மேனி, நெருப்போடும்‌ 
கண்‌, மூண்டு வரும்‌ இன்பவேறி, நறுங்கள்ளிதழ்‌,- இவை “குயில்‌ 


ரரடல்களில்‌ வடிவங்கள்‌. 


கவிதையநுப்வம்‌ : நம்‌ உடல்‌ தூண்டல்‌. துலங்கல்‌ (8tரறயய5- 
Response). என்னும்‌ உளவியல்‌. தத்துவப்படி: இயங்குகின்றது. 
உள்ளமும்‌  'அதற்கேற்பத்‌ துலங்குகின்றது. :  வெளியுலகிலிருந்து 
தூண்டல்கள்‌ புலன்களைத்‌ தாக்கும்போது (Sensory level) 
அவற்றிற்கேற்பப்‌ புலன்கள்‌ துலங்குகின்றன. அதாவது, அப்புலன்கள்‌ 
அத்தூண்‌ டல்களால்‌ கிளர்ச்சிஅடைகின்றன. அதனால்‌ஏற்படும்‌ உணர்ச்‌ 
சியைமனம்‌௮நுபவிக்கின்றது. இந்த உணர்ச்சிப்பெருக்கில்‌உண் டாகும்‌ 
இன்பமே முருகுணர்ச்சியே.... கவையாகும்‌. எடுத்துக்‌ காட்டாக 
மணப்‌ பொருள்கள்‌ தரும்‌ மணத்தை நாற்றப்‌ புல நரம்புகள்‌ வாங்கி 
- மூளைக்கு அனுப்புகின்றன. மனம்‌ அப்பொருள்கள்‌ தரும்‌ மணத்தை 
அநுடவிக்கின்றது. (௭-டு)ஒருனத வத்தியின்மணம்‌. இப்படியேபிறபுலன்‌ 
களின்மூலம்‌ பெறும்‌ தரண்டல்களால்‌ மனம்‌ அந்தந்தப்‌ பொருள்கள்‌ 
குரும்‌ சுவைகளைப்‌ பெற்று அவற்றில்‌ ஈடுபடுகின்றது. இவ்வாறு 
வெளியுலகத்‌ தூண்டல்களால்‌ அடிக்கடி மனம்‌ பெறும்‌ அநுபவம்‌ 
பெரு மூளையில்‌ பதிவாகி விடுகின்றது. உலகை இன்பமயமாகக்‌ 
கண்டு, உள்ளத்தில்‌ பூரிப்பு அடைபவர்கள்‌ கவிஞர்கள்‌. அதற்கு 
உள்ளத்தில்‌ கனிவு வேண்டும்‌. 


இவ்வாறு பெரு மூளையில்‌ பதிவாகி இருக்கும்‌ அநுபவம்‌ 
. கவிதைகளைப்‌ படிக்கும்போது நினைவாற்றலின்‌ காரணமாகத்‌ 

தூண்டல்களாக (18681100௨1 level) , மாறுகின்றன. அவை 
மூளையிலுள்ள பூத்தண்டு (Thalamus), , மேற்பூத்தண்டு (Hyஓo- 
thalamus) என்னும்‌ பகுதிகளின்‌ மூலமாகப்‌ புலன்களை 
அடையும்போது மூளையில்‌ அற்புதமாக அமைந்திருக்கும்‌ நரம்பு 

[மைப்புகளைத்‌ தரண்ட, அந்நரம்புகளின்‌ இயக்கத்தால்‌ மாங்‌ 
காய்ச்‌ சுரப்பிகள்‌ (Ada ஐ) போன்ற நாளமில்லாச்‌ 
சுரப்பிகளில்‌ .(Ductless glands) சாறுகளை ஊறச்‌ செய்து 
குருதியோட்டத்தை மிசவிக்கின்றது. உடலும்‌ கிளர்ச்சி அடை 
கின்றது. அப்போது கவிதைகளில்‌ வரும்‌ உருக்காட்சிகளைப்‌ (டடிமங்‌ 
களைப்‌) புலன்கள்‌ மீண்டும்‌ மனத்தில்‌ தோன்றச்‌ செய்கின்றன. மனம்‌ 
அக்காட்சிகளை அநுடவித்து பகிழ்கின்றது. இத்தகைய முரு 
குணர்ச்சியைத்‌ தம்‌ முருகியல்‌ நோக்கால்‌ தம்முடைய கவிதைகளில்‌ 
ஏற்றி வைக்கின்றனர்‌ கவிஞர்கள்‌. உலக இயல்பிற்குப்‌ படம்‌ 
ருக்கும்‌ அவர்களுடைய கவிதைகளை நாம்‌ பயிலுங்கால்‌ அதே 
நோக்கை நாம்‌ பயிற்சியால்‌ ஓரளவு பெற்றுவிடுகின்றோம்‌. கவிஞர்கள்‌ 
உலகப்‌ பொருள்களை அநுடவித்த உணர்ச்சி சுவை வடிவமாக அவர்‌ 
தம்‌ க்‌ *தைகளில்‌ தேக்கி வைக்கப்பெற்றுள்‌ ளது... அக்கவிதைகளைத்‌ 
தாம்‌ பயிலுங்கால்‌ அவ ற்றிலுள்ள சுவைகளை நம்‌ மனம்‌ அநுடவித்து 
மகிழ்கின்ற றது. பாரதியாரின்‌ பாடல்களைப்‌ பயின்று அநுபவிப்ப 


192 பாரதீயம்‌. 


வர்கள்‌ அவருடைய முருகியல்‌ நோக்கை மானசீகமாகக்‌ கண்டு மகிழ 
லாம்‌. நம்மிடம்‌ அந்நோக்கு எழுவதையும்‌ உணர்ந்து மகிழலாம்‌, 
பாடல்களும்‌ “மம்மர்‌ அறுக்கும்‌ மருந்தாக: நமக்குக்‌ களிப்‌ பூட்டு 
வதையும்‌ உணரலாம்‌, | 


10 


11. 
.... நூற்பதிப்புக்‌ கழகம்‌, பிரகாசம்‌ சாலை, சென்னை - 


பின்னிணைப்பு - 7 
பயன்பட்ட நூல்கள்‌ 


(அ) தமிழ்‌ நூல்கள்‌ 
சுப்பிரமணிய பாரதியார்‌ : பாரதியார்‌ கவிதைகள்‌ (எஸ்‌, 
ஆர்‌. சுப்பிரமணிய பிள்ளை, 6 பிலிப்ஸ்‌ தெரு; 
சென்னை - 600 001) (1962) | 
சுப்பிரமணிய பாரதியார்‌: பாரதியார்‌ கவிதைகள்‌ (வான 
வில்‌ பிரசுரம்‌, 16, இரண்டாவது குறுக்குத்‌ தெரு, மேற்கு 


சி.ஐ.டி. நகர்‌, சென்னை - 600 086) (1980) 


சுப்பிரமணிய பாரதியார்‌: கட்டுரைகள்‌ (வானதி 
பதிப்பகம்‌, தீனதயாளு தெரு, தி.நகர்‌, சென்னை - 600017) 
(1981) ப 

சுப்பு ரெட்டியார்‌, ௩ ; காலமும்‌ கவிஞர்களும்‌ (எஸ்‌. ஆர்‌. 
சுப்பிரமணிய பிள்ளை, 6, பிலிப்ஸ்‌ தெரு, சென்னை - 
600 001) (1958) 

சுப்பு ரெட்டியார்‌, ௩: கவிதையனுபவம்‌ (சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, பிரகாசம்‌ சாலை, சென்னை - 
600 001) (1961) 

சுப்பு ரெட்டியார்‌, ௩: பரணிப்‌ பொழிவுகள்‌ (திருவேங்‌ 
கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, திருப்பதி - 517 502) (1972) 


சுப்பு ரெட்டியார்‌, 5 ௨ பாஞ்சாலி சபதம்‌ - ஒரு நோக்கு 
(சர்வோதய இலக்கியப்‌ பண்ணை, 32/1, மேல வெளி வீதி, 
மதுரை - 625 001) (1992) 


சுப்பு ரெட்டியார்‌, ந ; கண்ணன்‌ பாட்டுத்‌ திறன்‌, மேற்படி 
மதுரை.- 625 001 (1992) 


சுப்பு ரெட்டியார்‌; ௩: குயில்‌ பாட்டு - ஒரு மதிப்பீடு (பாரி 
நிலையம்‌, பிரகாசம்‌ சாலை, சென்னை - 600 001) (1982) 


செட்டியார்‌, வி. ஆர்‌. எம்‌. கட்த தாகூரின்‌ 
வாழ்க்கையும்‌ கவிதையும்‌ 


தண்டியார்‌ : தண்டியலங்காரம்‌ - உரை (சைவ சித்தாந்த 


600 001) 


பாடி. 


£6, 


டி 


194 


திருவள்ளுவர்‌ : திருக்குறள்‌ - பரிமேலழகர்‌ உரை (கழக 
வெளியீடு) ப 


தேசிகவிநாயகம்‌ பிள்ளை,. சி. மலரும்‌ மாலையும்‌ 


(புதுமைப்‌ பதிப்பகம்‌, காரைக்குடி - 623 001) (1944) 
பாரதியார்‌ பல்கலைக்‌ கழகம்‌ : பாரதியாரின்‌ ' புலமை ஒளி. 


(கட்டுரைத்‌ தொகுப்பு), 15 கட்டுரைகள்‌ (பதிவாளர்‌, பாரதி 


யார்‌ பல்கலைக்கழகம்‌, கோயம்புத்தூர்‌ - 641 041). (1982) 


பாலா : புதுக்கவிதை - ஒரு புதுப்பார்வை - அகரம்‌: 
சிவகங்கை -. 623 560, ஜகன்‌, 1981. 


பெங்களூர்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ : பாரதி மாண்பு (பெங்களூர்‌ 
தமிழ்ச்‌ சங்கம்‌, 29/1, அண்ணாசாமி முதலியார்‌. சாலை, 


பெங்களூர்‌ - 560 042 (1982) . 


வாலி; கவிஞர்‌ ; பொய்க்கால்‌ குதிரைகள்‌ (வானதி 


பதிப்பகம்‌, தீனதயாளு தெரு, இ.நகர்‌, சென்னை - 600 017) 
(1982) 


(ஆ) ஆங்கில நூல்கள்‌ 
Burton, N: The Criticism of Poetry (Longmans & 
Greenns Company Lt., London) 


Hudson, W. H.: An introduction to the Study of 


Literature (George G. Harrap & Co., Ltd, London) 
(1946) 


Mathew Arnold: Essays i in Criticism. 


Meenakshisundaram, K: Astudy of the Poetical 
works of Subramanya Bharathi (Paari Nilayam, 
Prakasam Saalai, Madras - 600 001) (1965) 


Richards, 1. A.: Principles of Literary Criticism 


பின்னிணைப்பு - 2 


(எண்‌, பக்க எண்‌) 


பொருட்குறிப்பு அகராதி 


ஆ 
அகில கோக்கு - 65 
அச்ச உணர்ச்சி - 165 


அச்சம்‌ - 140 

“அடியார்‌ வணக்கம்‌? - 60 
அட்சன்‌ - ! 1 . 
“அம்திப்பொழுது? -71 
அபாகன்‌ வர்க. 


அரட்டைக்‌ கச்சேரி - 165 
அரிச்சந்திர நாடகம்‌ .. 153 
அரிச்சந்திரன்‌ - 160 


அருட்பெருஞ்சோதி வள்ளலார்‌ - 
148 


அருணகிரியார்‌ - 17 

அல்லா . 52 

அவினாசிலிங்கம்‌, தி. ௬. - 107 
அழுக்காறு - 146 

அறிவியல்‌ கல்வி - 105 
அறிவுத்தெளீவு - 14 

அறிவுப்‌ பொருள்கள்‌ - 126 
அற்புதம்‌ - 166 


ம்‌ 


ஆங்கிலக்‌ கல்வி - 105 
ஆசாரக்கோவை - 137 
ஆபர்குரோம்பி - 137 

ஆப்பில்‌ - 105 

ஆரியபட்டர்‌ - 105 

ஆழ்வார்கள்‌ - 17 
ஆளப்படுவோர்‌ -.115 
ஆள்வோர்‌ - 115 

- ஆனந்தவர்த்தனாச்சாரியர்‌ - 169 


ஓ 


இ த்தி - 1௦ 


இயற்கை*எழில்‌ - 18, 62 


இரவீந்திரநாத தாகூர்‌ - 13 கீ 
இராசகசூயப்‌ பெருவேள்வி ... 145 
181 
இராமகிருஷ்ணர்‌ - 170 
இராமலிங்க அடிகள்‌ - 17; 56, 5 
78, 80 
இராமன்‌ - 42 
இராஜாஜி - 22, 105, 107 
இலகு கவிதை - 117 
இலக்கியக்‌ கொள்கைகள்‌ - 17 
இளங்கோவடிகள்‌ - 55, 125 
இளம்பூரணர்‌ - 155 
இளிவரல்‌ - 165 
இனப்பற்று - 9 
“இன்பம்‌? - 124 
உ 
“உதய கன்னி? - 13 
உதயசூரியன்‌” - 13 
உதானன்‌ - 132 : 
உலகியல்‌ நிகழ்ச்சிகள்‌ - 15சீ 
“உள்ளக்‌ குறிப்புகள்‌? - 135 


ட்ப 


pe க 


டன 


எ 


எமர்சன்‌ - 117 
எலியட்டு, டி. எஸ்‌. 118 
எஸ்ரா பவுண்டு - 118 


ஐசாக்‌ நியூட்டன்‌, சர்‌ - 132 


196 


ஒ குழந்தைகட்கு நீதிகள்‌ - 147 
குறள்‌ - 102, 140 
ஒட்ட உணரும்‌ துலங்கல்‌ 175 - *குறியிடம்‌” - 166 
ஒத்துணர்வுத்‌ துலங்கல்‌ - 175 குறியீட்டியல்‌ - 118 
ஒளிச்சேர்க்கை - 54 
ஒற்றுமையின்மை - 95 கோ 
கோவிந்தசாமி - 59 
ஒள கோவிந்தன்‌ - 44 
ஒளவைப்‌ பாட்டி - 97 
௪ 
ன்‌ டல்‌ காதேவன்‌ - 150, 161 
கடத்தல்‌ பேர்வழிகள்‌ - 148 சக்தி 2௪. 121, 128 


கடல்‌ ப 7272 132 கீ > 
கடவுட்கொள்கை - 21,33, 34. அத்து ந்‌ -21 
கட்டற்ற கவிதை - 117, 118 சக்தி வழிபாடு - 49 
கட்டுண்ட படிமங்கள்‌ - 175 சதாசிவ பிரும்மம்‌ - 170 
கண்ணன்‌ - ஆர] சத்துவம்‌ - 155 
கருணம்‌ - 159 சமயக்‌ கொள்கைகள்‌ - 33 
கலப்பட ககாரர்கள்‌ - 148 சமரச நோக்கம்‌ - 1]4 
கலிங்கத்துப்பரணி - 153 சமரச மனப்பான்மை - 115 
கலிங்க வெற்றி ்‌ 10 ப சமுதாயக்‌ கேடுகள்‌ - 88 
டது சிந்தனைகள்‌ - 22, . சமுதாயப்‌ பார்வை - 82 

| சரணாகதி தத்துவம்‌ - 34 
கவலை - 143 சரணாகதி நெறி - 56 
கவறாடலின்‌ கொடுமை - 146 சரீர - சரீரி பாவனை . 5 
கவிதைச்சுவை - 27 
கவிதைய நுபவம்‌ 191 


சா 
கவிப்பரிவு - 150 த்‌ 
கும்‌ - 169 
கள்ள வணிகர்கள்‌ ... 148 சர்ர்‌ கனம்‌ 2157 
sr சாதி வெறி. 91 
காடு பற்‌ றிய புனைவு - 75 தி 
காட்சி . 121 ப 
காட்சிகள்‌ - 135 சிங்கவேள்‌ குன்றம்‌ - 75 
காந்தியடிகள்‌ - 9, 16, 24 சிதம்பரம்‌ பிள்ளை, வ. உ. - 9 
காலைப்புனைவ - 70 சிபிச்சக்கரவர்த்தி - 160. 
காற்று - 73, 127, 13 சிருங்காரம்‌ - 157 
சம்போகம்‌ - 157 
கி விப்ர லம்பம்‌ - 160 
கிழக்கு வங்காளம்‌ . 153 . ட 
்‌ ௬ 
கீ சுந்தரமூர்த்தி அடிகள்‌ - 8. 
கீட்ஸ்‌ - 137 சுப்பிரமணியம்‌, சி. - 107 
கீதாஞ்சலி - 134 “சயேச்சைக்‌ கவிதை = இத 


சுவை அநுபவம்‌ - 154. 
கு சுவைகள்‌ - 152 
குடுகுடுப்பாண்டி. - 149 ச) வபற்றிய அடிப்படைக்‌ 
குலமுறைக்கல்வி - 105 .. கருத்து - 152 


197 


சுவைப்‌ பாகுபாடு - 156 
சுவைகள்பற்றிய விளக்கம்‌ - 155 


செ 
செங்குட்டுவன்‌ - 78 ப 
செட்டியார்‌, வி ஆர்‌. எம்‌. .. 134 
“செவிநுகர்‌ கனி”. 116 


சே | 
சேதுப்பிள்ளை, ரா. பி, - 118 


ஞா 
ஞாயிறு - 67 
ஞாயிறு பற்றிய புனைவு - 68 
ஞா.பிறு அதத்‌ ~ 127 


“ஞானசக்தி? - 
₹நானச்சுடர்‌” - ந்‌ 
சூானபா நு - 55 


ஹ்‌ 
தமிழ்மொழிப்பற்று - 1] 
தருமன்‌ - 147 
தவிர்க்க வேண்டியவை - 138 
கணி மனிதன்‌ கடமை 83 


தா 
தாதா பாய்ஈவுரோஜி - 9 


தர்ற அடிகள்‌ - 59, 61, 66, 
ட. 


திரிகடுகம்‌ - 137 
திருதராட்டிரன்‌ - 149 
திருத்தொண்ட த்தொகை .. 9 
திருப்பள்ளி எழுச்சிகள்‌ - 69 
திருமங்கையாழ்வார்‌ - 66 


திருமூலர்‌ - 137 
திருவாசகம்‌ - 69 
௬. வி. ௧. - 118 


திரெளபதி - 146, 159, 160, 163 
திலகர்‌ - 9 


தப்த கீ 


ன்‌ 
துச்சாதனன்‌ - 146 


தெ 
தெனாலிராமன்‌ - 163 
தென்முகக்‌ கடவுள்‌ - [16 


தே 

தேசமுத்துமாரி - 56, 57 

தேசிகவிகாயகம்‌ பிள்ளை, 
கவிமணி - 17; 99 

தேவார மணிகள்‌ - 17 


தொ 
தொடர்‌ அமைப்பு - 1]7 
கண்வ எம்‌ கல்ப - 69 


தொல்காப்பிய மரபு - 


தொல்காப்பியம்‌ .. ] 
தொல்காப்பியர்‌ - 14, 155, 769 
தொழில்‌ கல்வி... 108 


ர 
ஈகர்ப்புனைவு - 16 
நக்கீரர்‌ பெருமான்‌ - 55 
நச்சினார்க்கினியம்‌ - ] 
“நடுவு நிலைமை?” - 169 
நடை - 29 ப ப 
நம்மாழ்வார்‌ - 22, 45, 50, 88, 91 
“நவக்கிரக வழிபாடு” - 53 | 


“நவீனகீதை? - 9] 


நன்னூல்‌ - 3.2 


[பிப 

நாட்டுவளம்‌ - 76 
நாமகள்‌ - 38 
நாவுக்கரசர்‌ - 92, 142 
நாளமில்லாச்‌ சுரப்பிகள்‌ - 191. 
நான்‌ மணிக்கடிகை - 137 
நான்மணிக்கடிகையாச ரியர்‌ - 98, 

111 


ட கெ 
நெஞ்சுக்கு உரைத்தல்‌ - 137 
“நெருப்புத்‌ தெய்வம்‌” - 56 


நே 


நேரு - 22 


ட டயூ 
பகலவன்‌ - 52 
பக்திநெறி - 57 


படிமம்‌ - 174 
படிமங்கள்‌ - 174 


இயக்ககிலைப்‌ - 184 


கட்புலப்‌ ... 175 


கலவைகிலைப்‌ - 185 


சுவைப்புலப்‌ - 179 
செவிப்புலப்‌ - 177 
நாற்றப்புலப்‌ - 181 
கொப்பலப்‌ - 182 
மணிமொழிப்‌ - 69 
ப தவியிலிருப்பவர்கள்‌ - 148 
பத்மகாபன்‌, ரா. அ. - 91 
பயாநகம்‌ - 164 
“பரஞ்சோதி . 56 
பரதமுனிவர்‌ - 169 
பரந்தாமன்‌ - 167 
பராசக்தி - 36, 49 
பராசக்தி காளிதேவி - டுப்‌ 
பல்லுருவங்காட்டி & 63 
பவணந்தியார்‌ - 32 


பழமொழி - 137 
பா 

“பாசாங்கு? - 165 

பாஞ்சாலி - 146 


பாஞ்சாலி சபதம்‌ - 123 
பாட்டியல்‌ இலக்கணம்‌ - 92 
பாரதப்‌ பாடல்கள்‌ - 2 
பாம்புட்பிடாரன்‌ - 128, 129 
பாரதிதாசன்‌ - 64, 90 


பாரதிகாயகி - 159, 164, 165 
பாரதியின்‌ வசன கவிதைகள்‌ - 120. 


பார தியம்‌ - ] 

பாலா - 119, 135 
பால்வரைத்‌ தெய்வம்‌ - 149 
பாஸ்கரா - 105 


பி 
பிராட்லி, எ. சி, - 137 
பிரும்மம்‌ - த] 


| பீ 
பத்ஸம்‌ - 165 


ப 
பதுக்கவிை த - 96 


198 


புதுமுறைக்கல்வி ஃ 113 
“புருஷகாரபூதை - 43 
புலனடக்கம்‌ - 173 
புலனொடுக்கம்‌ - 173 
புல்லின்‌ இதழ்கள்‌? & 117 


.. புவியீர்ப்பு விசை - 133 


ப 
பூதீதண்டு - 191 
பூமகள்‌ - 40 


பெ 
பெண்ணுரிமை - 12, 96 
பெண்கல்வி - 113, 117 
பெரியாழ்வார்‌ - 50 
பெருமிதம்‌ - 161 

பே 
பேராசிரியர்‌ - 159 

பொ. 
பொதுவுடைமைக்‌ கருத்து - 99. 
பொறாமையின்‌ கேடு - 145 
பொறியியல்‌ கல்வி. 109 .. 
பொறுமையின்‌ பெருமை - 145 
பொறையுடைமை - ॥ 45 


பெள 
பெளதலோ? - 118 


ம 
மக்கள்‌ முன்னேற்றம்‌ - 25 
மணி, சி. - 120 
மணிவாசகப்பெருமான்‌. - 51, 69 
மதுரைக்காஞ்சி - 137 
மருட்கைச்சுவை - 166 
“மலையாள அவியல்‌” - 128 
மல்லார்மே - 118 
மழை - 74 
மறைமலையடிகள்‌ - 7.16 
மனப்பெண்‌ - 138 


மா 
மாங்காய்ச்சுரப்பிகள்‌ - 19] 


மாத்யூ ஆர்னால்டு - 136 


மார்க்கண்டேயம்‌ - 12 


“/துக்கவிதையின்‌ பாட்டன்‌ - 135 மாலைப்புனைவு - 70 


199 


ற. 
மில்ட்டன்‌ - 117, 118 


. _ மு 
முத்துமாரி - 56 ப 
முத்தொள்ளாயிரப்பாணி - [20 
முருகன்‌ - 36 


மே 
மேடம்‌ குயூரி - 14 
மேல்நிலைக்‌ கல்வி - 113 
மேற்பூத்தண்டு - 19! 


யசோதைய்பிராட்டி - 167 
யுதிட்டிரன்‌ - 142 
யேட்ஸ்‌ - 134 


ரசிகமணி, டி. கே. சி,- 122 
ரஸம்‌? .. 27 

ரிம்பாடு - 118. 

ரெளத்திரம்‌ - 161 


லாலா லஜபதிராய்‌ - 9 


வ 
வசன கவிதை - 124 
வசன கவிதை, பாரதியின்‌ மகள்‌ - 
135 
வசன கவிதைகள்‌ - 116, 
119 
வசன கவிதையின்‌ தந்தை - 120, 
135 
வசன காவ்யம்‌ ... 13] 
வடமொழிப்‌ புலவர்கள்‌ - 159. 
வள்ளுவப்‌ பெருந்தகை - 1 40 
வள்ளுவம்‌ - 7487 
வள்ளுவரின்‌ வாய்மொழி - 146 
வள்ளுவர்‌ - 10 


117, 


வா 
வார்தா கல்விமுறை” - 105 
வாவி, கவிஞர்‌ - 31, 42, 120 
வால்ட்‌ விட்மென்‌ - 117, 119, 135 
வாழ்க்கை உண்மைகள்‌ - 136 
வான்மதி - 72 


வி 

வீசிட்டாத்வைத உண்மை - 67 
விசிட்டாத்வைத தத்துவம்‌ - 45 
“விசுவரூப தரிசனம்‌? - 65, 128, 

168 
விடியற்புனைவு - 69 
விடுதலை - 121, 133 
விடுதலைப்‌ படிமங்கள்‌ - 175 
விடுதலை வேட்கை - 6 . 
விட்மென்‌ - 117 
விதுரன்‌ - 149 
விநாயகர்‌ - 34 
வியல்கிரிப்பின்‌ - 118 


வியப்புச்சுவை - 166 


“வியன்பெரு வையம்‌? - [689 
வியாழன்‌ - 132 

விராடன்மகன்‌ உத்தரகுமாரன்‌- 164 
விறல்‌ - 155 


வீ 


வீட்டுமன்‌ - 97, 160 


வீரம்‌ - 160 
வெ 
வெர்‌ லெய்ஸ்‌, பி, - 118 
வவ 


வைகறைக்காட்சு - 59 
வையாபுரிப்பிள்ளை, எஸ்‌ - 9 


வொ 
வொட்ஸ்வொர்த்‌ - 64, 118 
வடமொழி. 


ஜகத்‌ சித்திரம்‌ - 722 133 
“ஜாதிக்‌ குழப்பம்‌? - 92 


 ஜாரரசன்‌ - 100 


ஜூல்ஸ்லாம்போர்க்‌ - 118 
“ஜோதி வழிபாடு? - 56 
ஸமாநன்‌ - 132 
ஹாஸ்யம்‌ - 162, 163 . 


ஹோமர்‌ - 117 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. சுப்பு ரெட்டியாரின்‌ நூல்கள்‌ 


ஆசிரியம்‌, கல்வி உளவியல்‌ : 


தமிழ்‌ பயிற்றும்‌ முறை 


2. கவிதை பயிற்றும்‌ முறை 

3. அறிவியல்‌ பயிற்றும்‌ முறை 

4, கல்வி உள்வியல்‌ 

5, யுனெஸ்கோ ; அறிவியல்‌ பயி ற்றும்‌ மூலமுதல்‌ தால்‌ 

இலக்கியம்‌ : 

6. கவிஞன்‌ உள்ளம்‌ 

7. காலமும்‌ கவிஞர்களும்‌ 

8. காதல்‌ ஓவியங்கள்‌ 
9. அறிவுக்கு விருந்து 

10. முத்தொள்ளாயிர விளக்கம்‌ (பதிப்பு) 
11. பரணிப்‌ பொழிவுகள்‌ 

12. அறிவியல்‌ தமிழ்‌ 

13. வேமனர்‌ 

14, ௪. ஆர்‌. ரெட்டி 

15. திருக்குறள்‌ கருத்தரங்கு மல்‌ர்‌-1974 (பதிப்பு) 
16. கம்பனில்‌ மக்கள்‌ குரல்‌ 

17. காந்தியடிகள்‌ கெஞ்சுவிடு தூது (பதிப்பு) 
18. திருவேங்கடமும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 

19. மேகானி 

20. குரஜாட 
21. ஆன்மிகமும்‌ அறிவியலும்‌ 


சமயம்‌, தத்துவம்‌ : 


22: 
23. 
24, 
25. 
26. 
27. 
28. 


மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 

தொண்டை நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 
பாண்டிகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 

வடகாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 

சோழ நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ முதல்‌ பகுதி 
சோழ நாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 2 ரண்டாம்‌ பகுத்‌ 
முத்தி நெறி. 


29. கில நோக்கில்‌ நாலாயிரம்‌ 
30.- வைணமும்‌. தமிழும்‌ 
31. சைவ சமய விளக்கு 
திறனாய்வு: 
32. கவிதைய துபவம்‌ 
33. தொல்காப்பியம்‌ காட்டும்‌ வாழ்க்கை 


201 


34, கம்பன்‌ படைத்த கிறு பாத்திரங்கள்‌ 
35. அகத்திணைக்‌ கொள்கைகள்‌ 
36. புதுக்கவிதை போக்கும்‌ நோக்கும்‌ 
37. கண்ணன்‌ பாட்டுத்திறன்‌ 
38. பாஞ்சாலி சபதம்‌-ஒரு கோக்கு 
39. பாரதிீயம்‌ 
40. குயில்‌ பாட்டு-ஒரு மதிப்பீடு 
அறிவியல்‌ ௦ 
... தீர்‌, மானிட உடல்‌ 
42. அணுவின்‌ ஆக்கம்‌ 
43. இளைஞர்‌ வானொலி 
44. இளைஞர்‌ தொலைக்காட்சி 
45, அதிசய மின்னணு 
46, மது உடல்‌ 
47. இராக்கெட்டுகள்‌ 
48. அம்புலிப்‌ பயணம்‌ 
49. தொலை உலகச்‌ செலவு 
50. அணுக்கரு பெள திகம்‌ 
51. இல்லற நெறி 
52. வாழையடி வாழை 
53. அறிவியல்‌ விருந்து 
54. வானமண்டலக்‌ காட்சி 
தன்‌ வரலாறு 
தத நினைவுக்‌ குமிழிகள்‌ 
ஆராய்ச்சி ச 
56. கலிங்கத்துப்பரணி ஆராய்ச்சி 
57, Religion and. Philosophy of Nalayira Divya 
Prabandham with Special Reference to Nammalvar. 
58, Studies in Arts and Sciences (618 Birth Day 
Commemoration Volume) 


59. Collected Papers of Prof. N. Subbu Reddiar 

குறிப்பு: இவற்றைத்‌ தவிர ஆங்கிலத்தில்‌ ஐம்பதிற்கு 
மேற்பட்ட தமிழாய்வுக்‌ கட்டுரைகளும்‌, தமிழில்‌ காற்பதிற்கு 
மேற்பட்ட ஆப்வுக்‌ கட்டுரைகளும்‌, முக்நூறுக்கு மேற்பட்ட 
பொதுக்‌ கட்டுரைகளும்‌ எழுதியுள்ளமை; அன்றியும்‌ முதல்‌ 
ஜந்து வகுப்புகட்குப்‌ பாடநூல்கள்‌ எழுதினமை ; 8 மூ தல்‌ 12 
வகுப்புகட்குரிய உரைநடைப்‌ பகுதிகட்குட்‌ பல்வேறு துல்‌ 
களில்‌ குறிப்பாக அறிவியல்‌ துறைகளில்‌ கட்டுரைகள்‌ வழங்‌ 
பா--138 


